செ.ஷராசு 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


தஞ்சை மராட்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌ 


INSCRIPTIONS OF THE MARATHAS OF THANJAVUR 


பதிப்பாசிரியர்‌ 


புலவர்‌ செ. இராசு, எம்‌, ஏ. 
இணைப்பேராசிரியர்‌ 
கல்வெட்டியல்‌ துறை 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு : 71 


திருவள்ளுவர்‌ ஆண்டு 2017 தை, பிப்ரவரி 1987 
நூல்‌ : தஞ்சை மராட்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌ 
ஆசிரியர்‌ : செ. இராசு 

விலை : உரூ. 95,00 

பதிப்பு : முதற்‌ பதிப்பு 


அச்சு : தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக மறுதோன்றி அச்சகம்‌, 
தஞ்சாவூர்‌ . 


{SBN 81-7090-077-8 


பொருளடக்கம்‌ 


பதிப்புப்‌ பற்றிய-குறிப்பு - ப்‌ 
ஒலிபெயர்ப்புப்‌ பற்றிய குறிப்பு VII 
நன்றியுரை VIII 
பதிப்பாசிரியர்‌ உரை IX 
ஆங்கிலச்‌ சுருக்கம்‌ (ENGLISH SUMMARY) XXXVI 
கல்வெட்டுக்கள்‌ 
தஞ்சாவூர்‌ விட்டோபா கோயில்‌ கல்வெட்டு 1 
தஞ்சாவூர்‌ கீழ நரசிங்கப்பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டு 3 
தஞ்சாவூர்‌ கோதண்டராமர்‌ கோயில்‌ கல்வெட்டு ப] 
தஞ்சாவூர்‌ தண்ணீர்த்‌ தொட்டிக்‌ கல்வெட்டு 10 
தஞ்சாவூர்‌ மணிகர்ணிகேசு வரர்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 12 
. தஞ்சாவூர்‌ அரண்மனைக்‌ கல்வெட்டு 16 
தஞ்சாவூர்‌ வரதராசப்பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 17 
தஞ்சாவூர்‌ அண்ணா சத்திரக்‌ கல்வெட்டு 20 
தஞ்சாவூர்‌ பசார்‌ இராமசாமி கோயில்‌ கல்வெட்டு 22 
தஞ்சாவூர்‌ இராசகோபாலக வாமி கோயில்‌ கல்வெட்டு 28 
தஞ்சாவூர்‌ எல்லையம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டு 95 
தஞ்சாவூர்‌ விசுவநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு 28 
தஞ்சாவூர்‌ காளிதேவிகோயில்‌ கல்வெட்டு 81 
தஞ்சாவூர்‌ சங்கரநாராயணர்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 35 
தஞ்சாவூர்‌ துவாதசிக்‌ கட்டளைச்‌ சத்திரக்‌ கல்வெட்டு 99 
தஞ்சாவூர்‌ அரசினர்‌ இராசா மிராசுதார்‌ மருத்துவமனைக்‌ கல்வெட்டு 41 
தஞ்சாவூர்‌ லோகநாதேசுவரர்‌ மடப்பள்ளிக்‌ கல்வெட்டு 43 
தஞ்சாவூர்‌ பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 45 
தஞ்சாவூர்‌ சுப்பிரமணியர்‌ கோயில்‌ கல்வெட்டு 55 
தஞ்சாவூர்‌ காசிவிசுவநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு 56. 
தஞ்சாவூர்‌ விசயராமர்‌ கோயில்‌ கல்வெட்டு 58 
தஞ்சாவூர்‌ பங்காரு காமாட்சியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 60 
தஞ்சாவூர்‌ கிருட்டிணன்‌ கோயில்‌ கல்வெட்டு 69 
தஞ்சாவூர்‌ கைலாச மகால்‌ கல்வெட்டுக்கள்‌ 65 
தஞ்சாவூர்‌ வடவாற்றங்கரைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 19 
மோர்கர்‌ பாவா பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு 77 
சிதானந்தீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு 79 
சுவார்ட்சு பாதிரியார்‌ கல்வெட்டுக்கள்‌ 81 
பாக்கியநாத பிள்ளை கல்லறைக்‌ கல்வெட்டு 88 
கோலாஃப்‌ ஐயர்‌ கல்லறைக்‌ கல்வெட்டு 91 


60 
61-62 
63 
64-67 
68-69 
70-74 
75 

76 

ரா 
78-79 
80-81 
82-88 
89 

90 

91 
92-98 
94-95 
96 

97 
98-99 
100 
101 
102 
103 


iv 


ஜே. எஃப்‌. கீர்ன்சு கல்லறைக்‌ கல்வெட்டு 
தாவீது மரபினர்‌ கல்லை றக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
மகர்நோன்புச்சாவடிக்‌ குளக்‌ கல்வெட்டு 
வெண்ணாற்றங்கரைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பாலங்களில்‌ உள்ள கல்வெட்டுக்கள்‌ 
திருவையாறு கல்வெட்டுக்கள்‌ 

திருப்பூந்துருத்திக்‌ கல்வெட்டு 

செந்தலைக்‌ கல்வெட்டு 

பூதலூர்க்‌ கல்வெட்டு 

சூரக்கோட்டைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 

மாரியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 

ஓரத்தநாடு முத்தம்மாள்புரம்‌ சத்திரக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பட்டுக்கோ ட்டைக்‌ கல்வெட்டு 
சாளுவநாயக்கன்பட்டினம்‌ மனோராக்‌ கல்வெட்டு 
கீழ்க்கோயில்பட்டு பூலோகநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு 
பட்டிக்குடிக்‌ கல்வெட்டுக்கள்‌ 

நீடாமங்கலம்‌ சத்திரக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
கும்பகோணம்‌ சங்கரமடத்துக்‌ கல்வெட்டு 
திருவாரூர்த்‌ தியாகராசர்‌ கோயில்‌ கல்வெட்டு 
கோட்டூர்க்‌ கல்வெட்டுக்கள்‌ 

மகாதேவப்பட்டணக்‌ கல்வெட்டு 

செம்பனார்‌ கோயில்‌ கல்வெட்டு 

எழுமகளூர்க்‌ கல்வெட்டு 

திருப்பாம்புரம்‌ கல்வெட்டு 


104-109 வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 


110 
111 
112 
118 


ஆச்சாள்புரம்‌ சிவலோகத்‌ தியாக ஈசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு 
திருவெண்காடு சுவேதாரண்ய ஈசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு 


கீழ்வேளூர்க்‌ கல்வெட்டு 
நாகூர்த்‌ தர்காக்‌ கல்வெட்டு 


114-116 வேதாரணியம்‌ கல்வெட்டுக்கள்‌ 


117 
118 
119 
120 
121 
122 


மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ கோயி நாகாபரணப்‌ பொறிப்பு 
திருவரங்கம்‌ அரங்கநாதர்‌ கோயில்‌ பதக்கப்‌ பொறிப்பு 


மம்மங்கலம்‌ கல்வெட்டு 
சிதம்பரம்‌ கல்வெட்டு 
சினந்தல்‌ கல்வெட்டு 
பெருமாபாளையம்‌ கல்வெட்டு 


93 
95 
97 
99 
106 
110 
115 
118 
120 
122 
125 
131 
144 
146 
150 
158 
156 
158 
160 
162 
165 
167 
169 
171 
173 
178 
181 
188 
184 
186 
189 
190 
191 
193 
194 
196 


123 
124 


சிறுவலூர்க்‌ கல்வெட்டு 
வில்லியனூர்‌ திருக்காமீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு 


செப்பேடுகள்‌ 


திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடுகள்‌ 

தீபாம்பாள்புரம்‌ வன்மீகநாதர்‌ கோயில்‌ செப்பேடு 
கும்பகோணம்‌ நாகேசுவரசுவாமி கோயில்‌ செப்பேடு 
தஞ்சாவூர்‌ மேலவாயில்‌ சுப்பிரமணியர்‌ கோயில்‌ செப்பேடு 
திருமக்கோட்டைச்‌ செப்பேடு ' 

அருஞ்சொல்‌ விளக்கம்‌ 

கருவிநூற்‌ பட்டியல்‌ 

சொல்லடைவு 


198 
200 


202 
222 
225 
229 
238 
237 
248 
252 


பதிப்புரிமை பற்றிய குறிப்பு : 

இப்பதிப்பில்‌ 76, 89, 92, 93, 98, 99, 102, 110, 119, 118 - 123 எண்‌ 
ணுள்ள கல்வெட்டுக்கள்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்துறை, முதன்மைக்‌ கல்‌ 
வெட்டாய்வாய்ளர்‌ அலுவலகத்தில்‌ (Office of the Chief Epigraphist, Archaeo- 
logical Survey of India, Mysore) பெற்ற ஒளிப்படங்கள்‌, கல்வெட்டுப்படிகள்‌ 
ஆகியவைகளைக்‌ கொண்டே பதிப்பிக்கப்பெற்றுள்ளன. இவற்றின்‌ பதிப்புரிமை 


அத்துறையையே சேரும்‌. 


செப்பேடுகள்‌ : 
தங்களிடமுள்ள செப்பேடுகளைப்‌ படி எடுத்துக்கொள்ள அன்புடன்‌ உதவி 
யோர்‌ : 


திருவாவடுதுறை ஆதீனகர்த்தர்‌ தவத்திரு சிவப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய 
சுவாமிகள்‌ அவர்கள்‌ , 


ஆணையர்‌, இந்து சமய அறநிலைய ஆட்சித்‌ துறை, சென்னை. 

துணை ஆணையர்‌, இந்து சமய அறநிலைய ஆட்சித்‌ துறை, தஞ்சை. 

நிருவாக அலுவலர்‌, நாகேசுரன்‌ கோயில்‌, கும்பகோணம்‌. 

நிருவாக அலுவலர்‌, வன்மீகநாதர்‌ கோயில்‌, தீபாம்பாள்புரம்‌. 

நிருவாக அலுவலர்‌, ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌, திருமக்கோட்டை, 

அர்ச்சகர்‌, சுப்பிரமணியர்‌ கோயில்‌, மேற்கு அலங்கம்‌, தஞ்சை. 
கல்வெட்டுக்கள்‌ ச 
கணம்‌ கல்வெட்டுகளைப்‌ பட எடுக்க அனுமதியளித்த பாயை அக்காள்‌ 


அமரர்‌ சத்திரபதி ராஜாராம்‌ ராஜே சாகேப்‌ அவர்களுக்கும்‌ வர்கம்‌ ட்ட 
ருக்கும்‌ கல்வெட்டியல்‌ துறையின்‌ நன்றி உரித்தாகுக, ட க்தின 


ஒலி பெயர்ப்புப்‌ பற்றிய குறிப்பு 


தமிழ்க்‌ கல்வெட்டுக்களிலும்‌ செப்பேடுகளிலும்‌ பயின்றுவரும்‌ சில சமஸ்கிருதச்‌ 
சொற்களிலும்‌, தொடர்களிலும்‌ வந்துள்ள வல்லின வர்க்க எழுத்துக்களும்‌, வேறு 
சில்‌ எழுத்துக்களும்‌'அச்சக வசதிக்காகக்‌ கீழ்க்கண்டவாறு எண்‌ குறியீடுகள்‌ கொண்ட 
தமிழ்‌ எழுத்துக்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
. ம (ஐ) ௯ 
வ (ஐல) --௧, 
ட] (tha) எ பத 
(da) -— த 
(dha) — த, 
(pha) — பூ 
(ba) —u 
(bha) — ப, 


க 682 6 1 


(8) ௪ 


கல்வெட்டுக்களிலும்‌, செப்பேடுகளிலும்‌ எகர ஏகாரங்கள்‌ குறில்‌ நெடில்‌ வேறு 
பாடு இன்றி ஒரே எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளன. இப்பதிப்பில்‌ நெடில்‌ தேவைப்படும்‌ 
இடங்களில்‌ நெடில்‌ எழுத்துக்களே பயன்படுத்தப்பட்டுள்ளன . ஒகர ஓகாரங்களுக்கும்‌ 
இதேமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. 


நன்றியுரை 


இந்நூலைத்‌ தொகுத்துப்‌ பதிப்பிக்கும்‌ பணிக்குப்‌ பல்வேறு பெருமக்கள்‌ 
அருந்துணை நல்கியுள்ளனர்‌ . 

இவ்வாய்வுப்‌ பணியை-மேற்கொள்ள அனுமதியளித்து வசதிகள்‌ செய்தளித்த 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை வேந்தர்‌ முதுமுனைவர்‌ வ. அய்‌. சுப்பிரமணியம்‌, 
பதிவாளர்‌ பேராசிரியர்‌ இர. ஆலாலசுந்தரம்‌, 

பணி முன்னேற்றம்‌ அடைய அவ்வப்போது ஊக்கமூட்டிய சுவடிப்புலத்‌ 
தலைவர்‌ பேராசிரியர்‌ கே. எம்‌. வேங்கடராமையா , ்‌ 

விளக்கவுரைகளில்‌ தேவையான திருத்தங்கள்‌ செய்து, பதிப்பைச்‌ செம்மைப்‌ 
படுத்தத்‌ தக்க அறிவுரைகள்‌ வழங்கி, ஆங்கிலச்‌ சுருக்கமும்‌ தயாரித்தளித்த கல்வெட்‌ 
டியல்‌ துறைத்‌ தலைவர்‌ முனைவர்‌ ௭. சுப்பராயலு, 

ஒளிப்படங்கள்‌, வரைபடம்‌ ஆகியன தயாரிக்கத்‌ துணை புரிந்த கல்வெட்டியல்‌ 
துறை ஆய்வாளர்‌ கா. ராஜன்‌, மராத்திக்‌ கல்வெட்டுக்களைத்‌ தமிழ்ப்படுத்திய 
பண்டிதர்‌ கணபதிராவ்‌, பண்டிதர்‌ டி. ஆர்‌. பீமராவ்‌, 

கல்வெட்டுப்படிகள்‌, ஒளிப்படங்கள்‌ கொடுத்து உதவிய இந்தியத்‌ தொல்லியல்‌ 
அளவீட்டுத்துறை கல்வெட்டுப்‌ பிரிவு இயக்குநர்‌ முனைவர்‌ கே. வி. ரமேஷ்‌, 
முதன்மைக்‌ கல்வெட்டாய்வாளர்‌ முனைவர்‌ மாதவகட்டி , 

தஞ்சை மராட்டிய அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த சத்திரபதி ராஜாராம்‌ ராஜா 
சாகேப்‌, சத்திரபதி துளசேந்திர ராஜா, கிருஷ்ணசாமி மாடிக்‌, 

சரசுவதி மகால்‌ நூலக நிருவாக அலுவலர்‌ திரு. ஏ. பஞ்சநதம்‌, பிற அலு 
வலர்களான எம்‌. சீராளன்‌, புலவர்‌. வி. சொக்கலிங்கம்‌, நா. விசுவநாதம்‌, என்‌. 
சீனிவாசன்‌, பி. பெருமாள்‌, எம்‌. பாலசுப்பிரமணியம்‌, கா. பத்மநாபன்‌, என்‌. 
சுப்பிரமணி, அரிய கையெழுத்துச்‌ சுவடித்துறை ஆய்வாளர்கள்‌ முனைவர்‌ ம. சா. 
அறிவுடை நம்பி, முனைவர்‌ ம. இராசேந்திரன்‌, இராக. விவேகானந்த கோபால்‌, 

தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை பதிவு அலுவலர்‌ ஸ்ரீதரன்‌, 
கல்வெட்டாய்வாளர்‌ அ. இராசேந்திரன்‌, ஓலைச்சுவடித்துறை புலவர்‌ ப. வெ. 
நாகராசன்‌, சென்னை அரசினர்‌ கீழ்த்திசைச்‌ சுவடி நூலகக்‌ காப்பாட்சியர்‌, கல்‌ 
வெட்டுக்களைப்‌ படி எடுத்துதவிய வல்லம்‌ ௧. கருப்புசாமி, வேண்டிய திருத்தங்கள்‌ 
செய்துதவிய பதிப்புத்‌ துறையினர்‌, 

அச்சுப்‌ படிவங்களை அழகிய முறையில்‌ அச்சிட்டுதவிய தொன்‌ போஸ்கோ 
அச்சகத்தினர்‌, புகைப்படக்‌ கலைஞர்‌ தஞ்சை செயபாலன்‌ 


ஆகிய அனைவருக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றி உரித்தாகுக. 
செ. இராசு 


பதிப்பாசிரியர்‌ உரை 


தஞ்சை மராட்டியர்‌ 


பீசப்பூர்‌ சுல்தானின்‌ ஆதரவுடன்‌ பெங்களூர்‌, ஆரணி, செஞ்சி ஆகிய இடங்‌ 
களில்‌ சாகீர்களைப்‌ பெற்று அனுபவித்த லீரமிக்க மராட்டியப்‌ படைத்தலைவர்கள்‌ 
தஞ்சை, மதுரை நாயக்கர்களின்‌ இடையே ஏற்பட்ட பூசலில்‌ தலையிட்டுச்‌ சந்தர்ப்ப 
வசத்தால்‌ தஞ்சைப்‌ பகுதிக்கு அரசராக அமர்ந்தனர்‌. 


1676 ஆம்‌ ஆண்டு சாசி போன்சலேமின்‌ இரண்டாம்‌ மகனும்‌, மாவீரர்‌ 
மராட்டிய சிவாசியின்‌ பெரியம்மா மகனுமான முதலாம்‌ ஏகோசி! தஞ்சையில்‌ மராட்‌ 
டியர்‌ ஆட்சியை நிறுவினார்‌. 1855 வரை 180 ஆண்டுகள்‌ பதின்மூன்று மராட்டிய 
அரசர்கள்‌ தஞ்சையில்‌ ஆட்சி புரிந்தனர்‌." 


1855 வரை ஆட்சிபுரிந்த தஞ்சை மராட்டிய மன்னர்கள்‌ தொடர்புடைய கல்‌ 
வெட்டுக்களும்‌, செப்பேடுகளும்‌, 1855க்குப்‌ பின்னர்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ 
குடும்பத்தினர்‌ தொடர்புடைய கல்வெட்டுக்களும்‌ இத்தொகுப்பில்‌ இடம்பெற்‌ 
றுள்ளன. 


1. ஏகோசி, மாவீரர்‌ சிவாசியின்‌ சிற்றன்னை மகன்‌ என்ற கருத்தும்‌' உண்டு, ஆனால்‌ தஞ்சை 
ஆவணங்கள்‌ ஏகோசியையே மூத்த மனைவியின்‌ மகன்‌ என்று கூறும்‌. 
2. தஞ்சை மராட்டியர்‌ வமிசாவளி : 
1. ஏகோசி 1 1676-1684 


| 
2. சகசி 3. ந 4. ன்‌ 
1684-1711 1711-1729 1729-1795 
7. காட்டுராசா 1788 
| | | 
5, ஏகோசி 17 8. சையாசி 9. பிரதாபசிங்‌ 
1795-1737 1738 1789-17683 


6. சுசான்பாய்‌ 1787-1798 
| 
10. துளசா 1768-1787 11. அமர்சிங்‌ 1787-1798 
12. சரபோசி 1] 1798-1832 
19. சிவாசி 1832-1855 


த்‌ 


xX 
மராட்டியர்‌ ஆவணங்கள்‌-கல்வெட்டுக்களும்‌ செப்பேடுகளும்‌ 
194 கல்வெட்டுக்களும்‌, 10 செப்பேடுகளும்‌? இத்தொகுப்பில்‌ இடம்‌ பெறு 
கின்றன. மொத்தம்‌ 184 ஆவணங்களில்‌ பெரும்பாலன தஞ்சை மாவட்டத்தைச்‌ 
சேர்ந்தவை (125). வட ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ மூன்றும்‌, தென்‌ ஆர்க்காடு 
மாவட்டத்தில்‌ இரண்டும்‌, மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, சென்னை ஆகிய இடங்‌ 
களில்‌ தலா ஒவ்வொன்றும்‌ கிடைத்துள்ளன . 


கிடைத்த இடங்கள்‌ 
ட்‌ 

இத்த ஆவணங்கள்‌ கிடைத்த இடங்களாவன : கோயில்கள்‌ 87, சமாதிகள்‌ 11, 
சத்திரங்கள்‌ 10, கிறித்தவத்‌ தேவாலயம்‌, கல்லறைகள்‌ 9, எல்லைக்‌ கற்கள்‌ 2, 
பாலங்கள்‌ 2,படித்‌ துறைகள்‌ 2, மண்டபங்கள்‌ 2, ஆபரணங்கள்‌ 2, யாகசாலைகள்‌ 2, 
அரண்மனை 1, கோட்டை 1, மருத்துவமனை 1, தண்ணீர்த்‌ தொட்டி 1, இசுலா 
மியர்‌ தர்கா 1. 

இவைகளில்‌ தமிழ்‌ ஆவணங்கள்‌ 75 ; மராத்தி ஆவணங்கள்‌ 36 ; ஆங்கில 
ஆவணங்கள்‌ 10 ; வடமொழியில்‌ அமைந்தது 1. 

இவைதவிர இருமொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ 8 ; மும்மொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ 2; 
நான்கு மொழிக்‌ கல்வெட்டு 1 ; ஐந்து மொழிக்‌ கல்வெட்டு 1 கிடைத்துள்ளன.* 


இத்தொகுப்பில்‌ பலமொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ வேறு வேறு மொழிகளில்‌ எழுதி 
யிருந்தாலும்‌ செய்தி அடிப்படையில்‌ அவை ஒரே கல்வெட்டாகக்‌ கொள்ளப்‌ பெற்‌ 
றுள்ளன. அவ்வகையில்‌ மொத்தம்‌ அவை 14& கல்வெட்டுக்களாக வெட்டப்‌ பெற்‌ 
றிருப்பினும்‌ 124 வரிசை எண்களே அளிக்கப்பெற்றுள்ளன . 

13 அரசர்களில்‌ இரண்டாம்‌ ஏகோசி, காட்டுராசா, சையாசி, சுசான்பாய்‌ 
ஆகியோருக்குரிய கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. கிடைத்‌ 
துள்ள ஆவணங்களை அளித்தோர்‌ வாரியாகக்‌ கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம்‌. 

இரண்டாம்‌ சரபோசி ' 95 
சரபோசி 1 13 


3. 1989ஆம்‌ ஆண்டு தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ முதல்‌ வெளியீடாகத்‌ தஞ்சை மராட்டியர்‌ 
எமக 50" என்னும்‌ நூல்‌ வெளிவந்தது, அவ்‌ வெளியீட்டுக்குப்‌ பின்னர்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ கல்வெட்டியல்‌ துறை தொகுத்த 10 செப்பேடுகள்‌ கல்வெட்டுக்களின்‌ 
இறுதியில்‌ இந்நூலில்‌ இணைக்கப்பட்டுள்ளன 

4, த அர கல்வெட்டுக்கள்‌ : தமிழ்‌ - மராத்தி 6; தமிழ்‌ - ஆங்கிலம்‌ 1 ; மராத்தி - பாரசீகம்‌ 1, 
மும்‌ மாழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ தமிழ்‌ - மராத்தி - தெலுங்கு 1 ; தமிழ்‌ - மராத்தி - ஆங்கிலம்‌ 1., 
நான்கு மொழிக்‌ கல்வெட்டு : தமிழ்‌ - மராத்தி - தெலுங்கு - வடமொழி. 
ஐந்து மொழிக்‌ கல்வெட்டு : தமிழ்‌ - மராத்தி - தெலுங்கு - ஆங்கிலம்‌ - உருது. 


xi 


துளசா 10 
துக்கோசி 
சிவாச்‌ 
பிரதாபசிங்‌ 
சகசி 
ஏகோசி] 
அமர்சிங்‌ 
அரசியர்‌, மராட்டியப்‌ பெண்கள்‌ 92 
அமைச்சர்‌, அலுவலர்‌ 
மராட்டியப்‌ பொதுமக்கள்‌ 


59 மே ரூ.6 6ே 


மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 


= டட டெ 


184 ஆவணங்களில்‌ மைய அரசின்‌ கல்வெட்டுத்‌ துறையினர்‌ 44 கல்வெட்டுக்‌ 
களைப்‌ படி எடுத்துள்ளனர்‌. ஆனால்‌ அவற்றில்‌ நான்கு கல்வெட்டுக்களுக்கு 
மட்டுமே அவர்கள்‌ வழியாக மூலபாடம்‌ வெளிவந்துள்ளன. 


மெக்கன்சியில்‌ ஆவணத்‌ தொகுதில்‌ உள்ள இரண்டு சுல்வெட்டுக்களின்‌ மூல 
பாடம்‌ முன்னரே வெளியிடப்பட்டுள்ளன,£ 


தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறை நான்கு கல்வெட்டுக்களை 
வெளியிட்டுள்ளது." சென்னை மாநில நினைவுச்‌ சின்னக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதியில்‌ 
தான்கு கிறித்தவக்‌ கல்லறைக்‌ கல்வெட்டுக்கள்‌ வெளிவந்துள்ளன. தனியார்‌ சிலர்‌ 
சில கல்வெட்டுக்களைப்‌ பதிப்பித்துள்ளனர்‌ .9 


: இவ்வகையில்‌ மொத்தம்‌ 22 ஆவணங்கள்‌ பல்வேறிடங்களில்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டுள்ளன. மீதி 112 ஆவணங்களின்‌ மூலபாடம்‌ இத்தொகுதியில்தான்‌ முதல்‌ 
முறையாக வெளியிடப்பட்டுள்ளன. 


பிறர்‌ வெளியிட்ட 22 ஆவணங்களின்‌ சரியான திருந்திய மூலபாடமும்‌, சில 
வற்றிற்குத்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்பும்‌ இந்நூலில்‌ தரப்பட்டுள்ளன, 


5. திருவாரூர்‌, கீவளூர்‌, வேதாரணியம்‌, திருவரங்கம்‌ கல்வெட்டுக்கள்‌. 
6. 8.1.7.1. 11630; ற 2734 பூதலூர்க்‌ கல்வெட்டு ; 
8.1.7.1. 111071; ற 2744 திருப்பூந்துருத்திக்‌ கல்வெட்டு. 
7. மனோரா, இராசாகோரி, திருப்பாம்புரம்‌ கல்வெட்டுக்கள்‌, 
8. ListoflI necriptions on Tombs or monuments in Madras 


9. பேராசிரியர்‌ கே, எம்‌. வேங்கடராமையா, புலவர்‌ வி. சொக்கலிங்கம்‌, கரந்தை சி. கோவிந்த 
ராசனார்‌, பேராசிரியர்‌ இராமசேசன்‌, வில்லியனூர்‌ வெங்கடேசன்‌, பேராசிரியை சீதா 
ஆகியோர்‌ சில கல்வெட்டுக்களைப்‌ பதிப்பித்துள்ளனர்‌. 


xii 

கிடைத்த: தஞ்சை மராட்டியர்‌ கல்வெட்டுக்களில்‌ தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ 
கோயிலில்‌ தெற்குச்‌ சுவரில்‌ வெட்டப்பட்டுள்ள போன்சலே வமிச வரலாற்றுக்‌ கல்‌ 
வெட்டு மட்டும்‌ இந்நூலில்‌ சேர்க்கப்பெறவில்லை. அக்கல்வெட்டு தனி நூலாகும்‌ 
அளவுக்கு மிகப்‌ பெரிதாக இருப்பதாலும்‌, மராத்தி, தமிழ்‌, ஆங்கிலத்தில்‌ ஏற்கனவே 
பலர்‌ வெளியிட்டிருப்பதாலும்‌, !£ மெக்கன்சி தொகுப்பில்‌ கிடைத்த அதன்‌ தமிழ்‌ மூலச்‌ 
சுவடியைச்‌ சுவடிப்புலத்‌ தலைவரும்‌, அரிய கையெழுத்துச்‌ சுவடித்துறைத்‌ தலைவரு 
மாகிய என்‌ ஆசிரியப்‌ பெருந்தகையார்‌ பேராசிரியர்‌ கே. எம்‌.. வேங்கடராமையா 
அவர்கள்‌ தமிழக அரசு கீழ்த்திசைச்‌ சுவடி நூலகத்திலிருந்து பெற்று தஞ்சை மராட்‌ 
டிய மன்னர்‌ வரலாறு என்ற பெயரில்‌ தக்க விளக்கங்களுடனும்‌ விரிவான வரலாற்றுக்‌ 
குறிப்புக்களுடனும்‌ அரிய திறனாய்வுப்‌ பதிப்பாகத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வாயி 

லாகப்‌ பதிப்பித்திருப்பதாலும்‌ அக்கல்வெட்டு இந்நூலில்‌ இடம்பெறவில்லை, 


மராட்டியர்‌ காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ 

இப்பதிப்பில்‌ தஞ்சை மராட்டிய அரசர்‌, அரசியர்‌, அலுவலர்‌, பிற மராட்டிய 
மக்கள்‌ தொடர்புடைய அவர்களின்‌ பெயர்கள்‌ சுட்டிக்‌ கூறப்பெறும்‌ கல்வெட்டுக்கள்‌ 
மட்டுமே தொகுக்கப்பட்டுள்ளன. மராட்டிய மன்னர்களின்‌ ஆட்சி தஞ்சையில்‌ நடை 
பெற்ற காலத்தில்‌ (1076-1855) மராட்டியர்‌ ஆட்சிபற்றிய குறிப்புக்கள்‌ எதுவுமின்‌ றிப்‌ 
பல கல்வெட்டுக்கள்‌ தஞ்சை நகரிலும்‌, தஞ்சை மாவட்டத்தின்‌ பிற பகுதிகளிலும்‌ 
கிடைக்கின்றன. அக்கல்வெட்டுக்கள்‌ இப்பதிப்பில்‌ சேர்க்கப்‌ பெறவில்லை. அவை 
களைத்‌ தஞ்சை மராட்டியர்‌ காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ என அழைக்கலாம்‌. 

எடுத்துக்‌ காட்டாக இரண்டு கல்வெட்டுக்கள்‌ இங்கே காட்டப்படுகின்‌ றன. 
தஞ்சை நகரம்‌ நாலுகால்‌ மண்டபம்‌ வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ உள்ள 
இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ காலத்துக்‌ (1820) கல்வெட்டு : 


ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோ 
வில்‌ கெருட கம்ப மண்டபம்‌ திருவடி கோவி 
லும்‌ செங்கல்ப்பட்டியிலிருக்கும்‌ முத்து செட்டி 
யாற்‌ குமாறர்‌ கும்பினி சபேதாற்‌ பெருமாள்‌ 


த த லை 


னாயக்கற்‌ தருமம்‌ சதா சேவை சாலியவாகனம்‌ 1742 
கரந்தை சமணக்‌ கோயிலில்‌ உள்ள சிவாசி (1849) காலத்துக்‌ கல்வெட்டு : 


1 ௨ 


2 கலி 4950 சவுமிய ௫ அர்ப்பசி ம” மந்தாரடி ஸ்ரீ ஆ 


10 விசுவநாத்‌ காசிநாத்‌ ராஜ்வாடே (1906) ; . ல த 
; மி, சாம்பமூர்த்தி ராவ்‌ 1907 } : ச 
சரசுவதி மகால்‌ (1951 ; 1981). ந்து (1907) ; தஞ்சை 


xiii 
தீஸ்சுர சுவாமி சன்னதியில்‌ மகாமண்டபம்‌ அனந்த 
னாத சுவாமி கலச ஸ்தாபன செம்பு [08 குடம்‌-5 குத்து 
விளக்கு 5 தட்டு. |! அபிஷேகம்‌ பண்ணுகிற சிம்மா 
சனக்கல்லு பெலிமீடம்‌ உள்பட தஞ்சநகரம்‌ அனந்த விஜய 
முதலியார்‌ புத்திரன்‌ அப்பு முதலியார்‌ குமாரன்‌ நாகப்‌ 
ப முதலி உபையம்‌ 


ON OM AW 


இவ்வாவணங்களால்‌ அறியப்பெறும்‌ வரலாற்றுச்‌ செய்திகளுட்‌ சில 
ஏகோசி (1676-1684 ) 


ஆட்சிப்‌ பகுதி பல நிருவாகப்‌ பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டது. ஆங்காங்குத்‌ 
தேவையான இடங்களில்‌ பாளையக்காரர்கள்‌ நியமிக்கப்பட்டனர்‌. மராட்டியர்‌ 
ஆளுகைப்‌ பகுதியின்‌ தென்புறம்‌ கள்ளர்‌ பாளையக்காரர்களும்‌, வடபுறம்‌ வன்னியப்‌ 
பாளையக்காரர்களும்‌ காவல்‌, இறை வசூல்‌ பொறுப்பேற்றிருந்தனர்‌. சிற்றூர்களில்‌ 
காவல்காரர்‌ முதல்‌ சுபேதார்‌ வரை அரசியல்‌ அலுவலர்‌ பலர்‌ நியமிக்கப்பட்டனர்‌. 


ஏகோசியின்‌ இறுதிக்‌ காலத்திலேயே அவர்‌ தம்பி சகசி ஆட்சிப்‌ பொறுப்‌ 
பேற்றுக்‌ கொண்டார்‌. ஆரணி சாகீர்‌ தஞ்சை மராட்டியருக்கு உட்பட்டிருந்தது. 
செஞ்சியில்‌ ஆட்சிபுரிந்த மாவீரர்‌ சிவாசியின்‌ மகனான சாம்பாசியோடு நல்ல உறவு 
இருந்தது. 


சகசி ( 1684-1711) 


இராமநாதபுரம்‌ சேதுபதியுடன்‌ சேர்ந்துகொண்டு இவர்‌ மதுரை நாயக்கருடன்‌ 
போரிட்டார்‌. அதனால்‌ அறந்தாங்கி, பட்டுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ சில பகுதிகளை 
இனாமாகப்‌ பெற்றார்‌. இவர்‌ காலத்தில்‌ பட்டுக்கோட்டையில்‌ பெரிய ௧ ற்கோட்டை 
கட்டப்பட்டது. பல இடங்களில்‌ ஊர்கள்‌ ஏற்படுத்திப்‌ புதிதாக மக்கள்‌ குடியேற்றப்‌ 
பட்டனர்‌. 


சரபோசி] (1711-1729) 


வணிகர்களுக்கு வணிக இடங்கள்‌ ஒதுக்கப்பட்டன. உயர்‌ அலுவலர்கள்‌ 
தாடு முழுவதும்‌ சுற்றி வந்தனர்‌. கோயிலுக்குக்‌ கொடுக்கவேண்டிய வரிகள்‌ நிர்‌ 
ணயம்‌ செய்யப்பெற்றன. தோப்புக்கள்‌ பல இடங்களில்‌ ஏற்படுத்தப்பட்டன. 
சிதைந்து அழிந்துபோன திருவாரூர்க்‌ கோயில்‌ புதுப்பிக்கப்பட்டது. பல கோயில்‌ 
கட்கு அரசரே நேரில்‌ சென்று கொடைகள்‌ கொடுத்தார்‌. தஞ்சைப்‌ பெரிய கேரயில்‌ 
குடமுழுக்கு விழா இவர்‌ காலத்தில்‌ நடைபெற்றது. 


xiv 
.துக்கோசி (1739-1185) 


'மகாதேவப்பட்டணத்தில்‌ பெரிய கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தார்‌. மிகப்‌ 
பெரிய பக்தராகவும்‌, இசை 'மேதையாகவும்‌, மருத்துவ நிபுணராகவும்‌ திகழ்ந்தார்‌. 
கவிஞராகவும்‌ விளங்கினார்‌. இவர்‌ காலத்தில்‌ பல கோயில்கள்‌ திருப்பணி செய்யப்‌ 
பட்டன. இவர்‌ முதலாம்‌ துளசா என்றும்‌ அழைக்கப்‌ பெறுவார்‌. 


பிரதாபசிங்‌ (1799-1768) 


வலங்கை-இடங்கைச்‌ சாதித்‌ தகராறுகள்‌ இவர்‌ காலத்தில்‌ சுமுகமாகத்‌ தீர்த்து 
வைக்கப்பட்டுள்ளன. இவரால்‌ நாகூர்‌ தர்காவின்‌ 11 நிலைக்‌ கோபுரம்‌ கட்டப்‌ 
பெற்றது. கோயில்‌ கொடை நிலங்கள்‌ உள்ள இடங்களுக்குச்‌ சென்று அரசு அலு 
வலர்களும்‌ பொது மக்களும்‌ சேர்ந்து அளத்து சரி பார்த்தனர்‌. பல கோயில்கட்குக்‌ 


கொடைகள்‌ அளிக்கப்பட்டன . 


துளசா (1768-1787) 


திருப்பூந்துருத்திப்‌ பகுதியில்‌ குடமுருட்டியாறு சரியாகப்‌ பாசனத்திற்குப்‌ பயன்‌ 
படாததால்‌ புது ஆறு வெட்டப்பட்டது. உறவினர்கள்‌ பலர்‌ உயர்‌ அலுவலர்களாக 
நியமிக்கப்பட்டனர்‌. பல கோயில்கள்‌ திருப்பணி செய்யப்பட்டன. தருமபுரம்‌ ஆதீ 
னத்துடன்‌ இவர்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்‌. இவர்களின்‌ குலகுரு 
வாகிய சேதுபாவா சுவாமிகள்மீதும்‌, அவர்‌ குடும்பத்தின்மீதும்‌ அளவற்ற பக்தி 
கொண்டிருந்தார்‌. இவர்‌ காலத்தில்தான்‌ இடிந்த பிற கோயில்களின்‌ கற்களைக்‌ 
கொண்டுவந்து தஞ்சை நகரம்‌ மேலவீதி பங்காரு காமாட்சியம்மன்‌ கோயில்‌ புதிய 
தாகக்‌ கட்டப்பட்டது. வழிபாடு நின்றிருந்த சில கோயில்கட்கு இவருடைய உயர்‌ 
அலுவலர்கள்‌ சென்று வழிபாடு தொடர்ந்து நடைபெற ஏற்பாடுகள்‌ செய்தனர்‌. 


அமர்சிங்‌ (1787-1798) 


அமரசிங்‌ அல்லது அமரசிம்மன்‌ என்றும்‌ அழைக்கப்பட்ட இவர்‌ இராமசாமி 
என்றும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றார்‌. பிரதாபசிங்‌ கத்தி கட்டி மணம்‌ செய்துகொண்ட 
மனைவியின்பால்‌ பிறந்தவர்‌. பட்டத்து இராணியின்‌ புதல்வர்‌ அல்லர்‌. துளசா 
வின்‌ வளர்ப்பு மகனான இரண்டாம்‌ சரபோசிக்குப்‌ பாதுகாவலராக நியமிக்கப்பட்ட 
இவர்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டார்‌ என்பர்‌. 


சுதந்திரத்‌ தன்னாட்சி வேட்கை கொண்ட இவர்‌ ஆங்கிலேயர்களைத்‌ தஞ்சைப்‌ 
பகுதியிலிருந்து விரட்ட விரும்பினார்‌. அதனால்‌ இவர்‌ காலத்தில்‌ வெள்ளையர்‌ 
இவருக்குக்‌ கொடுத்த தொல்லைகள்‌ பல. அப்பொழுதிருந்த வட இந்திய அரசர்‌ 
சிலருக்கு இவர்‌ வரைந்த கடிதங்கள்‌ பல மோடி ஆவணங்களிடையே உள்ளன. 


XV 


அதனால்‌ ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ இவர்மீது பல குற்றம்‌ சாட்டிப்‌ 
பதவி நீக்கம்‌ செய்து தஞ்சை அரசில்‌ இரண்டாம்‌ சரபோசியை அமர்த்தினர்‌. 


ஓய்வூதியம்‌ பெற்று ஐந்தாண்டுகள்‌ திருவிடைமருதூரில்‌ தங்கி 1802இல்‌ 
அமரசிங்‌ காலமானார்‌. இவருக்குப்‌ பிரதாபசிம்மன்‌ என்ற மகன்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. 


இவர்‌ காலத்தில்‌ தஞ்சை, திருவிடைமருதூரில்‌ வாழ்ந்த பஞ்சகம்மாளர்‌ அனை 
வரும்‌ கூடி திருவிடைமருதூர்க்‌ கோயிலுக்கு அளித்த கொடையை ஒரு செப்பேடு 
விளக்குகிறது. அமரசிங்‌ வரலாறு விரிவாக.ஆராயப்படவில்லை .11 


சரபோசி 11 (1798-1832) 


தஞ்சை அரண்மனையில்‌ புதிய பகுதிகள்‌ சில கட்டப்பட்டன. பழைய பகுதி 
கள்‌ பழுது பார்க்கப்பட்டன. இவர்‌ காலத்தில்‌ தஞ்சை நகரின்‌ பெரும்பாலான 
கோயில்களில்‌ திருப்பணிகள்‌ நடைபெற்றன. விட்டோபா கோயில்‌ புதியதாகக்‌ 
கட்டப்பட்டுப்‌ பாண்டுரங்கர்‌ வழிபாடும்‌, மராட்டிய மரபுப்‌ பக்தி நெறியும்‌ பெருகுமாறு 
செய்தார்‌. காசி யாத்திரை மேற்கொண்டு வந்த பின்னர்‌ தஞ்சையில்‌ காசி விசுவ 
தாதர்‌ கோயில்‌, மணிகர்ணிகேசுவரர்‌ கோயில்‌, ஐந்து மாடிக்‌ கட்டிடம்‌ போன்றவை 
களைக்‌ கட்டினார்‌. சைவ-வைணவ வேறுபாடு இன்றி ஆலயத்‌ திருப்பணிகள்‌ பல 
செய்தார்‌. 


தர்த்தன மண்டபம்‌ கோயில்களில்‌ அமைப்பது இவருக்கு மிக விருப்பமான 
செயல்‌. இவர்‌ மட்டுமில்லாமல்‌ இவருடைய சகோதரியும்‌, பெண்‌ மக்களும்‌ பல 
கோயில்களைப்‌ புதியதாகக்‌ கட்டிச்‌ சத்திரங்களையும்‌, அக்கிரகாரங்களையும்‌ 
உண்டாக்கினர்‌. ்‌ 


ஒரத்தநாட்டில்‌ கலைநலம்‌ செறிந்த முத்தாம்பாள்‌ சத்திரத்தையும்‌, சாளுவ 
நாயக்கன்‌ பட்டினத்தில்‌ அழகிய பெரிய கற்கோட்டையையும்‌, நடுவே உயர்ந்த உப்‌ 
பரிகைக்‌ கோபுரத்தையும்‌ கட்டினார்‌. திருவையாற்றில்‌ காவிரி வடகரையில்‌ கல்யாண 
மகால்‌ எனும்‌ பெயரில்‌ மிகப்பெரிய மாளிகையை உருவாக்கினார்‌. 


தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ தளவரிசை அமைத்து, சுற்று மண்டபங்களைப்‌ 
பழுது பார்த்து, விநாயகர்‌ கோயில்‌ கட்டி, தூர்த்து போயிருந்த மண்டூகத்‌ தீர்த்‌ 
தத்தை அழகிய கிணறாகக்‌ கட்டிக்‌ கோயிலின்‌ பல பகுதிகளில்‌ மிகப்பெரிய திருப்‌ 
பணிகளைச்‌ செய்தார்‌. எண்ணற்ற அணிகலன்களையும்‌, பாத்திரங்களையும்‌, 
வாகனங்களையும்‌ பெருவுடையார்க்கு அளித்தார்‌. 


தஞ்சை மராட்டிய மரபின்‌ பழைய வரலாற்றையும்‌, 1803ஆம்‌ ஆண்டுவரை 
தஞ்சையில்‌ நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும்‌ ஆண்டு, தேதி வாரியாகச்‌ சான்றுகளுடன்‌ 


11. அமரசிங்கின்‌ ஆவணங்கள்‌ சிலவற்றைக்‌ கல்வெட்டியல்‌ துறை தொகுத்துள்ளது. 


XVI 
எழுதி, அதைத்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ தெற்குச்‌ சுவர்‌ முழுவதுமாக வெட்டச்‌ செய்‌ 
தார்‌. மிகப்பெரிய அக்கல்வெட்டு இன்று மராட்டியர்‌ வரலாற்றைத்‌ தொகுப்பதற்‌ 
கும்‌, விரிவாக .ஆய்வதற்கும்‌ நிலைக்களனாக உள்ளது., சரபோசியின்‌ புகழ்‌ பாடும்‌ 
அக்கம்பீரக்‌ 'கற்காவியம்‌ வியக்கத்தக்க மாபெரும்‌ பணியாகும்‌. இதற்காக வரலாற்‌ 
றாய்வாளர்‌ சரபோசிக்கு நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டவர்‌ ஆவர்‌. 
தஞ்சையில்‌ நெடுநாட்களாக இருந்த வெட்டியார்‌ வழக்கைத்‌ தீர்த்து வைத்‌ 
தார்‌. 
சுவார்ட்சு பாதிரியாரால்‌ வளர்க்கப்பட்டு ஆங்கிலத்தை _நன்கு கற்ற சரபோசி 
சுவார்ட்சு இறந்தபோது அவரைப்‌ பற்றி எழுதிய ஆங்கிலக்‌ கவிதை மகர்நோன்புச்‌ 
சாவடி தூய பேதுரு தேவாலயத்தில்‌ வெட்டப்பட்டுள்ளது . 
உலகின்‌ தலைசிறந்த சிற்பி ஃபிளாக்சுமேனைக்‌ கொண்டு தன்‌ உருவச்‌ 
சிலையையும்‌, சுவார்ட்சு பாதிரியாருக்கு நினைவுச்‌ சின்னத்தையும்‌ வெண்பளிங்குக்‌ 
கற்களில்‌ வடிக்குமாறு செய்தார்‌. சிற்ப உலகில்‌ சிறந்து விளங்கும்‌ அச்சிற்பங்கள்‌ 
தஞ்சையில்‌ இன்றும்‌ நின்று நிலவிக்‌ காண்போர்‌ கருத்துக்கும்‌ கண்களுக்கும்‌ விருந்‌ 
தாக அமைந்துள்ளன . 
காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகளுடன்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்‌. 
அவர்களின்‌ வழிபடு கடவுளாகிய சந்திர மெளலீசுவரர்‌ கோயிலைக்‌ கும்பகோணம்‌ 
சங்கர மடத்தில்‌ கட்டினார்‌. நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ கற்றறிந்த அந்தணர்‌ 
களைக்‌ கொண்டு யாகங்கள்‌ பல செய்தார்‌. 
தமிழ்‌ நாட்டுக்‌ கோயில்கள்‌ பலவற்றிற்கும்‌ தலயாத்திரை மேற்கொண்ட 
சரபோசி, மதுரை, திருவரங்கம்‌ கோயில்கட்குப்‌ பல அணிகலன்கள்‌ அளித்துள்ளார்‌. 
1798இல்‌ நாடு முழுவதையும்‌ ஆங்கிலேயர்கட்கு அளித்துவிட்டுத்‌ தஞ்சைக்‌ 
கோட்டையை மட்டும்‌ நிர்வகித்துக்கொண்டு கலை அரசராகச்‌ சரபோசி திகழ்ந்தார்‌. 


சிவாசி (1832-1855) 


தந்தையின்‌ தூண்டுதலால்‌ நன்கு கல்வியறிவு பெற்றிருந்த சிவாசி தஞ்சையில்‌ 
இருந்த ஆங்கிலப்‌ பாதிரிமார்களோடு நெருங்கிய நட்புக்‌ கொண்டிருந்தார்‌ . 
தமிழறிஞர்‌ ஜி. யு. போப்‌ தஞ்சையில்‌ எட்டாண்டுகள்‌ இருந்தபோது அவருக்குப்‌ பல 
உதவிகளைச்‌ செய்தார்‌. மகர்நோன்புச்‌ சாவடியில்‌ போப்‌ வேண்டுகோளின்படி 
தூய பேதுரு தேவாலயத்திற்கு மிகப்பெரிய குளம்‌ ஒன்றை வெட்டிக்கொடுத்தார்‌. 
தம்‌ நண்பர்‌ கோலாஃப்‌ பாதிரியாருக்குத்‌ தம்‌ செலவில்‌ அழகிய கல்லறை கட்டிக்‌ 
கொடுத்தார்‌. தம்‌ பெண்‌ மக்களுக்கு ஆங்கில அறிவை ஊட்டினார்‌. ரூபாய்‌ 71000 
செலவில்‌ வெண்ணாற்றங்கரை, வெட்டாறு,குடமுருட்டி, திருவையாறு ஆகிய இடங்‌ 
களில்‌ நான்கு பாலங்களைக்‌ கட்டினார்‌. இவர்‌ காலத்தில்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ 
குடமுழுக்கு விழா நடைபெற்றது, 


xvii 
அரசிகள்‌ 


மராட்டிய அரசிகளும்‌ எண்ணற்ற கோயில்‌ திருப்பணி செய்து, புதிய 
கோயில்களைக்‌ கட்டி வரலாற்றில்‌ நின்று நிலவுகின்‌ றனர்‌ . 


முதலாம்‌ ஏகோசியின்‌ மனைவி தீபாம்பாள்‌ தன்‌ பெயரால்‌ அமைக்கப்பட்ட 
தீபாம்பாள்புரம்‌ வன்மீகநாதர்‌ கோயிலுக்குக்‌ கோயில்வெண்ணியில்‌ நிலம்‌ கொடை 
_ யாக அளிக்கச்செய்து செப்பேடும்‌ வெட்டித்‌ தந்துள்ளார்‌. 


அரசியர்‌ பலர்‌ சத்திரங்கள்‌ கட்டி, அருகில்‌ கோயில்களையும்‌, அக்கிரகாரங்‌ 
களையும்‌ ஏற்படுத்தி அங்குப்‌ பல அறச்செயல்கள்‌ நடைபெறுமாறு செய்துள்ளனர்‌ . 


நற்பணிகள்‌ புரிந்த தஞ்சை மராட்டிய அரசியருள்‌ தலைசிறந்து நிற்பவர்‌ 
கடைசி அரசர்‌ சிவாசியின்‌ மனைவியார்‌ காமாட்சியம்பா பாயி ஆவார்‌. மாரியம்மன்‌ 
கோயில்‌, தஞ்சபுரீசுவரர்‌ கோயில்‌, பங்காரு காமாட்சியம்மன்‌ கோயில்‌, மேலவீதி 
காசி விசுவநாதர்‌ கோயில்‌ ஆகிய சைவக்‌ கோயில்களிலும்‌, வரதராசப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌, மணிகுன்றப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கலியாண வெங்கடேசர்‌ கோயில்‌, 
இராசகோபால சுவாமி கோயில்‌, புன்னைநல்லூர்‌ கோதண்டராமர்‌ கோயில்‌ ஆகிய 
வைணவக்‌ கோயில்களிலும்‌ பல்வேறு திருப்பணிகள்‌ செய்து, அறக்கொடைகள்‌ பல 
வற்றை அளித்துள்ளார்‌. 

1876இல்‌ தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ என்றி சல்லிவன்‌ தாமசு வேண்டு 
கோளுக்கிணங்க நகரின்‌ மையமான பகுதியில்‌ தனக்குச்‌ சொந்தமாக இருந்த' 
40 ஏக்கர்‌ நிலத்தை நன்கொடையாக அளித்துத்‌ தஞ்சை வரலாற்றில்‌ நீங்கா இடம்‌ 
பெற்ற புகழுக்குரியவர்‌. 

சிவாசியின்‌ பிற மனைவியர்களும்‌ பல கொடைகளை அளித்துள்ளனர்‌. குறிப்‌ 
பாக இராமகுமராம்பா பாயி சாகேப்‌, தீபாம்பா பாயி சாகேப்‌ ஆகிய இருவரும்‌ 
(இருவரும்‌ சகோதரிகள்‌) தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ அமைந்துள்ள அரண்மனை 
வளாகம்‌ வாயில்‌ எதிரே தண்ணீர்த்‌ தொட்டி கட்டி வைத்துத்‌ தம்‌ கணவர்‌ சிவாசி 
யின்‌ பெயரையும்‌ பொறித்து அந்தக்‌ கல்வெட்டைத்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ 
சிவலிங்க வடிவில்‌ பொறித்துள்ளனர்‌. இன்றும்‌ அந்தத்‌ தண்ணீர்த்‌ தொட்டி அழியா 
மல்‌ கல்வெட்டுடன்‌ உள்ளது. 

ஓய்வூதியம்‌ பெற்றுவந்த சிவாசி மன்னரின்‌ அந்தப்புர மகளிராகிய மங்கள 
விலாச மகளிர்‌ பலரும்‌ பல கோயில்கட்குக்‌ கொடைகள்‌ அளித்துள்ளனர்‌ . 


அரசர்‌ அரசியர்‌ பட்டப்பெயர்கள்‌ 


கல்வெட்டுக்களிலும்‌ செப்பேடுகளிலும்‌ தஞ்சை மராட்டிய அரச குடும்பத்தினர்‌ 
பெயர்கள்‌ பல்வேறு சிறப்பு அடைமொழிகளுடன்‌ குறிக்கப்படுகின்றன . 
71-இ 


XViii 
: 'அளகாபுரியாகிய தஞ்ச நகராதிபதி ஏகோசி மகராசா சாயிபு' '? 
* ராயஸ்ரீ சாசி மகாராசர்‌ சாயபு” '8 


* மகாமண்டலேசுவரன்‌ ராசமானிய ராசஸ்ரீ ஏகோசி மகராசா சாயபு” 14 


* துக்கோசி மகாராசா சாயபு” 16 


* ராசமானிய ராசஸ்ரீ ராய: மகீந்திர பூப்பாலகன்‌ பிறத்தாப்பசிங்க மகாறாச 
சாயிப்பு' ' 

*போசல வம்சம்‌ கவுசிககோத்திரம்‌ ராசஸ்ரீ பிரதாப சிம்ம மகாராசா சாயப்பு!* 

*போசல குலமணி சறபேந்திர மகாராசா சாயேப்‌' 13 

*வீரசிம்ம வரத்தினால்‌ சோழதேசத்தின்‌ சிம்மாசனத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்‌ 
கிற க்ஷத்திரிய பூபாலராகிய இஸ்‌ அயினெஸ்‌ ஸ்ரீமந்த்‌ ராஜஸ்ரீ சீவாஜி மகா 
இராஜாச்‌ சத்ரபதி சாய்பு” !9 

மராட்டியர்‌ கல்வெட்டுக்களில்‌ வடசொற்கள்‌ பல பயின்று வந்தாலும்‌ அரசர்‌ 
பெயர்களைக்‌ கல்வெட்டில்‌ குறிக்கும்போது ஏகோஜி, சகஜி, துக்கோஜி, துளஜா, 
சரபோஜி, சிவாஜி என்று குறிக்காமல்‌ ஏகோசி, சாசி, துக்கோசி, துளசா, சரபோசி, 
சிவாசி என எழுதப்பெற்றுள்ளன. இது அக்காலப்பேச்சுத்‌ தமிழின்‌ நிலையை 
நமக்கு நன்கு உணர்த்துகிறது. 

எல்லோருடைய பெயரிலும்‌ சாயபு என்ற மரியாதைச்‌ சொல்‌ பின்னொட்டாக 
வருவது கவனிக்கத்தக்கது. கடைசி இரு அரசர்களுக்குச்‌ “சத்திரபதி” என்ற பட்ட 
மும்‌ வழங்கப்பெறுகிறது. 

மராட்டிய இராணிகளின்‌ பெயர்கள்‌ கல்வெட்டுக்களில்‌ *மாதோஸ்ரீ இராம 
குமராம்பா பாயி சாஹேப்‌, 20 மாதுஸ்ரீ கெளறம்பா பாயி சாயேப்‌'?! என்று குறிக்‌ 
கப்பட்டுள்ளன. பெயருக்கு முன்‌ “மாதுஸ்ரீ” என்றும்‌, பெயருக்குப்‌ பின்‌ “பாயி 
சாகேப்‌” என்றும்‌ குறிக்கப்பட்டது. பொதுவாக இராணிகளை “பாயி சாகேப்‌” 
என்றும்‌, அரசர்களின்‌ தாயாரை *ஆவு சாகேப்‌' என்றும்‌ அழைத்து வந்தனர்‌. 


| 
| 
| 
| 
| 


12, ப. 179 
18. ப, 154 
14, ப, 161 
15. ய. 182 
16. ப. 383 
17. ப, 116 
18 ப 
19, ப. 107 
20, ப. 171 
21. ப. 70 


XIX 

1855ஆம்‌ ஆண்டு வாரிசு இல்லாத கடைசி அரசர்‌ சிவாசிக்குப்‌ பின்‌ நாடு 
முழுவதையும்‌ ஆங்கிலேயர்‌ எடுத்துக்கொண்டனர்‌. ஆங்கில வழக்கறிஞர்‌ ஜான்‌ 
புரூஸ்‌ நார்ட்டன்‌ பெருமகனாரரல்‌ அரண்மனை, ஆபர்ணங்கள்‌, நிலம்‌, சரசுவதி 
மகால்‌ நூலகம்‌, கோயில்கள்‌ இவைகளைப்‌ பெற்ற அரசி காமாட்சியம்பா பாயி அவர்‌ 
களின்‌ பெயர்‌ கல்வெட்டுக்களில்‌ “தஞ்சாவூர்‌ அரண்மனை ஹிஸ்‌ லேட்‌ ஹைஸ்‌ ஸ்ரீ 
சிவாஜி மகாறாஜா சாயபவர்களின்‌ ஜேஷ்ட பத்நியும்‌ ஷே இலாகா தேவஸ்தானங்‌ 
களின்‌ ஆதீனஸ்தரும்‌ விசாரணை கற்த்தர்‌ அவர்கள்‌”? என்று குறிக்கப்பட்டுள்ளது. ' 
மூத்த மனைவியர்‌ “சீனியர்‌ றாணி'?3 என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனிச்‌ செல்வாக்கினால்‌ அரசர்கட்கு His Highness என்றும்‌, இராணிகட்கு Her 
Highness என்றும்‌ அடைமொழி தரப்பட்டது.₹* இச்சொல்‌ தமிழிலும்‌ ஹிஸ்‌ 
ஹைனஸ்‌, ஹர்‌ ஹைனஸ்‌ என்று ஒலிபெயர்த்தும்‌ எழுதப்பட்டது. 


அன்பு மகளிர்‌ 


சிவாசி (1892-1855) மன்னர்க்கு 20 இராணிகளும்‌, சுமார்‌ 24 அந்தப்புர 
வைப்பு மகளிரும்‌ இருந்தனர்‌. அந்தப்புர மகளிர்‌ 'தஞ்சை அரண்மனை மங்கள 
விலாசம்‌” *மங்களவிலாச சத்மம்‌' என்ற அடைமொழியுடன்‌ “கோவிந்தா பாயி அம்‌ 
மாள்‌'2 “அகிலாண்ட பாயி அம்மாள்‌” ,26 “தர்ம்மு பாயி அம்மாள்‌'3” என அழைக்கப்‌ 
பட்டனர்‌. இவர்கட்குச்‌ சாகேப்‌ அடைமொழி தரும்‌ வழக்கம்‌ இல்லை. அனை 
வரும்‌ “அம்மாள்‌” என்ற ஈற்றுச்‌ சொல்லுடன்‌ குறிக்கப்பெறுகின்‌ றனர்‌. இரண்டாம்‌ 
சரபோசியின்‌ அன்பு மகளிர்‌ *கல்யாண மகால்‌ மகளிர்‌' எனப்பட்டனர்‌. 


நாட்டுப்‌ பிரிவுகள்‌ 


மராட்டியர்‌ ஆட்சிப்‌ பகுதிகள்‌ சுபா, சீமை, சீர்மை, வட்டம்‌, மாகாணம்‌, 
ஊர்‌ என்று பல பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டன .28 சில பகுதிகளில்‌ சோழர்‌, விசய 
நகரம்‌, நாயக்கர்‌ காலத்தில்‌ வழங்கப்பெற்ற வளநாடு, நாடு, கூற்றம்‌, சாவடி 
போன்ற பிரிவுகள்‌ அப்படியே வழங்கப்பெற்றன .. பெரிய வட்டப்பகுதிகள்‌ வடக்கு 
வட்டம்‌. தெற்கு வட்டம்‌ எனப்‌ பிரிக்கப்பட்டன.) சில பெரிய ஊர்கள்‌ தனி நிர்‌ 


22. ப. 19 

99. ப. 15 

24, ப. 70, 71 

29. ப. 6 

26, ப, 13 

27. ப.க 

28. ப. 80, 145, 174, 201, 202, 207, 209, 210, 294 
29, ப. 215, 179 

30. ப. 207 


xxii 


திலம்‌ _ னிலம்‌ 117 
நீலமேகன்‌ ௮ னீலமேகன்‌ 224 
தினம்‌ -. திநம்‌ 2 


ரகரம்‌ றகரமாக மொழிமுதல்‌, இடை, இறுதியில்‌ எழுதப்பெற்றுள்ளது. 
ராஜேந்திரம்‌ -- றாஜேந்திரம்‌ 80 


ராத்திரி _ றாத்திரி 68 
ராமசுவாமி _ றாமசுவாமி 140 
ராணி _ றாணி 15 

ராஜா _— றாஜர 19 
பேரால்‌ _ பேறால்‌ 80 
அரண்மனை _ அறண்மனை 14 
பெரிய _ பெறிய 14 
விபரம்‌ _ விபறம்‌ 14 
வரிசை - வறிசை 19 
மகாராயர்‌ _ மகாறாயர்‌ 99 
நகரம்‌ _ நகறம்‌ 118 
அர்த்தசாமம்‌ -- அறுத்தசாமம்‌ 223 
அவர்கள்‌ _ அவற்கள்‌ 19 
தர்மம்‌ _ தற்மம்‌ 168 
பண்ணினார்‌ _— பண்ணினாற்‌ 4 
செய்தார்‌ _ செய்தாற்‌ 55 


றகரம்‌ ரகரமாகவும்‌ எழுதப்பட்டுள்ளது. 
ஆறு - ஆரு 116 


மொழிமுதல்‌ இகர, ஈகார, எகரம்‌-யிகரம்‌, யீகாரம்‌, யெகரமாக எழுதப்பெற்‌ 
றுள்ளது. 


இதின்மேல்‌ _ மிதின்மேல்‌ 20$ 
இதுக்கு  மிதுக்கு 231 
இந்த அ மிந்த 2, 19 
இவர்கள்‌ _ மிவர்கள்‌ 203 
இலாகா _ மிலாகா 140 
இறை _ யிறை 168 
ஈசன்‌ _ யீசன்‌ 162 
ஈசுரர்‌ _ யீசுரர்‌ 235 


ஈழம்‌ _ யிழம்‌ 203 


xxiii 


எங்களூர்‌ - யெங்களூர்‌ 296 
எதிரிட்டார்‌ - யெதிரிட்டார்‌ 214 
எல்லை _ வெல்லை 117 
எழுதி _ க யெழுதி 116 


அகரம்‌ எகரமாக மாற்றம்‌ பெற்றுள்ளது. 


யஸ்வத்தம்பா -- யெஸ்வத்தம்பா 69 
யமுனாம்பாபாயி -- யெமுனசம்பாபாயி 72 


யாகார உயிர்மெய்‌ ஆகார உயிராக மாற்றம்‌ பெற்றுள்ளது. 


யாராகிலும்‌ _ ஆராகிலும்‌ 164 
யானை _— ஆனை 215 


றகரம்‌ ககரமாகவும்‌, றகரம்‌ னகரம்‌ அல்லது ணகரமாகவும்‌ மாற்றம்‌ பெற்‌ 
றுள்ளது. றகரம்‌ சகரமாகவும்‌ மாறியுள்ளது. 


தெற்கு _ தெக்கு 292 
தாற்சாரி _ நாச்சாரி 175 
மணிகுன்றம்‌ _— மணிகுன்னம்‌ 104 
கொன்ற _ கொண்ண 236 


த்த - ச்ச ஆக மாற்றம்‌ பெற்றுள்ளது. 


அவித்த _ அவிச்ச 221 
கட்டிவைத்து _ கட்டிவச்சு 94 
நடப்பித்த _ நடப்பிச்ச 168 


பிறப்பித்தோம்‌ அ பிறப்பிச்சோம்‌ 155 
பண்ணிவைத்து _ பண்ணிவச்சு 989 
வைத்தது _ வச்சது 182 


ற்ற - த்த ஆக மாற்றம்‌ பெற்றுள்ளது ; தகரம்‌ றகரமாகவும்‌ மாற்றம்‌ பெற்‌ 
றுள்ளது. 


ஆற்றில்‌ - ஆத்தில்‌ 117 
சிற்றம்பலம்‌ _ சித்தம்பலம்‌ 212 
நூற்றுக்கலம்‌ _ நூத்திக்கலம்‌ 295 
கூற்றம்‌ _ கூத்தம்‌ 215 
வெற்றி . _வெத்தி 319 
சூரியமூர்த்தி - சூரியமூற்றி 212 


திருமாளிகைப்பத்தி -- திருமாளிகைப்பற்றி 174 


XXiV 
ஐகாரம்‌ அய்‌ என எழுதப்பெற்ற சில மாற்றங்களும்‌ நிகழ்ந்துள்ளன . 
வைத்தியநாதன்‌ -- வயித்தியநாதன்‌ 174, 210, 295 


கை எழுத்து -- கயி எழுத்து, கய்‌ எழுத்து 
கய்யி எழுத்து 224, 212, 221 

ஐநெஸ்‌ _ அயிநெஸ்‌ 107 

ஐவேஜி _ அயிவேஜி 6 


சகரம்‌ தகரமாக மாற்றம்‌ பெற்றுள்ளது. 


சண்டேசுவரர்‌ _ தண்டேசுவரர்‌ 180 
சாசனம்‌ -- சாதனம்‌ 296 


பகரம்‌ வகரமாக மாற்றம்‌ பெற்றுள்ளது ; வகரம்‌ பகரமாகவும்‌ மாறியுள்ளது . 


பாவாசி ௮ வாவாசி 145, 235 
அசுவமேதம்‌ _ அசுபமேதம்‌ 295 
ரேவதி _ ரேபதி 172 


குறில்‌ இணைகளும்‌, குறில்‌ நெடில்‌ இணைகளும்‌ ஒரே எழுத்தாக மாற்றம்‌ 
பெற்றுள்ளன. 


இரண்டு _ ரெண்டு 174 
மகால்‌ _ மால்‌ 140 
இரவுக்காலம்‌ _ ராக்காலம்‌ 281 
பெயர்த்து _ பேத்து 116 
பெயர்‌ _— பேர்‌ 80 


சிறப்பு ழகரம்‌ ளகரமாக எழுதப்பெற்றுள்ளது. 


கீழத்தெரு _ கீளத்தெரு 117 
சோழ _ சோள 417 
பழைய _ பளைய 117 


அன்‌, அர்‌ போன்ற ஈறுகள்‌ ஆள்‌ என மாற்றம்‌ பெற்றுள்ளன. 


சூரியன்‌ _ சூரியாள்‌ 220 
பவுத்திரன்‌ _ பவுத்திராள்‌ 220 
புத்திரன்‌ - புத்திராள்‌ 220 
அவர்‌ _ அவாள்‌ 140 

இவர்‌ _ இவாள்‌ 215, 140 
காரியஸ்தர்‌ _ காரீயஸ்தாள்‌ 220 


சந்திராதித்தர்‌ - சந்திராதித்தாள்‌ 119 


XXV 


சூரிய சந்திரர்‌ _ சூரிய சந்திராள்‌ 94 


பாண்டவர்‌ _ பாண்டவாள்‌ 98 


இன்னும்‌ வுச்சிக்காலம்‌, வுத்சவம்‌, செல்லா நிண்ட, நடத்தறத்துக்கு, நஞ்சை, 
புஞ்சை, இருக்குர, நாலு, ஆச்சுது, புதுசாயி, தையி, றாத்திரி, பண்ணுரபேர்‌ ,நெயி, 
திருப்பணியாயி போன்ற பல சொற்கள்‌ பேச்சுத்‌ தமிழின்‌ நிலையை நமக்கு நன்கு 
காட்டுகின்றன . 


ஷ--ழ மாற்றம்‌ 
தஞ்சை மாவட்டத்தில்‌ பேச்சு வழக்கில்‌ ழ--ஷ ஆக மாறுவது வழக்கம்‌, *திரு 
விழா” என்ற சொல்‌ * திருவிஷா” எனச்‌ சில பகுதிகளில்‌ ஒலிக்கப்படுகிறது. 


ஆனால்‌ மராட்டியர்‌ செப்பேடுகள்‌ சிலவற்றில்‌ இதற்கு நேர்மாறாக ஷ என்ற 
எழுத்து ழ என்று மாற்றம்‌ பெறுவதைக்‌ காணுகின்றோம்‌. இம்மாற்றம்‌ செப்பேடு 
களில்‌ அதிகமாகவும்‌, கல்வெட்டுக்களில்‌ மிகக்‌ குறைவாகவும்‌ நிகழ்ந்துள்ளது. 


பாஷை என்பது பாழை என்றும்‌ 203 

அசேஷ என்பது அசேழ என்றும்‌ 228 

தோஷம்‌ என்பது தோழம்‌ என்றும்‌ 168, 207, 220 

வங்கிஷம்‌ என்பது வங்கிழம்‌ என்றும்‌ 219 

வருஷம்‌ என்பது வருழம்‌ என்றும்‌ 235 

கிஷ்டணராயர்‌ என்பது கிழ்டணராயர்‌ என்றும்‌ 209 

ரிஷப என்பது ரிழப என்றும்‌ 206 
எழுதப்பட்டுள்ளன . 


மொழி இறுதியிலும்‌ இடையிலும்‌ இம்மாற்றம்‌ நிகழ்ந்துள்ளது. ஓரிரு இடங்‌ 


களில்‌ “தவிர்த்தான்‌” என்ற சொல்லும்‌ *தவிழ்த்தான்‌' என்று எழுதப்பட்டுள்ளது. 
(209, 219) 


வடமொழி நிலை 


ஏராளமான வடசொற்களும்‌, வடமொழித்‌ தொடர்களும்‌ இடையிடையே 
கலந்து இவ்வா வணங்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. தற்பவச்‌ சொற்கள்‌ பல கிரந்த எழுத்‌ 
துக்கள்‌ பெற்று வந்துள்ளன. , 

வங்சம்‌, உத்ஸவம்‌, யதாஸ்து, சீஷன்‌, ஜீர்ணம்‌, செளக்கியார்த்தம்‌, 
ஜீர்ணோத்தாரம்‌, போஜனம்‌, அஸ்வினி, பெளஷே, பால்குண, பத்னி, பார்யை, 
பெளத்ரன்‌, ஆக்ஞை போன்று பற்பல வட சொற்கள்‌ பயின்று வருகின்றன. 

சில கல்வெட்டுக்களின்மூலம்‌ கிரந்த எழுத்துக்களை நீக்கி வடசொற்களைத்‌ 
தமிழ்‌ வரிவடிவில்‌ எழுதும்‌ முயற்சியும்‌ நடைபெற்றுள்ளது என்பதை அறிகின்றோம்‌. 


71-ா 


‘ xxvi 


சகாப்தம்‌ சகாத்தம்‌ 175 
சாஸ்திரி சாத்திரி 80 
பஜனை பசனை 2 

பக்ஷம்‌ பட்சம்‌ 2 

பரஷை பாசை 32 
பிரமஹத்தி பிறமத்தி 204 
ரக்ஷித்தாப்போல ரெச்சித்தாப்பலை 33 
ரிஷபம்‌ இடபம்‌ 37 
லக்ஷிமி லெட்சுமி 4 
ஜீரணோத்தாரம்‌ சீரணோத்தாரம்‌ 4 
ஸ்வரூபம்‌ சுரூபம்‌ 84 
ஸ்வஸ்தி சுவத்தி 174. 


தெலுங்கின்‌ நிலை : 

மராட்டியர்‌ ஆட்சி அமைவதற்கு முன்பு 1530 முதல்‌ 1674 வரை தஞ்சையில்‌ 
நாயக்கர்‌ ஆட்சி நடைபெற்றது. விசயநகரப்‌ பிரதிநிதிகளாகிய நாயக்கர்‌ காலத்தில்‌ 
தமிழும்‌ தெலுங்கும்‌ அரசவை மொழிகளாகத்‌ திகழ்ந்தன. பின்னர்‌ 1676 முதல்‌ 
1855 வரை நடைபெற்ற மராட்டியர்‌ ஆட்சியின்‌ போதும்‌ தெலுங்கு மொழி 
பழக்கத்தில்‌ இருந்துள்ளது. 

மராட்டிய அரசர்கள்‌ பலரும்‌ தெலுங்கு மொழி கற்றிருந்ததுடன்‌ சிலர்‌ 
தெலுங்கில்‌ புலமை மிக்கவர்களாகவும்‌ திகழ்ந்தனர்‌. தெலுங்குப்‌ புலவர்கள்‌ பலரை 
ஆதரித்தனர்‌. தெலுங்கில்‌ இலக்கியங்களும்‌, உரைநூல்களும்‌, நாடகங்களும்‌, கீர்த்‌ 
தனைகளும்‌ தோன்றின. உயர்‌ பதவிகள்‌ பலவற்றை நாயக்கர்‌ குடும்பத்தைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ வகித்தனர்‌. 

இத்துடன்‌ தெலுங்கு நாயக்கர்‌ குடும்பத்துப்‌ பெண்களைத்‌ தஞ்சை மராட்டிய 
அரசர்கள்‌ சிலர்‌ திருமணமும்‌ செய்து கொண்டனர்‌ என்பது குறப்பிடத்தக்க 
செய்தியாகும்‌. எனவே தெலுங்கு ஆவணங்களும்‌ ஓலைச்சுவடிகளும்‌ தஞ்சையில்‌ 
மிகுதியாகக்‌ கிடைப்பதுடன்‌ மராட்டியர்காலக்‌ கல்வெட்டுக்களிலும்‌ தெலுங்கு இடம்‌ 
பெற்றுள்ளது. 

தஞ்சை விட்டோபா கோயிலிலும்‌ (1819) , பட்டுக்கோட்டை வட்டம்‌ மனோ 
ராவிலும்‌ (1814) மராட்டிக்‌ கல்வெட்டுக்களின்‌ அருகே தெலுங்கு மொழியிலும்‌ 
அதே கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளதைக்‌ காணுகின்றோம்‌. 36 


36, ப. 1, 148 


xxvii 


தென்‌ ஆர்க்காடு மாவட்டம்‌ சிதம்பரம்‌ கல்வெட்டில்‌ வடமொழிச்சுலோகம்‌ 
தெலுங்கு எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது (1686). கும்பகோணம்‌ செப்பேட்டில்‌ 
(1795) “வடுக மேளம்‌” வாசிப்போர்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌. அமர்சிங்கின்‌ 
திருவிடைமருதூர்ச்‌ செப்பேட்டில்‌ *வடுகத்தட்டார்‌” குறிக்கப்படுகின்‌ றனர்‌. அவர்கள்‌ 
பிரதிநிதி *நாரையன்‌' தெலுங்கில்‌ கையொப்பமிட்டுள்ளார்‌. 31 


தஞ்சை நகரில்‌ மராட்டியர்‌ காலத்திலிருந்த 18 வணிகப்பட்டடைகளில்‌ 
“தெலுங்கப்‌ பட்டடை” என்பதும்‌ ஒன்று. 

மராட்டியர்‌ காலத்‌ தமிழ்‌ இலக்கியங்களான சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி, 
திருவிடைமருதூர்‌ நொண்டி நாடகம்‌ போன்றனவற்றில்‌ தெலுங்கு மக்கள்‌ அலுவலர்‌ 
களாக இருந்தமையும்‌ தெலுங்கு மொழி பயின்‌ றமையும்‌ குறிப்பிடப்‌ பெறுகின்றன .8 


உருது வழக்கு 

தஞ்சையில்‌ நாயக்கர்‌ காலத்திலிருந்தே இசுலாமியர்‌ பலர்‌ குடியேறினர்‌. 
தஞ்சை நாயக்க மன்னர்‌ செவ்வப்ப நாயக்கர்‌ (1582-1560) 12-12-1550 அன்று 
தஞ்சை சமுசுப்ரு பள்ளி வாசலுக்கு ஏழு வேலி நிலம்‌ கொடையாக அளித்துள்ளார்‌. 
முதலாம்‌ ஏகோசி (1676) தஞ்சைக்குப்‌ படையுடன்‌ வந்தபோது பீசப்பூர்‌ சுல்தானின்‌ 
தளபதிகள்‌ காதர்‌ யெகலாஸ்கான்‌, அப்துல்‌ அலீம்‌ ஆகியோரும்‌, பல இசுலாமியப்‌ 
படை வீரர்களும்‌ வந்தனர்‌. பல முறை ஆர்க்காட்டு நவாபின்‌ முற்றுகைக்குத்‌ 
தஞ்சை உள்ளாகியது. சில ஆண்டுகள்‌ ஆர்க்காட்டு நவாபின்‌ ஆட்சியும்‌ இங்கே 
தடைபெற்றது. 


87. ப, 148, 199, 220, 221, 228 
96. ““ கைக்கார ராமவடுகர்‌ - வெகுதள 
கர்த்தர்க ளாகிய சுத்தவீரர்‌ 
சொக்கலிங்க நாயக்கனும்‌ - பங்காரு 
சுப்பா நாயக்கன்‌ அப்பு நாயக்கன்‌ 
அப்புநா யக்கனுடனே - அழகிரி 
அய்யிலு நாயக்கன்‌ மெய்யாலு 
குப்பா நாயக்கனும்‌ - கண்ணப்பன்‌ 
குஞ்சா நாயக்கன்‌ சஞ்சீவி 
வீரா நாயக்கனும்‌ - இப்படி 
வெகுவெகு பேர்களும்‌ மகிமையதாய்‌ 
நேராக வந்தேனே - சிப்பாயி 
நெடுவல்‌ ஒருவன்கண்டான்‌ வடுகன்‌ என்னை 
என்னையே அடுக்காச்சான்‌ நீ யேவூரு 
எக்கட நுஞ்சி வஸ்தாவு எக்கட போத்தாவு 
பின்னும்‌ நூ எவுர்மனுஷி - என்றுமவன்‌ 
பேசினான்‌ கூட நானும்‌ பேசினேன்‌ *” 
திருவிடைமருதூர்‌ நொண்டி நாடகம்‌ பக்‌ 40 - 42 


xXViii 

மராட்டிய அரசர்களால்‌ காவலுக்கும்‌, வணிகத்துக்கும்‌, யூனானி மருத்துவத்‌ 
துக்கும்‌ பல இசுலாமியர்‌ தஞ்சாவூருக்குச்‌ குடியேறினர்‌. இசுலாமியர்‌ பலா தன்‌ 
அலுவலர்களாகவும்‌ தஞ்சையில்‌ இருந்துள்ளனர்‌. அரண்மனை பத்துக்‌! ன 
வற்றில்‌ இசுலாமிய ஆண்டுமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. இரண்டு கல்வெட்டுக்‌ 
களிலும்‌, பல செப்பேடுகளிலும்‌ ஹிஜ்ரி ஆண்டுமுறை பயின்று வந்துள்ளது. கல்‌ 
மருத்துவ இலக்கியங்களிலும்‌, திருவிடை மருதூர்‌ நொண்டி நாடகம்‌, சரபேந்திர 
பூபாலக்‌ குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கியங்களிலும்‌ இசுலாமியர்‌ பேசிய உருதுமொழி 
பற்றிய குறிப்புக்கள்‌ காணப்படுகின்றன. 

தமிழ்க்கல்வெட்டுக்கள்‌ பலவற்றில்‌ உருதுச்‌ சொற்கள்‌ பயின்று வந்துள்ளன. 
அமீனா, அவுல்தார்‌, ஐவேஜ்‌, கவில்‌, கஜம்‌, கஜானா, கார்பார்‌, சிரேஸ்ததார்‌, 
தாசில்‌, பர்க்கானா, மகால்‌, மிராசு, யதாஸ்து, ரஸ்தா, ஹூசூர்‌ என்பன அவை.” 


ஆங்கில வழக்கு 
ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாரின்‌ அலுவலர்களும்‌, கிறித்தவ மதத்‌ 
தலைவர்களும்‌, இராணுவ அலுவலர்களும்‌ தஞ்சையில்‌ நிலையாகத்‌ தங்கிய காரணத்‌ 
தால்‌ பல கல்வெட்டுக்களில்‌ ஆங்கில மொழிச்‌ சொற்கள்‌ பயின்று வந்துள்ளன. 
தமிழ்‌ நாட்டிலேயே முறையான ஆங்கிலப்‌ பள்ளி தஞ்சையில்தான்‌ முதலாவதாக 
ஏற்படுத்தப்பட்டது. 
மராத்தி, தமிழ்‌ ஆகியவற்றுடன்‌ ஆங்கிலமும்‌ பழக்கத்தில்‌ இருந்தது. 10 
ஆங்கில மொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ இருப்பதுடன்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுக்களில்‌ பின்வரும்‌ 
ஆங்கிலச்‌ சொற்கள்‌ தமிழ்‌ எழுத்துக்களில்‌ பயின்று வந்துள்ளன. இன்று போலவே 
பேச்சு வழக்கிலும்‌ நிருவாகத்‌ தொடர்பிலும்‌ ஆங்கிலம்‌ ஓரளவு தாராளமாகவே 
பயின்று வந்துள்ளமை தெரிகிறது. 
அக்கவுண்டாண்டு, இங்கிலீசு, இரெசிடென்ற்‌, இஸ்‌ அயினெஸ்‌, ஏஜண்டு, 
ஏஜண்டாபீசு, கம்மிட்டி, கர்னல்‌, கலேக்ட்டர்‌, சற்வே, சீனியர்‌, சூப்பிறண்‌ 
டாண்டு, செண்டு, டிரஸ்டி, டெபுடி, நெம்பர்‌, பங்களா, பண்டு, மானேஜர்‌, 
நீபோற்‌, லெப்டினான்று, லேட்‌, ஹர்‌ ஹைநீஸ்‌, ஹிஸ்‌ ஹைநீஸ்‌50. 
கம்மிட்டியார்‌, டிரஸ்டிகள்‌ எனத்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ போலவே விகுதி சேர்த்து 
ஆங்கிலச்‌ சொற்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன . 


99, ப,6,7,14,15, 108, 140, 182, 185, 199, 203 
40, ப. 14, 15, 19, 21, 36, 80, 100, 104, 107, 140, 148 
Accountant, English, Resident, His Highness, Agent, Agent Office, Committee, 


Colonel, Collector, Survey, Senior, Superintendent, Cent, Trustee, Deputy, Number, 
Bangalow, Fund, Manager, Repair, Lieutenant, Late, Her Highness. 


XXiX 


“சாலிவாகன சகத்துக்கு நேரான இங்கிலீஸ்‌” என்று கூறிக்‌ கிறித்தவ ஆண்டு 
கூறப்படுவதுடன்‌ ஆங்கில மாதங்களும்‌ புழக்கத்திற்கு வந்துவிட்டமையைக்‌ காணு 
கின்றோம்‌.4! ஏபிரல்‌, சூலை, பீப்பரவரி, அகுட்டோபர்‌ என எழுதப்பட்டுள்ளன. 


மராத்திக்‌ கல்வெட்டுக்களில்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ 

மராத்திமொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ அனைத்தும்‌ நாகரி எழுத்துக்களில்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ளன , மோடி எழுத்துக்களில்‌ கல்வெட்டுக்கள்‌ வெட்டும்‌ வழக்கம்‌ இல்லை. 
அரசு நடைமுறை ஆவணங்களும்‌, கடிதப்‌ போக்குவரத்துக்களும்‌, அரண்மனைக்‌ 
குறிப்புக்களுமே மோடி எழுத்துக்களில்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன . 

மராத்திக்‌ கல்வெட்டுக்களில்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ சில பயின்று வந்துள்ளன. 
அவை : 

அங்கணம்‌, எல்லை, குட்டை, குழி, கோபுரம்‌, திங்கள்‌, திருப்பணி, தேர்‌ 
முட்டி, நஞ்சை, படித்துறை, பாத்திரம்‌, புஞ்சை, மடப்பள்ளி ஆகிய சொற்களாகும்‌. 


அளவை முறைகள்‌ 


நிலங்களை அளக்கக்‌ கோல்கள்‌” பயன்பட்டன. மராட்டியர்‌ ஆட்சிக்காலத்‌ 
தில்‌ அவை ஒரே சீராக இல்லாமல்‌ காலந்தோறும்‌ இடந்தோறும்‌ வேறுபட்டே 
வழங்கி வந்துள்ளன. 

ஆச்சாள்புரத்தில்‌ (1682) 21 அடிக்கோலும்‌, பட்டிக்குடியில்‌ (1704) 12 
அடிக்கோலும்‌, பூதலுரில்‌ (1715) 10 அடிக்கோலும்‌, தீபாம்பாள்‌ புரத்தில்‌ (1718) 
14 அடிக்கோலும்‌, திருமக்கோட்டையில்‌ (சரபோசி 1 காலம்‌) 24 அடிக்கோலும்‌, 


எழுமகளூரிலும்‌ (1746) திருப்பூந்துருத்தியிலும்‌ த்ய 18 அடிக்கோலும்‌ இருந்த 
தாகக்‌ கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன .** 


தஞ்சைப்‌ பகுதியில்‌ தொன்றுதொட்டு இருந்து வந்த நீட்டலளவைமுறை 
“கருநாடக அடி” என்றும்‌,“ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ நிருவாகம்‌ வந்தபின்‌ புழக்‌ 
கத்தில்‌ வந்த நீட்டலளவைமுறை “கம்பெனி அடி” என்றும்‌ கூறப்பட்டன. 


41. ப, 11, 14, 15, 19, 20, 29, 96, 40, 42, 44, 55, 67, 69, 70, 71, 72, 76, 80, 82, 84, 
86, 87, 90, 92, 94, 98, 102, 104, 109, 127, 140, 148, 157, 


42. ப. 15, 80, 127, 140 

43. ப. 17, 18, 26, 27, 38, 59, 64, 124 
44 ப, 228, 236, 180, 154, 121 

45. ப. 124 

46. ப, 110 


XXX 


இவைமமட்டுமின்றி அடி கிஜம்‌ போன்ற அளவை முறைகளும்‌ இருந்தன 
வாகக்‌ கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ அறிகின்றோம்‌." 

குழி, வேலி, கட்டு என்னும்‌ நில அளவைகள்‌' வழக்கிலிருந்தன 48 ஏக்கர்‌, 
செண்டு என்பனவும்‌ புழங்கி வந்தன . 

தானியம்‌ உரி, நாழி, மரக்கால்‌, கலம்‌, கோட்டை, உறை என்ற அளவை 


முறைகளில்‌ அளக்கப்பட்டன.”? 


சமய ஒருமைப்பாடு 

மரரட்டிய அரசர்கள்‌ சைவ சமயம்‌ சார்ந்திருந்தாலும்‌ எல்லா மதங்களையும்‌ 
மதித்துச்‌ சமயப்‌ பொறையுடன்‌ நடந்து கொண்டனர்‌. 

பல வைணவக்‌ கோயில்களுக்குப்‌ புதிய திருப்பணிகள்‌ செய்து கொடைகளும்‌ 
பல அளித்துள்ளனர்‌. சில வைணவக்‌ கோயில்கள்‌ புதிதாகக்‌ கட்டப்பெற்றன. 
சைவ-வைணவ ஒற்றுமையின்‌ பொருட்டுச்‌ சங்கரநாராயணர்‌ வழிபாடு பெரிதும்‌ 
வழக்கிலிருத்தது.”! 

பிரதாப சிங்‌ நாகூர்‌ தர்காவில்‌ கோபுரம்‌ கட்டினார்‌.!3 இசுலாமிய அலு 
வலர்‌ கானுசாயபு அவர்கள்‌ அனுமதியுடன்‌ திருமக்கோட்டைச்‌ செப்பேடு ஞானபுரீ 
சுவரர்‌ கோயிலுக்கு வழங்கப்பெற்றுள்ளது.!3 

கிறித்தவ அலுவலர்‌ பலர்‌ அரண்மனையில்‌ உயர்‌ அலுவல்‌ புரித்தனர்‌. 
அவர்களில்‌ டேவிட்‌ பிள்ளை மிக முக்கியமானவர்‌. இரண்டாம்‌ சரபோசி காசி 
யாத்திரை மேற்கொண்டபோதுகூட டேவிட்‌ பிள்ளை உடன்‌ சென்றுள்ளார்‌ . 
அவரைப்பற்றிய கல்வெட்டுக்களில்‌ “தஞ்சாவூர்‌ ராஜாவின்‌ மந்திரி” எனக்‌ குறிக்கப்‌ 
படுகின்றார்‌ .54 

பாக்கியநாத பிள்ளை, வேதநாயக சாத்திரியார்‌ போன்றவர்கள்‌ மராட்டிய 
அரசர்களிடம்‌ மிகவும்‌ செல்வாக்குடன்‌ விளங்கினர்‌, 


சுவார்ட்சு,கோலாஃப்‌ ஐயர்‌,கீர்ன்ஸ்‌ பாதிரியார்‌ போன்ற ஐரோப்பியக்‌ கிறிஸ்‌ 
தவப்‌ பாதிரிமார்களுக்குச்‌ சரபோசியும்‌, சிவாசியும்‌, சிவாசி மகள்‌ விசய மோகன முக்‌ 


. 6, 110, 101 
. 116, 117,121, 195 

80 

121, 168, 209, 207, 209, 236 


EFEEEEEEE 


3001 
தாபாயும்‌ கல்லறைகள்‌ கட்டிக்கொடுத்த கல்வெட்டுக்களால்‌ கிறித்தவப்‌ பாதிரிமார்‌ 
சுள்‌ அரசர்களிடம்‌ பெற்றிருந்த செல்வாக்குப்‌ புலப்படுகி றது? 


தமிழறிஞர்‌ ஜி. யு. போப்‌ சிவாசி மன்னரின்‌ மிகச்சிறந்த நண்பராக விளங்‌ 


கினார்‌ 56 


இவைகளின்‌ மூலம்‌ மராட்டிய அரசர்கள்‌ எல்லா மதங்களையும்‌ மதித்து 
நடத்திய தன்மை புலப்படுகிறது. 


தஞ்சைப்‌ பெயர்‌ வழக்கு-ஆலயத்திலும்‌ ஆட்கள்‌ பெயரிலும்‌ 


தஞ்சாவூர்‌ என்று பெயர்‌ அமைந்தமைக்குப்‌ பல்வேறு காரணங்கள்‌ கூறப்‌ 
படுகின்றன. வெண்ணாற்றங்கரையில்‌ எழுந்தருளியுள்ள ஆனந்தவல்லியம்மன்‌ 
கோடியம்மன்‌ வடிவெடுத்துத்‌ * தஞ்சன்‌' என்ற அரக்கனைக்‌ கொன்றதாகக்‌ கூறுவர்‌, 
தஞ்சன்‌ இறக்கும்போது வேண்டிக்கொண்டமைக்கிணங்க இவ்வூருக்குத்‌ தஞ்சன்‌ புரி 
>அதஞ்சபுரி அ தஞ்சாவூர்‌ என்று பெயர்‌” ஏற்பட்டது என்று *தஞ்சபுரி மகாத்மியம்‌” 
என்னும்‌ நூல்‌ கூறுகிறது. 


வெண்ணாற்ற்ங்கரையில்‌ மேற்கண்ட ஆனந்தவல்லியம்மனுடன்‌ எழுந்தருளி 
யுள்ள சிவனுக்குத்‌ ' தஞ்சபுரீசுவரர்‌” என்று பெயர்‌. 


தஞ்சை நகரம்‌ கீழ வாயிலிலும்‌, வெண்ணாற்றங்கரையிலும்‌ முறையே உள்ள 
கீழசிங்கப்‌ பெருமாள்‌, மேல சிங்கப்பெருமாள்‌ கோயில்களில்‌ தாயார்‌ இருவருக்குமே 
*தஞ்சைநாயகி' என்பது பெயர்‌. இக்கோயில்கள்‌ இரண்டும்‌ மராட்டிய அரசர்‌ திருப்‌ 
பணிகள்‌ பல பெற்றவை. 


துக்கோசி காலத்தில்‌ (1729-1795) வணிகர்‌ ஒருவர்‌ “தஞ்சா செட்டி” 
என்றும்‌, இரண்டாம்‌ சரபோசி காலத்தில்‌ (1798-1892) தஞ்சை நகர வெட்டியான்‌ 
ஒருவன்‌ *தஞ்சன்‌' அல்லது *தஞ்சான்‌'என்றும்‌ பெயர்கள்‌ வைத்துக்கொண்டுள்ளனர்‌ . 
தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ முன்‌ மண்டபத்தில்‌ *தஞ்சை நாயக பிள்ளை” என்ற பெயர்‌ 
வெட்டப்பட்டுள்ளது.?? இம்மண்ணின்‌ மைந்தர்களான இவர்கள்‌ தஞ்சையின்‌ 
பெயரைத்‌ தாங்கள்‌ வைத்துக்‌ கொண்டமை ஊரின்மீது அவர்களுக்குள்ள ஆழ்ந்த 
பற்றைக்‌ காட்டுகிறது. 


565. ப, 89, 84, 85, 91, 93 
56, ப. 98 

57. ப, 212 

58. ப. 50, 51 

59, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ கல்வெட்டியல்‌ துறை கண்டுபிடிப்பு. 


300011 


அறம்‌ காக்க 


கோயில்‌ அறக்‌ கொடைகள்‌ தடையில்லாமல்‌ என்றும்‌ நடைபெற வேண்டும்‌ 


என்பதை விரும்பிய கொடையாளர்கள்‌ கல்வெட்டுக்களின்‌ இறுதியில்‌ கொடுத்துள்ள 
ஓம்படைக்கிளவிகள்‌ பலவாறு அமைந்துள்ளன. இவற்றிலிருந்து அக்கால எண்ணங்‌ 
கள்‌ பற்றி ஓரளவு அறிய முடிகிறது. 


“மேற்படி தர்மம்‌ நடவாவிட்டால்‌ அதிகாரியவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தி டை 
தர்மத்தைக்‌ கிறமமாக பரிபாலினம்‌ பண்ணிவற வேணுமென்றும்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌”? 

“தர்மம்‌ நடத்தத்‌ தவறினால்‌ தர்ம சிந்தையுள்ளவர்கள்‌ விசாரித்து நடத்து 
வார்களென்று நம்புகிறேன்‌ 61 

“இந்தத்‌ தர்மம்‌ பரிபாலனம்‌ பண்ணின பேர்‌ கயிலாச பதவியிலே சந்திராதித்‌ 
தாள்‌ உள்ளமட்டும்‌ இருப்பார்கள்‌ இந்த தற்மத்துக்கு விகாதம்‌ பண்ணினபேர்‌ 
கெங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவை கொண்ண தோஷத்திலே போவான்‌ ' 62 
“மிந்தத்தற்மத்தை யாதாமொருத்தர்‌ பரிபாலனம்‌ பண்ணிக்கொண்டு வருவார்‌ 
களோ அவர்கள்‌ காசியிலே அனேக கோடி கோதான பூதான கன்னிகாதான 
பலத்தையும்‌ அனேகஞ்‌ சிவலிங்கப்‌ பிறதிட்டா பலத்தையும்‌ பெற்றுச்‌ சுகமே 
யிருப்பார்கள்‌” 63 

*யிந்த தற்ம்மத்துக்கு யாதாமொருவர்‌ விகாதம்‌ பண்ணினால்‌ காசியிலே 
கெங்கைக்‌ கரையிலே கோவதை ஸ்ரீவதை பண்ணின தோழத்திலே போகக்‌ 
கடவோறாகவும்‌ சோழ மண்டலத்திலே தேவாலையம்‌ பிறம்மாலயத்திலே 
எத்திணை விளக்கு யெரியுதோ அத்திணை விளக்கை அவிச்ச தோழத்திலே 
போவார்களாகவும்‌ ' 64 


“இந்த தர்மம்‌ விசேஷித்து உண்டாக்கினவர்‌ இகலோக பாக்கியம்‌ பரலோக 
மோட்சம்‌ பெறுவாராகவும்‌” 55 

*துலுக்கரிலே யாதாமொருவன்‌ விகாதம்‌ பண்ணுரவன்‌ மக்காவிலே பண்‌ 
ணியை கழுத்தை அறுத்த தோஷத்திலே போவார்கள்‌ 6 


65, 


15 

118 

204 

. 220, 221 
225 

. 281 


EEEEEEe 


XXXiii 


அரிய சில செய்திகள்‌ 


1. 


க 
ப்‌ 


தஞ்சை மாவட்டத்தில்‌ ஆற்றுத்‌ தண்ணீர்‌ பாயும்‌ நீண்ட காலப்‌ பயிரை 
பசானம்‌ அல்லது சம்பா என்றும்‌, குறுகிய காலத்தில்‌ மழை நீரால்‌ நடை 
பெறும்‌ விவசாயத்தைக்‌ குறுவை அல்லது கார்‌ என்றும்‌ அழைப்பர்‌. முதலாம்‌ 
சரபோசி மன்னர்‌ 1715ஆம்‌ ஆண்டு பசானத்தில்‌ அரைவேலியும்‌, காரில்‌ அரை 
வேலியும்‌ பூதலூர்‌ ஆபத்சகாய சுவாமிக்குக்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. 
இரண்டு போக விளைவிலும்‌ வருட முழுவதும்‌ இறைவனுக்கு நெல்‌ கிடைக்க 
வேண்டும்‌ என்று இவ்வாறு கொடை கொடுக்கப்பட்ட.து. 


துளசா மன்னர்‌ திருப்பூந்துருத்தியில்‌ 1771ஆம்‌ ஆண்டு பாசன வசதிக்காகக்‌ 
குடமுருட்டி ஆற்றைப்‌ புதிதாக வெட்டினார்‌. ஆறு புதியதாக வெட்டப்பட்ட 
இடம்‌ கீழத்தெரு அம்பலக்காரருக்குச்‌ சொந்தமானது. அவருக்குரிய 10 கட்டு : 
நிலத்தில்‌ புது ஆறு வெட்டப்பட்டது. அதன்பொருட்டு அவருக்கு 160 பொன்‌ 
நட்ட ஈடு அளிக்கப்பெற்றது. 

3872ஆம்‌ ஆண்டு ஒரத்தநாடு முக்தாம்பாள்‌ சத்திரம்‌ பழுது பார்க்கப்பட்டது. 
திருப்பணி செய்த ஆசாரி மரத்திலேயே அந்தச்‌ செய்தி முழுவதையும்‌ விரி 
வாகச்‌ செதுக்கி வைத்துள்ளான்‌ , 

மன்னர்‌ சாசி காலத்தில்‌ (1685) வாவாசி பண்டிதரய்யன்‌ மதுரை நாயக்க 
ருடன்‌ நடத்திய போரில்‌ வெற்றியடைந்தார்‌. அந்த வெற்றிக்கு அறிகுறி 
யாகப்‌ பட்டுக்கோட்டைக்‌ கோட்டை கட்டப்பட்டது. 

1814இல்‌ ஐரோப்பாவில்‌ நடைபெற்ற போரில்‌ நெப்போலியன்‌ தோல்வி 
யுற்றதைக்‌ கண்டும்‌, ஆங்கிலேயர்களின்‌ வெற்றியைக்‌ கண்டும்‌ மகிழ்ந்த 
சரபோசி ஒரு பெரிய நினைவுக்‌ கோட்டை, உப்பரிகை ஆகியவற்றைக்‌ 
கட்டினார்‌. 

சகோதரர்களான சகசியும்‌ சரபோசியும்‌ இணைந்து ஆட்சி நடத்திய செய்தி 
சில கல்வெட்டுக்களில்‌ கூறப்படுகின்றது. 

நிலம்‌ கொடை கொடுக்கும்போது அத்திலத்தை அரண்மனைச்‌ சனங்களும்‌ 
(அதிகாரிகள்‌) நாட்டாரும்‌ தொடர்புடைய கொடைக்குரியோரும்‌ சேர்த்து 
அளத்து கொடையாக அளித்தனர்‌. 

உழவர்கள்‌ தங்கள்‌ விளைச்சலிலிருந்தும்‌, வணிகர்கள்‌ பேட்டை, பட்டடைகள்‌, 
சந்தைகளில்‌ விற்பனையாகும்‌ பொருளுக்கு ஏற்றவாறும்‌ உள்ளூர்க்‌ கோயில்‌ 
களுக்கு மகமைக்‌ கொடை அளித்தனர்‌. 

ஊர்ப்பகுதிகளைக்‌ காவல்‌ காக்கும்‌ பொருட்டு காவல்காரர்கள்‌ தெல்‌ சேமிப்பி 
லிருந்து ஒரு பகுதியைப்‌ பெற்றனர்‌. 


71-௨ 


XXXIV 

10. புதிய ஊர்கள்‌ ஏற்படுத்தும்போது இலவசமாக திலம்‌ அளிக்கப்பட்டது. 
நிலத்தை மக்கள்‌ அனுபவிக்கலாம்‌. ஆனால்‌ விற்பனை செய்யக்கூடாது. 
யாரும்‌ வாங்கக்‌ கூடாது என்றும்‌ எச்சரிக்கப்பட்டனர்‌ . 

11, அதிகாரிகள்‌ நாட்டின்‌ உட்பகுதிகளுக்குச்‌ செல்லும்போது மக்கள்‌ நேரில்‌ 
முறையிட்டுக்‌ குறைகளைக்‌ கூறினர்‌. பெரும்பாலும்‌ அவை உடனுக்குடன்‌ 
தீர்த்து வைக்கப்பட்டன. 

12. உழுகுடி உழவர்களின்‌ நில வருவாய்‌ கணக்கிடும்போது அரண்மனை வாரம்‌ 
(அரசுக்குச்‌ செலுத்த வேண்டிய பங்கு) குடிவாரம்‌ (நிலச்சொந்தக்காரர்கட்குச்‌ 
செலுத்தும்‌ பங்கு) போகத்‌ துண்டு (மீதி) ஆகும்‌ நெல்லே கணக்கிடப்பட்டது. 

18. அரசர்களின்‌ நலத்தின்‌ பொருட்டுக்‌ கோயில்கட்குக்‌ கொடை கொடுக்கப்‌ 
பட்டது. 

14, புதியதாக ஏற்படுத்தப்பெறும்‌ வணிகத்தலங்களின்‌ முன்னேற்றம்‌ கருதிச்‌ சில 
காலத்துக்கு அங்கு விற்பனையாகும்‌ பொருட்களுக்கு சுங்கம்‌ போன்ற வரிகள்‌ 
நீக்கப்பட்டன. 

15, தஞ்சை மாவட்டத்தின்‌ பெருமக்களான கள்ளர்‌ பெருமக்கள்‌, வன்னியப்‌ பெரு 
மக்கள்‌ ஆகியோரின்‌ தலைவர்கள்‌ பாளையக்காரர்களாக விளங்கினர்‌ . 


பதிப்புமுறை 

தஞ்சை நகரத்தில்‌ உள்ள கல்வெட்டுக்களை முதலிலும்‌, பின்‌ தஞ்சை வட்டம்‌, 
தஞ்சை மாவட்டம்‌, பிற மாவட்டங்கள்‌, பிற மாநிலம்‌ என்ற வரிசையிலும்‌ இங்கு 
கல்வெட்டுக்கள்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன . ஒரு கோயிலைச்‌ சேர்ந்த கல்வெட்டுக்கள்‌ 
காலம்‌ வேறுபட்டாலும்‌ ஒரே இடத்தில்‌ தரப்பட்டுள்ளன. 

கல்வெட்டில்‌ சேர்க்க வேண்டிய எழுத்துக்கள்‌ பகரக்‌ குறிக்குள்ளும்‌ [ ] ; நீக்க 
வேண்டிய எழுத்துக்கள்‌ பிறைக்குறிக்குள்ளும்‌ ( ) காட்டப்பெற்றுள்ளன . ஒருசில 
இடங்களில்‌ மட்டுமே திருந்திய வடிவம்‌ அடிக்குறிப்பில்‌ காட்டப்பட்டுள்ளன. கல்‌ 
வெட்டுக்களும்‌,செப்பேடுகளும்‌ பேச்சுவழக்குச்‌ சொற்கள்‌ மலிந்து எழுதப்பட்டுள்ளன . 
அக்கால மொழிநிலையை ஆராயும்பொருட்டு அவை உள்ளது உள்ளவாறே பதிப்‌ 
பிக்கப்பட்டுள்ளன . 

மராட்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌ கோயில்களில்‌ பெரும்பாலும்‌ தனிக்கல்லில்‌ 
பொறித்திருக்கும்‌ காரணத்தால்‌ அக்கற்கள்‌ திருப்பணிகளின்போது அப்புறப்படுத்தப்‌ 
பட்டுச்‌ சில கல்வெட்டுக்கள்‌ இருக்கும்‌ இடம்‌ தெரியாமல்‌ மறைந்துவிட்டன . 

கல்வெட்டுக்களுக்கு அரேபிய எண்களும்‌, செப்பேடுகளுக்கு ரோமன்‌ எண்களும்‌ 
வரிசை எண்களாக அளிக்கப்பட்டுள்ளன . 


XXXV 


கலியுக ஆண்டு, சாலிவாகன ஆண்டு, தேதி, பிற எண்கள்‌ தமிழ்‌ எழுத்துக்‌ 
களில்‌ எழுதப்பெற்றுள்ளவை அனைத்தும்‌ இப்பதிப்பில்‌ அரேபிய எண்களில்‌ பதிப்‌ 
பிக்கப்பட்டுள்ளன. 

தமிழ்‌, ஆங்கிலக்‌ கல்வெட்டுக்கள்‌ கல்வெட்டுக்களில்‌ உள்ளவாறே வரியமைப்‌ 
பில்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன. அம்முறை மராத்தியிலிருத்து மொழி பெயர்த்த கல்‌ 
வெட்டுக்களுக்குப்‌ பயன்படுத்தப்‌ பெறவில்லை, 


கல்வெட்டுக்களிலும்‌, செப்பேடுகளிலும்‌ சில இடங்களில்‌ சரகர்‌, 
சுருக்க எழுத்துக்களும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன . 


ஷூ - வருடம்‌ 
மீ” -- மாதம்‌ 
௨, தீ. -- தேதி 
தீ - நெம்பர்‌ 
டை -- மேற்படி 
பு -- பணம்‌ 
௨. நெல்‌ 
ள -- கலம்‌ 
எட பொன்‌ 


போன்ற குறியீடுகளையும்‌, 


சா -- சாலிவாகன சகம்‌ 
ரா -- ராசராச 
வ -- வஜராத்துமாபு 
செள -- செளபாக்கியவதி 
ரூ -- ரூபாய்‌ 
எ -- எமுனாம்பாள்புரம்‌ 


மீம்‌ _ மாகாணம்‌ 
போன்ற சுருக்க எழுத்துக்களையும்‌ இந்நூலில்‌ ஆங்காங்கே காணலாம்‌. 
கூட்டெழுத்துக்கள்‌ பயின்று வந்துள்ள இடங்களில்‌ அவை பொருளுக்கு ஏற்ற 
வாறு பிரித்து எழுதப்பெற்றுள்ளன. 


தஞ்சாவூர்‌, செ. இராசு 
15--9--1980. 


INSCRIPTIONS OF THE MARATHAS OF THANJAVUR 


This volume edited by Pulavar Thiru S.Raju contains one hundred 
and twenty-four stone inscriptions and ten copper-plate inscriptions 
of the Marathas of Thanjavur. This supplements the previous volume 
entitled’ Fifty Copper Plates of the Marathas of Thanjavur edited by 
the same author. Both together now provide more or less a full corpus 
of inscriptional sources for the modern history of the Thanjavur region 
irom the late 17th Century to the end of the 19th Century. 


The inscriptions included here come mostly from the Thanjavur 
District and a few from outside the area. The bulk of them is written 
in Tamil (mostly colloquial Tamil). About a third is written in Marathi 
and a few are written in English. There are also bilingual inscriptions 
(in Marathi and Tamil) and trilinqual ones. One has versions in four 
languages and one in five languages. For convenience's sake only one 
version is given here if more than one version is available; the variant 
readings are of course duly noted. For those written in languages other 
than Tamil and English only translations are provided. The texts may 
however be verified with the help of the plates of the concerned inscrip- 
tions included in the volume. 


Among the stone inscriptions included in this voiume about twenty 
inscriptions have already been published by various institutions and 
individual scholars. But there are some differences between the publish- 
ed texts and the texts edited in this volume. 


The inscriptions range in time from the reign of Fkoji (1676-1684) 
to that of Shivaji (1832-55). Some belonging to even later times are 


XXXVI 


included here as they are one way or other related to the erstwhile 
royal family. The long inscription found in the Big Temple in Thanjavur 
relating to the history of Bhonsle Dynasty has been excluded from 
this collection as it is being separately edited by Prof.K.M.Venkat- 
ramaiah of the Departmentof Rare Paper ManuscriptsTamil University. 


The inscriptions though brief in contents give intersting information 
about the polity and society of the period under study. They refer 
to a number of officials and administrative divisions. Some particulars 
relating to the revenue collection of the Maratha government are 
also available. 


Some idea of the contemporary society can be obtained from 
a study of these inscriptions. The division of the society into Right 
Hand and Left Hand divisions, the existence of a number of castes 
and religions, etc. are referred to. Commercial and artisan groups 
also figure in the records. The European impact on the society, particu- 
larly on the roya! members and the elite, is noteworthy. 


The colloquial Tamil language used in the inscriptions will form 
a separate study by itself. 


The following English summaries aim at giving brief and precise 
gists of the original texts for the use of non-Tamil scholars. They 
cannot claim to have brought out all the essential details of the origi- 
nals and certainly should not be substituted for the latter in case 
of serious research. 


i. Inscriptions in the Vitthobha temple in the east main street facing 
the eastern gate of the palace in Thanjavur. 
States that the prayer hall (Bhajanasdla) in the Panduranga 
temple was the charity of Sarfoji Il made in 1819 March lst. 


2. Inscription at the Kila Narasingapperuma! temple near the East 
Gate in Thanjavur. 


Renovation of the temple by Sarfoji 11. 


3. Inscription at the Kodandarama temple situated in front of the 
above temple. 

Dated 30th April 1865, Gift of wet land,l veli and 
odd, by Govinda Bayi, a lady of 'Mangalavilasam',* for noon 
services and for the Garuda festival on Ramanavami days. The 
land lying in Agrahdra Tiruppiindurutti in Thanjavur tdluka was 
purchased by the lady and made the mirds of the temple. 


xXXViii 
ம. Inscription on the wall close to a water tank on the east main 
street opposite to the Tamil University (Palace) campus. 


Gift of the tank by two queens of Shivaji on 5th Nov. 1901. 


5, On the south wall of the Nataraja mandapa in the Manikarnikesvarar 
temple on the east main street at Thanjavur. 
States that this (mandapa) was the charity of Akilanda Bayi 
amma of Mangalavilasam made on 13th September 1865. 


6. On the east wal! of the mahamandapa in the same temple. 

Deposit of a sum of Rs.250 in the Devasthanam Treasury 
on 12th Nov.1892 by Periya Dharmmu Bay amma] of Mangalavila- 
sam stipulating that the interest, Rs.13, should be utilized for 
the Patinettam Perukku festival, food offerings, etc. 


7. On the same wall. 
Deposit of Rs.1000 in the Devasthinam Treasury by Letcumi 
Bayi amma] of Mangalavilaisam for running daily services in the 
temple using the interest amount of Rs.60 accrueing on the fund. 
The gift was made through an agent of the senior queen Umamba 
Bayi Sayeb. 


8. Inscription on a stray pillar inside the palace at Thanjavur. 
In Marathi language. Informs that the building called Gauri 
Vilaisam was built to the south of Gajendra mahal by the king 
Sarfoji (17) in A.D.1800. 


2. Inscription in the Varadaraja peruma! temple on the east main 
street in Thanjavur. 
In Marathi language. Records a number of renovation activities 
in the temple by King Sarfoji (II) in 1804. Some structures were 
built newly. 


10. In the same temple. 
Renovation of the tower, etc. of the Amman Shrine in 1890 
Dec.7th by the agent Nagaraja Ramaji Panditar on the orders 
of the queen Dowager and Head of the Palace Devasthanams. 


1i.On a slab fixed to the water tank near the Anna Choultry in 
the Manojiyappa street in Thanjavur. 

Records that the Bhajanasala, i.e., the prayer hall (obviously 
the Anna Choultry) was erected by Periyanna alias VenkatadZsan, 
the minister of King Shivaji on the Manojiyappa street in. 1875 
June and endowed land for conducting various specified festivals 
and services. The donor made a will and appointed trustees, secre- 
tary,etc. for proper supervision of the endowment. 


XXXIX 


12. Inscription on a pillar in the Ramasami temple on Ayyankadai 


13. 


14 


15 


16 


17 


18 


19 


௫ 


(Bazar) street in Thanjavur. 
Records thatthis and another pillar are the gift of Dharmma 
Bayi ammal. 


Inscription on a slab near the flagstaff in the Rajagopalsami 
temple. 

Just the word 'Sri Rama Piratapa' and the year sa.1769 (A.D. 
1847) are mentioned, 


Inscription in the Ellaiyamman temple in Ellaiyamman Koyil street 
in Thanjavur. 

In Marathi. Dated in 1803 it enumerates the renovation works 
of King Sarfoji in the temple. 


Inscription in the Visvanathar temple in the south main street 
in Thanjavur. 

Dated in 1895 January 3ist. Endowment of Rs.300 by Peri- 
ya Dharmu Bayi amma of 'Mangalavilasam' for conducting every 
year Mahasivanrdttiri festival in the temple. 


Inscription in the Kalidevi temple in south main street in Thanjavur. 

Dated in 1759 in.the reign of Pratapa singh, son of Tukoji. 
It is said that Valdji Appa son of the king's havilddr mediated 
in favour of the Left-Hand Communities and helped the pificalat- 
tdr, one of the Left-Hand Communities, to receive some rights 
and privileges and on his suggestion to the latter that they should 
reciprocate for this goodwill, they rebuilt the Kamatci Jdévi‘ 
amman temple in stone praying for the longevity of Valoji Appa. 


Inscription in the Sankaranarayana temple in Thanjavur. 

Dated in 1894 August. Records gift of a bull-mount made 
of silver at a’ cost of Rs.1700 by Latcumu Bayi ammal who was 
the wife of King Shivaji ‘having married to his sword'. The lady 
made also a lumpsum endowment of Rs.900 for feeding Brahmanas 
in a Choultry built by Sundarésvari Bay Ammani alias Krishnappa 
Bayi Ammani and for conducting a procession festival using the 
interest accrueing from the endowment. 


Inthe same temple. In Marathi language. 
Dated in 1805, it enumerates various parts of the temple 
renovated by King Sarfoji. 


Inscription in the Dvadasikkattalai Choultry in West Main street, 


Thanjavur. 
Records the erection of the Choultry in 1891 by a grand-daugh- 


ter of King Shivaji. 


xl 
20. Inscription in Thomas Hall in Government Raja Mirasdar Hospital, 


Thanjavur. 
Refers to the building of the hospital with the help of queen 


and some local citizens in 1879. 


21. Inscription in the 'Kitchen' of the Lokanathesvarar temple near 


the Samandan tank within Thanjavur fort. 
Refers to the earlier construction of the Kitchen by one 


Bhujangariv and its renovation by his grandson. 


22. Inscription on the copper pot of the pinnacle in the Big Temple in 


Thanjavur. 
Says that the copper pot was the gift of Sarfoji (1) 


23. At the same spot. Gives the names of some individual donees 
referred to as ‘temple people". 


24. At the same spot. Records the second renovation of the temple 
andits reconsecration by Shivaji, grandson's grandson of Sarfoji (1). 


Inscription Nos.25-34 in the Big temple are written ir, Marathi 
language. 


25. On a slab in the eastern prakara. 
Says that this (perhaps the stone paving) was the gift of 


King Sarfoji in 1801. 


26-27. On pillars in the northern prakara of the same temple. 
In duplicate. Records stone paving of the prakara up to 
certain length. 


28. In the well in the eastern part of the northern prakara of the 
same temple. _ 
States that the tank called mandukatirttam was remodelled 
in the form of a well by Sarfoji in 1802. 


29-30.0On a step in the Vinayaga shrine and a duplicate on a step 
in the Vahanamandapa in the same temple. 
In duplicate. Renovation of the ardhamandapa and mahd- 
mandapa in front of the Subrahmanya shrine in 1801. 


31. On the north and west walls of the Vinayaga shrine in the same 
temple. 

Dated in 1802. This is the stone copy of aninteresting judicial 
document called 'deed of victory’ relating to the hereditary right 
to the vettiydn service in Thanjavur town. The possession of this 
right was claimed by a person called Kalvetti on one side and three 


xli 


others, namely, Tafijan, Kodiyan and Cinnan on the other side 
and the dispute was taken to the King's court. The dispute was 
settled in favour of the second party by resorting to trial by 
ordeal (asking the disputants to dip their fingers in boiling ghee) 
and the latter party was given the ‘deed of victory! (Vettiyan 
is a low-ranking public servant who enjoyed only a few perquisites 
instead of a regular salary). 


32. On the west and south walls of the same shrine. 
Enumerates a number of costly jewels and silver vessels 
donated by king Sarfoji in 1808, 


33. On the north wall of the same shrine. 

Enumerates a number of renovation activities of King Sarfoji. 
They: included repairs and additions to the tower of the Subraman- 
yasvami temple; to many parts of the Anuman shrine; to the 
Sabhapati shrine; to the tower of the Dakshinamurti shrine; to 
the mandapa of the kitchen; additions in the south and north 
prakdras; and remodelling of the flag staff platform in front 
of the main shrine. Most of these works were carried out using 
bricks and lime mortar and to some extent white stone. 


34, On pavement slabs in the north prakara of the same temple. 
Fragment. Seems to be part of the big inscription relating 
to Bhonsle history. 


35. Inthe Subramanya temple near the Western Gate of the fort in 
Thanjavur. 
Renovation and reconstruction of the temple by Kamu Bayi 
Amma in 1872. 


36. In the Kasi-visvanatha temple in West Main street in Thanjavur. 

Dated in 1805. Informs that King Sarfoji constructed a number 

of parts in the temple like the central shrine for gooddess, ardha- 
mandapa, mahamandapa, etc. 


37. In the Dabir Vijayaramasami temple in the West Main street 
in Thanjavur. 
In Marathi language. Dated in 1805. Enumerates a number 
of renovation works in the temple by King Sarioji. 


38. In the Bangaru Kamakshiyamman temple in the West Main street, 
Thanjavur. 
In Marathi language. Dated in 1805. It is about King Sarfoji's 
renovation works in brick and mortar in the temple. 


71-ன 


xlii 
39, In the same temple. 

Dated in 1874. This Marathi inscription records the endowment 
to the temple of a sum of Rs.5,500 by Kamatchiyamba Bayi, senior 
queen of King Shivaji for feeding eight Brahmans daily and for 
annual celebration of the Sarada Navarattiri festival. 


40. In the Krishna temple in the West Main street, Thanjavur. 
In Marathi and dated in 1805. King Sarfoji renovated the 
temple and newly built the entrance tower. 
Epitaphs in the Cemetery called Kailaisa mahal or Raja ஜார்‌ 
on the south bank of the Vadavaru to the north of Thanjavur. 


4]. Epitaph in memory of Appuramba Bayi Saheb wife of King Shivaji. 
She died in 1890 December 29th. 


42. Epitaph of Kamakshiyamba Bayi Saheb (senior queen of Shivaji) 
who died in 1892 January 27th. 


43. Epitaph of Yesvattamba Bayi Saheb wife of King Shivaji. She 
died in 1894 January 10th. 


44. Anusamba Bayi Saheb wife of Shivaji died in 1895 September 
30th. 


45, Refers to the temple erected in memory of DipambA Bayi Saheb 
wife of King Shivaji, who died in 1905 September 19th. 


46. Records the temple in the cemetery built in memory of Gauramba 
Bayi Saheb who died in 1906 March llth and who was cremated 
at that piace. 


47. Erection of temple in memory of Irama Kumarimba Bayi Saheb 
wife of King Shivaji who died in 1910 July 9th. 


48. Death of Yemunamba Bayi Amni Mahadik in 1926 March 3rd. 


Inscriptions on stray slabs and in a mandapa along the banks 
of the Vadavaru near Thanjavur. 


49. 866005 that one Subédar Arangadasan renovated some building 
(temple?) for Nittiyinanda Suvamiyar the preceptor (guru) of 
Govindasattiriyar. Arangadasan hailed from Arigoshti Puduppéttai 
the chief village of Parangippéttai and was a disciple of Nallaray- 
yangar of the same village. ்‌ 


20, Inscription in the Poccal Mandapa. 


xiii 
Records that the mandapa was built by Ramasami Poccal 


living in the house opposite to Bade Usin temple to enable the 
Maratha people to perform obsequies. 


51. Records the death of Sivaram in 1867 on the day after he embrac- 
ed ascetic's life. 


32. On a pillar near the parasara tank. 
Dated 13.7.1920. States that Narayanasami Sirkérao built 
an ‘offerings plateform' in memory of his daughter Saradambal. 


33. In the Vinayaga temple built to mark a grave near Sireyasu Choul- 
try on the way to Rajagori from the North Gate. 
States that it is the tomb of 'Rajakacarya' Ramachandra 
maharaja of Morgam, erected in 1881. 


34. In the Cidanandesvarar temple on the south bank of the Vadavaru 
to the north of Thanjavur. 

Dated in 1905 July 7. Gift of land for the Sivarattiri festival 
in the temple by Yokamba Bayi Karade. The lady purchased this 
land measuring 39 cents for Rs.100 in the village of Akkadu in 
RajEndra Vattam. 


35.0n a grave slab inside St.Peter's Church in Manambu Chavadi 
in Thanjavur. 
Commemorates the death of the famous Missionary, the Reve- 
rend Christian Frederic Swartz who died on 13th Feb.1798. The 
epitaph was composed by King Sarfoiji. 


56. Memorial Inscription in the Church near the Sivaganga tank in 
Thanjavur. 
Inscription set up by King Sarfoji extolling the virtures of 
the same Missionary. 


57. Memorial inscription in St.Mary's Church in Fort St.George, Madras. 
Inscription set up by the East India Company in memory 


of the same person. 


58, On tombstone in the cemetery of St.Peter's Church, Thanjavur. 
An epitaph in Tamil and English commemorating the death 
of M.5.Paukianada Pillay a judge by profession. He was a disciple 

of the Reverend Swartz and a friend of King Sarfoji. 


59, On another tombstone in the cemetery of St.Peter's Church, 
Thanjavur. 
Epitaph erected by King Shivaji for John Elias Kohlhoff who 
died on 2lst May 1849, 


xliv 
60. On another tombstone in the same place. க 
Epitaph erected by the princess Vijayamohana Muktamba 
Bai ammani in memory of the Reverend J.F.Kearns who died 


in 1877 Dec. 9th. 


61-62. On two tombstones in the Lutheran Mission cemetery in Thanja- 
vur. 
61. Epitaph of David Sathyanata Pillai son of David pillai, a minister 
of the Thanjavur King. 


62. Epitaph put up at the death of a grand daughter of late David 
Pillai referred to above. 


63. On a stone fixedto adilapidated brick wall standing to the north 
of St.Peter's Church. 

Refers to a tank built with the help rendered by King Shivaji 
in 1852 when the Reverend G.U.Pope was Missionary. (The tank 
that had existed at this spot was completely closed when the 
grand Anicut Canal was dug). 


64. Inscription in the Tanjapurisvarar temple on the banks of the 
Vennar near Thanjavur. 

In duplicate having both Tamil and Marathi versions. Dated 
in 1889 May 3lst. Records the renovation activities of the Queen 
Dowager Kamakshiyamba Bai Saheb in the Rajagopalasvami temple, 
Kasi Visvanatha svami temple and Anandavalliyjamman temple. 


65. In the same temple. 
In Marathi. Dated in 1831. Informs that the narttanamandapa 
(where the inscription is found) was the gift of King Sarfoji. 


66. In the Melasingapperumal temple on the banks of the Vennar. 

In Marathi langauge. Similar erection of the narttanamandapa 

in this (Mélasingapperumal) temple by King Sarfoji on the same 
date. 


67. In the Mamani temple on the banks of the Vennar near Thanjavur. 

Dated in 1892 November 9th. Records that a number of struc- 

tures including the tower called Kattai-gopuram were newly erec- 

ted in the temple (called here Manikkunna-perumal temple) by 
Kamakshiyamba Bay Saheb, the queen Dowager. 


68. On the bridge across the Vennar near Palli Agrahara near Thanjavur. 

In triplicate in Tamil, Marathi and English.Records the erection 

of the bridge in 1836 by King Shivaji while Lt.Col.Maclean was 
the Resident. 


xiv 


69. On the bridge across the Kaveri near Tiruvaiyaru. 
Records erection of the bridge by king Shivaji in 1846-47. 
It is said that altogether four bridges were erected by the king 
for communication between Thanjavur and Tiruvaiyaru. 


70.On a step in the bathing ghat in the Kaveri near Chintamani 
Agraharam, a part of Tiruvaiyaru. 


Dated in 1837 September 6th. Records the erection, by Cinta- 
manigar Bhima Rao, of the bathing ghat and the associated  mandapa 
to enable Brahmanas to perform their daily rituals after ablution. 


71. On a step in the bathing ghat in the Kaveri near Amusamba Bayi 
Choultry in Tiruvaiyaru. 
Dated on 16th February 1842. Records that the bathing ghat 


was erected by Sita Bayi Ammal, wife of Rakoji Madikkar avu 
Saheb. 


72. In the Choultry close to the Tuesday Bathing Ghat near Tiruvaiyaru. 
In duplicate written in Tamil and Marathi. Records that the 
feeding hall (i.e. Choultry) was built on 17th July 1876 by Durga 


Bayi Ammani, wife of Balavanta Rao Surve for feeding Brahmanas 
daily. 


73. In the bathing ghat in the Kaveri near the Kalyanamahal palace. 
Gives just the name 'Kalyanamal’. 


74. In the Pancanadhisvarar temple in Tiruvaiyaru. 
Enumerates the jewels donated to the goddess of the temple 
by Mina Bayi Amma! of Mangala Vilasam in Thanjavur town on 
19th Oct. 1860. 


75. Inscription on a stone found planted in the naduppadugai of the 
Kudamurutti river near Tiruppundurutti. (The stone noticed by 
Col.Mackenzie's assistants has disappeared now). 

Dated on 17th April 1771. Records that King Tulaja arranged 
for digging a new course for the Kudamurutti river near Tiruppin- 
durutti after compensating for the cultivable land utilized for 
this purpose and that the king transferred the land lying within 
the old course of the river to the temple. 


76. On stone lying in a grove to the north of Sendalai village in Thanja- 
vur taluk. 

Dated in 1714. It is recorded that during the reign of Sarfoji, 

the subédar Suvaminata pillai gifted a .grove of iluppai trees to 

god Cokkanata and goddess Minatchi of the temple in Candirarékai. 


xlvi 
77. On a trisula stone found lying inside a canal close to the Ayyan 
temple near Budalur in Thanjavur taluk (now in the Tamil Univer- 
sity Museum). ம்‌ 
- Records that king Sarfoji (1) gave a veli of land to the Apar- 
cakaya svami temple in Bidalur on 26th January 1715. 


78. In the Santanagopalasvami temple in Surakkottai, Thanjavur taluk. 

In Marathi language. Dated on 9th August 1833. Records 

the erection of this temple and feeding hall (choultry) by Raja- 
kumara Bayi Ammani, elder sister of King Shivaji. 


79. On a stone slab in front of Suddarattinesvara temple in Surakkottai, 
Thanjavur taluk. 

Records erection of the temple and its consecration on 13th 
September 1858 in Surakkottai on the way to Ramesvaram from 
Thanjavur by Sulakshana Bayi Ammani elder sister of King Shivaji 
and wife of Mésti Yashvantarav Mokite. The lady also got a 
land (wet and dry together) measuring 20,000 kuli exempted from 
taxes by his younger brother and donated it to the temple for 
daily rituals, festivals, feeding Brahmanas, jewels and vessels. 


80. In the Mariyamman temple on Thanajvur-Nagapattinam road. 

Dated in 1892 Feb. and enumerates a number of additions 

and repairs made to the Mariyamman temple and Kédandaramar 

temple near by the Dowager queen of Shivaji, Kamakshiyamba 
Bayi Saheb through her agent Nagaraja Ramaji Panditar. 


81, In the same temple, on a pillar in the front mandapa. 
In Marathi and dated on 5th January 1831. Says that the narthq- 
na-mandapam was erected by King Sarfoji. 


82. On a stone slab in the room behind the Boys Hoste! in the Muttam- 
mal (or Mukmtambal) Choultry in Orattanadu, Thanjavur District. 
Inscription partly lost. Dated in 1825. Only the name of the 
Choultry, i.e., Muttammalpuram Anna-cattiram, is ~available. 


83. On a slab planted by the side of the road, 2 Km South of Okkanadu 
Kilaiyur near Orattanadu. 
In Duplicate with Tamil and Marathi versions. Dated in 1825 
it says that it is the southern boundary of Vannipattu, a tax-free 
village of the MuttammAlpuram Anna-cattiram, 


84. On a slab paved into the floor of the Goddess shrine in the Ambal- 
avanasuvam! temple in Okkanadu Kilaiyur. Same date. States that 
this is the northern boundary of the above village. 


xlvii 
89. 0ஈ a wooden beam on the western side of the Headmaster's room 
in the H.5.School functioning in the Choultry. 
Dated in 1872 Oct 3rd. Records that the portion called Rama- 
sami-mal in the first storey was renovated by the orders of the 
Collector, Codeil. 


86. On the ceiling in the entrance hall of the Choultry. 
In Marathi language. Dated on 16th January 1802. Says that 
King Sarfoji built this Choultry in the name of his lady love Muk- 
tabay Ammal. Besides this he also built many other such choultries 
and established rMnany agraharas and Siva and Vishnu temples. 


87-88. On a slab in a field near the Anumar temple on the west bank 
of the tank called Nadaikkulam in Orattanadu, Thanjavur Dis- 
trict. 

In Marathi. Dated in 1809. Records that King Sarfoji arrang- 
ed for yagas to be performed at Muktambalpuram by employing 
Vedic scholars. The yagas performed were Soma, Atiritra, Agni- . 
shtoma and Mrtyunjaya. 


89. On a slab in the Taluk Office of Pattukkottai. 

Dated on 18th July 1685. Records that Vavasi Panditarayyan 
son of Gangadara Pahditarayyan and executive agent of King 
Shaji conquered and annexed some territories beginning with 
Pattukkottai-sirmai upto the Pambanaru and to commemorate 
this victory he built a stone fort in Pattukkottai. 


90. Inscriptions inside the 'Manora' fort. in Saluvanayakkan pattinam. 

There are five copies of one and the same inscription written 

in Tamil, English, Marathi, Telugu and Urdu. Dated in 1814, it 

states that this tower or column (upparikai in Tamil) was built 

by King Sarfoji, an ally of the British, to commemorate the down- 
fall of Napolean Bonaparte. 


9]. In the Bulokanatar temple at Kilakkoyilpattu, Valangaiman taluk, 
Thanjavur District. i) 

Dated on 30th August 1734 in the reign of Tukkoji. Informs 

that the temple with all its adjuncts was built by one Cevattu 

Cettiyar, son of Gurunata-cettiyar of Talaikkudai maharishi gotra. 


92. In the Kali temple in Pattikkudi, Papanasam taluk, Thanajvur 
District. . 
Dated in 1727, January 10th in the reign cf Sarfoji. Much 
damaged. Seems to record some land gift. 


~ 


93. Near the Murugan temple in Govindanattuccéri near the above 
village. 


13111 
Dated (irregular) in the reign of Shaji (1684-1711). Gift of 
some grove to Kumaran temple in Pattukuti in Aduturaimakanam 
by perhaps an officer of the King. 


94, In the Yamunambal Choultry in Nidamangalam, Thanjavur District. 


Dated in 1837 September 8. Seems to record some charity 
of Sinivasapillai of Nidamangalam in the Choultry. 


95. In the same place. 


98. 


99. 


100. 


101. 


In English. States that the building was built (renovated?) , 
as ordered by E.F.Webster the collector of Thanjavur while T.Govin- 
da Row was in charge of Cattrams. 


In the Chandramaulisvara temple in Sankara-madam in Kumbakonam. 
In Marathi. Records that the temple was built by King Sarfoji 
in 1822 Feb.10 for god Candramaulisvara. . 


Inthe Tyagarajatemple in Tiruvarur. 2 
Dated on 12th April 1717. King Sarfoji (1) is said to have 
renovated the temple and reconsecrated the deities. 


On a slab planted in a field near the KoJundisvara temple in Kot- 
tur, Mannargudi taluk, Thanjavur District. 

Dated on 244௫) December 1761. Records that the King (Pratapa 
Singh) gifted some garden land to the temple. 


In the above temple. த 

Dated in 1722 July 15. Records that while Talawiy Anandrayar 
Saheb was administering the area, a grove was created for the 
temple with the consent of Perumattévar, Tirumalait-tévar and 
the பஸ்ரா (village body). 


On a slab in the Mahamandapa of the Adivarahasvami temple 
in the fort in Mahadevappattanam, 10 km south-west of Mannargudi. 

In Sanskrit. Dated on 2nd August 1728. This is an invocation 
addressed to a number of deities. 


On a pillar outside the Svarnapurisvarar temple in Sembanar 
Koyil in Mayiladuturai taluk, Thanjavur District. 

Dated in 1720 November 3rd in the time of King Sarfoji. 
States that the Suba (officer) Ayyavayyan, the apdl (officer) 
Tandavaraya-mudaliyar, the nittar and the pidukival (policing 
people) together decided about ‘the rates of taxes to be paid 
to the temple by all the communities in the village under the 
jurisdiction of that temple. 


%11% 
102 ரெ a slab planted at a field in Elumakalur in Mayiladuturai taluk, 
Thanjavur District. 

Dated in 1746. Records a land gift by King Pratapa Singh 
to Nan€surasami temple. The land lying in between the Aricil 
and the Kaveri rivers was measured while the palace people and 
the ndttar were present. 


103. In the Sedapurisvara temple in Tiruppamburam, Nannilam taluk, 
Thanjavur District 

Dated in 1722 August 9. Records that the Vasanta-mandapam 

is the gift of Manukko-Panditar the agent of Subédar Raksji Panditar. 


104. In the Mandapa near the tank called Siddamirtakkulam in the 
Vaiddisvaran temple, Vaiddisvaran Koyil, Shikali taluk, Thanjavur 
District. 

Dated in 1767 in the reign of Tulaja. Records that while 
Mallarji Kade rayar was the Mukasu of SikAliccimai, Muttukkuma- 
rasuvamittambiran, disciple of Sivahanadésika--Sammandan, the 
pontiff of Darmmapuram administered the temple and built the 
compound wall of the second prikira of the temple and some 
other structures. 


105. In the same place. 


Dated in 1770. The same person is said to have built mandapas 
in stone on all the four sides of the tank. 


106. On a pillar containing a portrait sculpture in the Mandapa in 
front of the Amman Shrine in the same temple. 
Label stating that it is (the portrait) of Pratapa Singh. 


107. In the same mandapa. On another pillar having a portrait scuipture. 
The name Mallarji Kade Rao is given. 


108. Below another portrait sculpture on a pillar of the same mandapa. 
States that it is (the portrait of) Sivalana Désikar, the tenth 
pontiff (panddara sannati) of Darmapuram. 
109. Below another portrait sculpture of a pillar of the same mandapa. 
States that it is (the. portrait of) Muttukkumara suvami Tambi- 
ran. . 


110. 0௩ a slab near the flagstaff in the Sivalokat-tyagaisuvarar temple 
in Achalpuram, Shiyali taluk, Thanjavur District. 
Dated on 5th April 1682 in the reign of Ekoji. Records that 
the local subédar Annéti Panditar, the apal of Tivuc-cimai the 
71-௭ 


11]. 


112. 


॥ 
Palayakkar family, the ரம்ரர்ரோ of Tivuc-cimai and some others 
decided to donate some land without taxes to the temple. They 
also fixed the rates of a magamai (voluntary contribution) on 
the produce of land for the temple. 


In the Svetaranyesvarar temple in Tiruvenkadu, Shikali (Shiyali) 


taluk, Thanjavur District. வ 

Dated on 15th May 1729 in the reign of Tukkoji. Records 
that the goddess shrine in the temple was built by the abishéka- 
kattalai Tendayuta-pandaram. At that time Kanu Saheb was the 
mattisham (madhyastha), Ramalinga-mudaliyar was the subedar, 
Ganapatiyappa mudaliyar was the apal, etc. 


In the Akshayalingesvarar temple in Kilvelur in Nagapattinam 


taluk, Thanjavur District. 
In Marathi. States that the prakdara of the temple was built 


on llth May 1775 by King Tulaja. 


113. On the eastern and northern faces of the Big Tower of the Hadrat 


Qudir Wali Darga in Nagore, Nagapattinam taluk, Thanjavur Dis- 
trict. 

In duplicate with Marathi and Persian versions. Dated on 
16th February 1753. Records that the tower was built by King. 
Pratapa Singh. Manoji Jegatap, the sarkel and some other officers 
actually executed the work. 


114.On a floor slab of the entrance below the second tower in the 


115. 


116. 


117. 


Vedaranyesvarar temple, Vedaranyam, Tirutturaippundi taluk, 
Thanjavur District. 

in Marathi. Records that King Tulaja and Bagavantarav Sedge 
are ever worshipping the feet of their religious mentor Bava 
Gosuvami, son of Sétubavasuvami. 
In the same place. ட்‌ 

Gives the names of Manoji Jato, his son Nagoji Jato, his 
brother Damoji Jato and his mother Kokayi-ammal. (Manoji Jato 
was வ்தப்ப்‌ the same as Manoji Jekatap the minister of Pratapa 
Singh). 


On a slab east of the mandapa in the eastern prakara of the 
same temple. 

In Marathi. Fragmentary. Records that Sultanji Savantarav 
son of Ranoji Mavantarav did something to protect the temple. 


On a jewel called 'Nagaparanam' in the Minakshi-Sundaresvara 
temple, Madurai. 


118. 


119. 


li 


States that the jewel is the gift of Sarfoji, King of Thanjavur, 
made in the year 1817. 


On a gold medal in the Ranganatha temple, Srirangam. 
The name of King Sarfoji, obviously the donor, is mentioned. 


On a stone slab planted in a field in Mammangalam, Chidambaram 
taluk, South Arcot District. 

Dated on 6th July 1683 in the reign of Sambhoji, nephew 
of Ekoji. States that the subeédar Gopala Panditarayyan endowed 
800 kul of land in Pidavur to the temple of Visvanatasvami in 


Palayangottai for the merit of some Tukkoji. The endowment 
was put in charge of karalai Koneri, the nattar. 


120. On a pillar on the south bank of the Sivagangai tank in the Nata- 


121. 


122. 


123. 


raja temple at Chidambaram. 

Records that in the year 1685 the Sivagangaitank and a Siva 
temple were created by Gopala Tataji panditar the army comman- 
der of Sambhoji son of Shivaji and grandson of Shaji. 


In the Siva temple in Sinandal in polur taluk, North Arcot District. 

Dated on 26th January 1714, Records that one Nimbdji Pandi- 
tar exempted the cultivators and artisans who settled in a new 
061101 (commercial settlement) called Candiradiracar-palaiyam 
from all taxes including candai-dyam during the first year of 
their settlement. 


In the Kankalamahadevar temple in Perumapalaiyam in Polur 
taluk, North Arcot District. 

Dated on 16th March 1665. Records that some officers of 
Ekoji created a new settlement called Perumal Palaiyam for 
the merit of Ekoji the King. (He was only the jagirddr of Bangalur 
at that time). 


In the Kailasanatha temple in Ciruvalur, Polur taluk, North Arcot 
District. 

Dated on 2ist August 1685 (in the time of Shaji). Damaged 
in many places. Seems to record a kavil (agreement) given to 
the mahdjanas (Brahmanas) of Ciruvalur by Nallapillai, the agent 
of Anantoji Panditar. The purport of the Kavil is not clear. 


124, On the wall of the South Gopura of Tirukkamisvara temple in 


Villiyanur in Pondicherry State. 

Dated on 13th July 1772. Records that the nattar and other 
people of Valudavir-cimai got restored the functioning of some 
lamp endowment in the temple on representing the matter to 


lii 
Raybdji Pangitar. It is said that the endowment which had been 
made in olden days by one Bishshapatirayar became defunct during 
the time of Muslim rule (tulukka divanam). 


Copper plates in possession of the Adinam (Matha) of Tiruvavadu- 
turai, Aduturai taluk, Thanjavur District. 


1. Tiruvavaduturai Copper Plate 14௦.1 


Dated on 13th January 1712 in the reign of Sarfoji. Records that 
while Ayyavayyan was the subedar, the Brahmanas, the nattar (land- 
lords) and the kudiyanaper (cultivators) of the Nagapattanam parkkana 
of Tiruvarur-cimai assembled together and decided to contribute maga- 
mai (voluntary contribution) to the pontiff of Tiruvavaduturai madam 
(matha) for conducting the mahésvara-pujai, for charity feeding etc. 
The magamai was fixed at the rate of 1 nalt per kbttai (or 1 uri per 


kalam) of the gross paddy produce. 


I. Tiruvavaduturai Copper Plate No.2 


Dated on 3rd March 1712 in the reign of Sarfoji. Records that 
the nittar of the seven maganam belonging to the northern part of 
Tirukkadavir-cimai decided to give a magamai in paddy to the pontiff 
of Tiruvavaduturai for conducting mahesvara=pujai and for charity 
feeding. The names of the seven maganams and their respective Contri- 
bution are as follows: Ul-maganam, 12 kalam; Tirukkuraccéri maganam, 
12 kalam; Tiruvidakkali maganam, 12 kalam; Kottucceri maganam, 
1] kalam; Nallidai maganam, 30 kalam; Akkur maganam, 10 kalam; 
Tiruccembonpalli maganam, 13 Kalam; At the end there figure signato- 
ries from each maganam. 


I. Tiruvavaduturai Copper Plate No.3 


Dated on 20th April 1710 in the reign of Sarfoji. Similar magamai 
contribution by the ndttar of another group of seven maginams included 
in the Ambalam-cimai. The names of the magdanams, their contribution 
and the names of their representatives are given. 


IV. Tiruvavaduturai Copper: Plate 11௦.4 


, ல்‌ on llth March 1729 in the reign of Tukkoji. The writing 

ட டடம ர க, bad and irregular. Seems to record some gift 
cifie y the merchants of alam-péttai i 

ப கட of Kuttalam-péttai to the pontiff 


liii 
9. Tiruvavaduturai Copper Plate No.5 


Dated on 13th April 1729 in the reign of Tulaja. Records gift 
of a village called Cirupanaiyur in Kovilkdttai-maganam by Vijayaregu- 
nata Palaci Kishnagopalan, an Araiyar and a Kani holder of Cirunellik- 
kottai in Pappakudi-nadu to the Aludaiyaparamasvami temple in Tirup- 
perundurai (alias) Pavittiramanikkamcaturvédimangalam in Mijalaikurram 
for conducting daily services. The village was a kudikkani of the donor 
and it is said that the share of the produce excluding the government 
share and the cultivator's share (pirakkudi-varam) was to be utilized 
for the stipulated purpose. 


VI. Tiruvavaduturai Copper Plate No.6 


Dated on 26th June 1793 in the reign of Amarsingh. Records 
that a big assembly of the ahcu-pahcdlattar of Thanjavur town, the 
headmen and the பாகா decided to restore a tax contribution to the 
Marutappasvami (Mahalingasvami) temple of tiruvidaimarudur. It is 
said that the tax was originally being paid by the ancu-catiyar of 
Tiruvidaimarudur to Ramalinga Kaccirayar of Paruttiyuz the periyata- 
nam (headman or Jeader) of Ahcupancdlattar and that subsequently 
it had been gifted to the temple with his consent. 


VI. Copper Plate in Possession of the Vanmikanatar Temple in Dipambal- 
puram, Valangaiman Taluk, Thanjavur District. 


Dated on 22nd July 1713 written in Tamil except the last few 
verses which are in Sanskrit. 


Records a gift of eight veli of some dry land (karambai) to the 
Vanmikanatar temple in Dipambalpuram by the entire Brahmana communi- 
ty of Bavoji Gengadarapuram alias Kovil Venni. The gift was meant 
for conducting the late night service in the temple. At the end of 
the record it is mentioned that it is the charity deed of Dipabayi-ammal. 


VII. Copper Plate in Possession of the Nagesvarasvami Temple in 
Kumbakonam. 


The plate contains beautiful and informative bas-relief panels 
depicting about forty varieties of musical instruments on the front 
side. The writing is found on the other side only. 


Dated on 5th April 1734 in the reign of Tukkoji. Records that 
the ndagapdsattar (musicians and drama artists) of the Siva and Vishnu 
temples of Kumbakonam met together in the presence of the nagapasat- 
tar of both the Thanjavur and Tiruccirappalli Samastinams and assigned 


liv 

in gift a madam (matha) which they had built to one Kaveri pandaram 
and agreed to fix a varttanai (a periodical fee contribution) to be 
paid by each group of their community as follows: Singers, Vina players, 
jesters and other actors 1 panam on each person; dancers; DerlyorIme 
lam, etc also 1 panam. Besides this 1 panam should be paid 'in common 

to some monthly festivals. The vadugamélam group was to pay 2 panam 
per 'pair'. Those ndgapasattar who serve in the houses of rich people 
and in other places should contribute 2 panam per pair. The proceeds 
from the varttanai was to be utilized for giving alms, lighting lamps, 
conducting the mahéSsvara-pujai, and for some other services on festival 


days. 


IX. Copper Plate in Possession of the Subramanya Templé at the West 
Gate, Thanjavur. 


Dated on 2lst March 1757 in the reign of Pratapa Singh. Records 
that some (local) merchant groups decided to make some money gift 
to the temple for conducting various services. The groups included 
pepper merchants (gift: 2 pon and 5 panam per month) jaggery merch- 
ants (4 panam per month). In addition to this the merchants transacting 
in the péttai at Vallam decided to contribute a magamai on their 
merchandise at the rate of 1. madirai-visam per poti. 


X. Copper Plate of the Nanapurisvara Temple in Tirumakkottai in 
Mamnargudi Taluk. 


Dated in the reign of Sarfoji. (Date portion is irregular). Records 
three separate gifts made to the temple, the first two in the year 
Kilaka (1728) and the third one in Srimuka (17532, The first one was 
a paddy contribution at the rate of one nali of paddy on every kalam 
of the gross produce in some five villages” included in IPeriyakottai 
maganam in Madukkir cimai of the subd of Pattukkdttai. This was 
decided by some officers and the kudiydinaper (landholders) of the 
respective villages. The second one relates to a similar gift by the 
landholders of Vavasikottai. The last one relates to a land gift to 
the deity Citti-Vinayagapillaiyar by some persons of Govindanattam 
with the stipulation that the melvaram (upper share) of the land should 
be enjoyed by the deity. 


“அ அவை அக கா அ வான வைகை வாக கை வை னல ணை வை அ அரை அவுக வை அய அ வ வக சதை வம்‌ வது வக வலதும்‌ எ வவ வனை கணை 


1 Mangalavilisam is the name of a part of King Shivaji's 
harem where lived his miscellaneous wives, other than 
the legal queens. These wives ‘married to the King's 
sword' enjoyed same legal rights second only to the legal 
queens and their sons normally could not claim the right 
to the throne. These ladies were recognized by the desig- 
nation suffix 'amma!, instead of 'saheb’, 


|. தஞ்சாவூர்‌ விட்டோபா கோயில்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ நகரம்‌ கீழ வீதியில்‌ அரண்மனை கிழக்கு வாயிலுக்கு எதிரில்‌ 
விட்டோபா திருக்கோயில்‌ மேற்கு நோக்கி உள்ளது. அக்கோயிலின்‌ நுழைவாயில்‌ 
மண்டபச்‌ சுவரில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. இதற்கு மராத்தி, தெலுங்குப்‌ 
படிகளும்‌ இதே இடத்தில்‌ வெட்டப்பட்டுள்ளன . 


மராட்டிய மாநிலத்தில்‌ விட்டோபா என்னும்‌ தெய்வத்‌ திருமேனி பண்டரி 
புரம்‌ என்னும்‌ ஊரில்‌ எழுந்தருளப்‌ பெற்றுள்ளது. மராட்டியர்களுக்கு மிகவும்‌ 
இன்றியமையாத திருத்தலம்‌. அதனால்‌ தஞ்சையிலும்‌ திருவையாற்றிலும்‌ விட்டோ 
பாவின்‌ ஆலயங்கள்‌ கட்டப்பெற்றுள்ளன. தஞ்சை இராசகோபாலசுவாமி கோயிலில்‌ 
விட்டோபாவின்‌ திரு உருவம்‌ உள்ளது. தஞ்சை அரண்மனை மராட்டியர்‌ தர்பார்‌ 
மண்டபத்தில்‌ அரசிருக்கையின்‌ வலப்புறம்‌ சுவரின்‌ மேல்‌ பகுதியில்‌ விட்டோபாவின்‌ 
கோயில்‌ அமைப்பு வண்ண ஓவியமாகத்‌ தீட்டப்பெற்றுள்ளது. இருபுறமும்‌ இரு 
துவாரபாலகர்களுடன்‌ 3 தேவிமார்கள்‌ இருபக்கம்‌ நிற்கும்‌ நிலையில்‌ விட்டோபா 
நீலநிற மேனியுடன்‌ அழகாகக்‌ காட்சியளிக்கின்றார்‌. 


தஞ்சையில்‌ உள்ள இந்த விட்டோபா கோயிலுக்குப்‌ * பாண்டுரங்க பஜனை 
ஆலயம்‌” என்பதே பழம்பெயர்‌. சைவர்கள்‌ காசி யாத்திரை செல்லுவது போலத்‌ 
தஞ்சை மராட்டியர்கள்‌ பலரும்‌ பண்டரிபுரம்‌ விட்டோபா கோயிலுக்கு யாத்திரை 
யாகச்‌ சென்று வந்தனர்‌. 


அவ்வாறு சென்று வருபவர்களுக்குப்‌ பொருட்களை ஏற்றிச்செல்லவும்‌ பயணத்‌ 
திற்குப்‌ பயன்படுத்தவும்‌ தஞ்சை அரண்மனையிலிருந்து மட்டக்குதிரைகளை 
அளிப்பது வழக்கம்‌. 1842 இல்‌ அப்புராவ்‌ என்பவர்‌ தான்‌ பண்டரிபுரம்‌ யாத்திரை 
செல்வதாகவும்‌ எல்லோருக்கும்‌ கொடுப்பதுபோல்‌ தனக்கும்‌ ஒரு மட்டக்‌ குதிரை - 
அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்‌ கொள்ளும்‌ ஆவணம்‌ ஒன்று கிடைத்துள்ளது. 


இந்தப்‌ பாண்டுரங்க பஜனை ஆலயத்தின்‌ பஞ்சலோக மூர்த்தி அரண்மனை 
மாடியில்‌ வைக்கப்பட்டிருந்தது என்று ஓர்‌ ஆவணம்‌ கூறுகிறது. 


2 


சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ (1848) தஞ்சையில்‌ நான்கு வீதிகளிலும்‌ பட்டணப்‌ 
பிரவேசம்‌ செல்லும்போது இந்த விட்டோபா ஆலயத்திலிருந்தே முதலில்‌ பயணம்‌ 
தொடங்கினார்‌. அகோபில மடம்‌ ஜீயர்‌ சுவாமிகள்‌ (1849) தஞ்சை வந்தபோது 
பரண்டுரங்கர்‌ பஜனை ஆலயமாகிய இக்கோயிலில்தான்‌ தங்கியிருந்தார்கள்‌ . 


மராட்டியர்களுக்கு மிகவும்‌ இன்றியமையாத இந்தக்‌ கோயில்‌ 1819 ஆம்‌ 
ஆண்டு மார்ச்சு முதல்‌ நாள்‌ போசல குலமணியாகிய இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ 
அவர்களால்‌ மகாசிவராத்திரிப்‌ புண்ணிய காலத்தில்‌ கட்டி முடிக்கப்பட்டதாக இக்‌ 


கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன . 
கல்வெட்டு ' 


ஸ்ரீ மங்கள மூற்த்திர்‌ செயத்தி ஸ்ரீமத்‌ போ 

சல குலமணி சறபேந்திர மகாராசா சாயேப்‌ 
அவற்கள்‌ ஸ்ரீ பாண்டுறங்காலைய பசன சா 

லா தற்மம்‌ சொஸ்த்தஸ்ரீ சாலியவாகன ௪ 
காப்த்தம்‌ 1740 கலியுக சகாப்த்தம்‌ 4 

919 மிதின்‌ செல்லாநின்ற வெகுதானிய 

௫) மாசி மீ அமரபட்சம்‌ சதுற்தெசி சோமாவார 
ம்‌ மகாசிவராத்திரி சுபதிநத்தில்‌ யிந்த தற்மம்‌ 


ட. 


ஜு ௦, ஸ்ர ௮ பூ 


Me The த்து of the Saraswath: Mahal Library Thanjavur (1979) Vol. XXX 
0.1,2,3. 


2. தஞ்சாவூர்‌ கீழ ௩ரசிங்கப்பெருமாள்‌ கோயில்‌ 
சுல்வெட்‌டூ 


தஞ்சாவூர்‌ நகரம்‌ கோட்டைக்‌ கீழவாமில்‌ அருகே கொண்டிராஜ பாளையத்‌ 
தில்‌ இக்கோயில்‌ அமைந்துள்ளது. தஞ்சை நாயக்கர்‌ காலத்துக்‌ கோயில்‌. நாயக்கர்‌ 
காலத்தில்‌ பெத்த தாசரி! என்னும்‌ அடியாரால்‌ பூசிக்கப்‌ பெற்றதாகும்‌. 
இக்கோயிலில்‌ மகாமண்டப வாயிலில்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. 
வாயிலில்‌ மறுபக்கம்‌ இக்கல்வெட்டுக்கு மராட்டிய மொழிபெயர்ப்புக்‌ கல்வெட்டும்‌ 
உள்ளது. 


கோயிலில்‌ மூலவர்‌ யோக நரசிம்மர்‌ வடிவில்‌ உள்ளார்‌. தாயார்‌ மகாலட்சுமி ; 
தஞ்சை நாயகி எனவும்‌ வழங்கப்பெறுவார்‌. இக்கோயிலில்‌ உற்சவமுர்த்தி 
வடிவம்தான்‌ இலட்சுமி நரசிம்மர்‌ வடிவில்‌ உள்ளது. முகப்புச்‌ சுதைச்‌ சிற்பமும்‌ 
இலட்சுமி நரசிம்மர்‌ வடிவமாகவே உள்ளது. இக்கோயில்‌ கீழ சிங்கப்பெருமாள்‌ 
கோயில்‌ என்றும்‌ அழைக்கப்பெறும்‌. 


தஞ்சை மேலவெளித்‌ தோட்டத்தில்‌ உள்ள சிங்கப்‌ பெருமாள்‌ குளத்தீன்‌ மேல்‌ 
கரையில்‌ முன்பு இருந்து இப்போது வெண்ணாற்றங்கரையில்‌ அமைந்துள்ள திருக்‌ 
கோயில்‌ மேலசிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ என்றழைக்கப்பெற்றதால்‌ இக்கோயில்‌ 
கீழசிங்கப்பெருமாள்‌ கோயில்‌ என்‌ றழைக்கப்‌ பெற்றிருக்கலாம்‌. 


இக்கோயிலின்‌ உள்ளே நர்த்தனக்‌ கிருட்டிணனுக்குத்‌ தனிச்‌ சந்நிதி உள்ளது. 


1 பெத்த தாசரி : தஞ்சை நாயக்க மன்னர்‌ காலத்தில்‌ கும்பகோணத்தை அடுத்த கடலங்‌ 
குடியில்‌ இருந்த அரசு அலுவலர்‌, நெற்றியில்‌ எப்பொழுதும்‌ பெரிய நாமம்‌ தரித்துக்‌ 
கொண்டிருப்பார்‌. பணி துறந்து பக்தி வழியில்‌ ஈடுபட்டு இக்கீழவாயில்‌ நரசிங்கப்‌ பெருமாள்‌ 
கோயிலையே உறைவிடமாகக்‌ கொண்டு வாழ்ந்தார்‌. இறுதியில்‌ இந்தரசிம்மன்‌ சந்நிதியில்‌ 
ஐக்கியம்‌ ஆனார்‌ என்பர்‌. திருமால்‌ அடியாரைத்‌ தெலுங்கில்‌ தாசரி என அழைப்பர்‌. 


4 


குருவப்ப நாயுடு என்பவர்‌ 1917 இல்‌ திருப்பணிகள்‌ சிலவற்றை இக்‌ 
கோயிலுக்குச்‌ செய்துள்ளார்‌. அவர்‌ உருவச்சிலை முன்மண்டபச்‌ சுவரில்‌ பதிக்கப்‌ 
பெற்றுள்ளது. 1988 இல்‌ குருவப்ப நாயுடு அவர்களே மணி ஒன்றை இணைக்கப்‌ 
பெற்ற தூணுடன்‌ கொடையாக அளித்துள்ளார்‌ 


மிகப்‌ பழமையான இக்கோயிலை இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ 1820 ஆம்‌ 
ஆண்டு புதியதாகக்‌ கட்டிச்‌ சுவரமியையும்‌ பிரதிட்டை செய்துள்ளார்‌. இதற்கான 
செலவு 30504 சக்கரம்‌ என்று ஓர்‌ ஆவணம்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு 


ஸ்ரீலெட்சுமி நறசிம்ம சுவாமி புறா 
தனம்‌ கோவில்‌ பழுதாயிருந்தது ௮ 
தெ சத்தறபதி சற்போசி மகாராசா ௮ 
வற்கள்‌ கோவில்‌ புதுசாயிக்‌ க 

ட்டி ஸ்த்தலம்‌ சீறணோத்தாறம்‌ ப 
ண்ணினாற்கள்‌ சாலியவாகன 

சகம்‌ 1742 விக்கிறம ஜ்‌ 

தையி மி” 27 புதவாரம்‌ பிறதி 

ஷ்ட்டெ ஆச்சுது ௨ 


ஜு ௩1 ஜே சே. மேல வ 


3. தஞ்சாவூர்‌ கோதண்டராமர்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சை நகரம்‌ கோட்டை கீழ வாயில்‌ அருகே கொண்டிராஜ பாளையம்‌ என 
வழங்கும்‌ பகுதியில்‌ கீழ நரசிங்கப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு எதிரில்‌ இக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. கீழ வாயில்‌ அருகே உள்ளதால்‌ கீழ a னங்ககல்‌ கோயில்‌ 
என வழங்கப்பெறுகிறது . 


இக்கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌ ஓரம்‌ மேற்கு தோக்கி நிறுத்தீ 
வைக்கப்பெற்றுள்ள ஒரு கல்லில்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


கோயில்‌ கருவறையில்‌ நின்ற திருக்கோலத்தில்‌ இராமர்‌ உள்ளார்‌. வலப்‌ 
பக்கம்‌ சீதா பிராட்டியாரும்‌ இடப்பக்கம்‌ இலக்குவனும்‌ உள்ளனர்‌. கருவறை, 
அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ மூன்று மட்டுமே உள்ள சிறு கோயில்‌, 


குரோதன ஆண்டு சித்திரை மாதம்‌ 20ஆம்‌ நாள்‌ (30-4 -1865) மங்கள 
விலாசம்‌ கோவிந்தா பாயி அம்மா அவர்கள்‌ அக்கிரகாரத்‌ திருப்பூந்துருத்திக்‌ கிரா 
மத்தில்‌ ஒரு வேலி அரைவீசம்‌ குழி நன்செய்‌ நிலம்‌ விலைக்கு வாங்கி இக்கோதண்ட 
ராமர்‌ பெயரால்‌ கொடையாக அளித்தார்‌. 


இந்நிலத்திலிருத்து வரும்‌ வருமானத்தைக்‌ கொண்டு நாள்தோறும்‌ கோதண்ட 
ராமருக்கு உச்சி வேளைப்‌ பூசையும்‌, இராம நவமி பண்டிகையன்று கருட உற்சவ 
விழாவும்‌ நடத்த ஏற்பாடு செய்தார்‌. இக்கொடை தொடர்ந்து நடைபெற வேண்டும்‌ 
என்றும்‌ தன்‌ விருப்பத்தைத்‌ தெரிவித்துள்ளார்‌ . 


மடப்பள்ளி முதலான கட்டிடங்கள்‌ கட்ட இக்கோயிலின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ 
925 கஜ நிலம்‌ கொடையாகக்‌ கொடுத்த செய்தியும்‌ கூறப்பெறுகிறது. 


DONO படி வூ பரு வ 


6 
கல்வெட்டு 


உ 
தஞ்சாவூர்‌ மங்க 

எ விலாச மாதோஸ்ரீ 
கோவிந்தா பாயி ௮ம்‌ 
மாளுடைய தர்மம்‌ 
சகலருக்குந்‌ தெரியும்‌ 
பொருட்டு தேயூர்‌ தாலூக 
ர ௮அக்கிரகார திருப்பூந்து 
ரித்தி கிராமத்தில்‌ நஞ்‌ 


“சை நிலம்‌ ஒரு வேலி 


அரை வீசம்‌ குழி நிலத்‌ 
தை கிரையத்துக்கு வா 
ங்கி கீழ வாசல்‌ ஸ்ரீ கோ 
தண்டறாம சுவாமி பேரா 
ல்‌ மிறாசு செயிது வரும்‌ 
அயிவேஜியைக்‌ கொ 


்‌ண்டூடே சன்னதிக்கி 


தினமானம்‌ வுச்சி கால 
க்கட்டளையும்‌ றாம நவ 
மி கெருட உச்சமமும்‌ 
நடப்பித்து வருகிறதெ 
ன்று குறோதன ௫ சித்‌ 
திரை மீ 20 ௨ முத 

ல்‌ நடந்து வருகிறது டே 
தர்மம்‌ நடவா விட்டால்‌ 
(டே அதிகாரியவர்களு 
க்கு தெரியப்படுத்தி (ரே 
தர்மத்தை கிறமமாக 
பரிபாலினம்‌ பண்ணி 
வறவேணுமென்று 

ம்‌ கேட்டுக்‌ கொள்ளுகி 
றேன்‌ %ே கோவிலுக்‌ 

கு கீழ்‌ பாரிசம்‌ காலி 
நிலம்‌ மடப்பள்ளி வ 
கைறா கட்டுகிறதர்க்க 
ரக 225 கிறம்‌ சா 

சனம்‌ பண்ணி விட 
ப்பட்டிருக்கிறது 


ரீ 
மங்கள விலாசம்‌ 


சிவாசி மன்னர்க்கு (1832-1855) 20 மனைவியர்‌. தஞ்சை அரண்மனையில்‌ 
அரசியராக விளங்கிய இவ்விருபது மனைவியரைத்‌ தவிரத்‌ தனக்குரிய வைப்பு மகளிர்‌ 
பலரைத்‌ தனியாகச்‌ சிவாசி மன்னர்‌ வைத்திருந்தார்‌. அந்தப்புர மகளிராகிய 
அவர்களுக்கு * மங்கள விலாச மகளிர்‌” “மங்கள வாச மகளிர்‌” “ஸ்ரீமன்‌ மங்கள விலாச 
மகளிர்‌ ' எனப்‌ பெயர்கள்‌ வழங்கின. 


1899இல்‌ சிவாசி மன்னர்‌ இறந்தபோது மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ 
*போர்பஸ்‌ அரசுக்கு எழுதிய கடிதமொன்றில்‌ சிவாசிக்கு 308 வைப்பாட்டிகள்‌ என 
எழுதியுள்ளார்‌. இது மிகையான எண்ணிக்கையாக இருக்கக்கூடும்‌. அவர்‌ பணிப்‌ 
பெண்கள்‌ பலரையும்‌ சேர்த்து அவ்வாறு எழுதியிருக்கலாம்‌. 


98-7...1958 அன்று “ஆக்டிங்‌ ரெசிடென்ட்‌” அவர்கள்‌ மங்கள விலாசத்‌ 
திற்கு வந்து விசாரிக்கும்போது மங்கள விலாச மாதர்‌ 42 பேர்‌ என்று கணக்‌ 
கிட்டுள்ளார்‌. சிவாசி உயிருடன்‌ இருந்தபோது 48 மங்கள விலாச மகளிர்‌ 
இருந்துள்ளனர்‌. சிவாசி இறந்த பின்னர்‌ மங்கள விலாச மகளிர்‌ ஹசூர்‌ மகாலில்‌ 
பாதிப்பேரும்‌ அசல்‌ மகாலில்‌ பாதிப்பேருமாக இரு பிரிவாகத்‌ தங்கியிருந்தனர்‌. 


மங்கள விலாச மகளிர்‌ *தாசிகளா ?' என்ற கேள்விக்கு அரண்மனை 
அதிகாரியான சிரேஸ்ததார்‌ வெங்கட்டராவ்‌ அவர்கள்‌ ரெசிடென்டுக்குக்‌ கீழ்வருமாறு 
பதில்‌ அளித்தார்‌. 


** தாசிகளும்‌ தோழிகளும்‌ அநேக புருஷர்களுடன்‌ 
சகவாசஞ்‌ செய்வார்கள்‌. அவர்களுக்கு மானமோ 
வெட்கமோ கிடையாது. விபசாரம்தான்‌ அவர்‌ 
களுடைய தொழில்‌. மங்கள விலாசப்‌ பெண்கள்‌ 
அப்படி அல்ல. மானத்துடன்‌ ஒரே புருஷனிடத்தில்‌ 
இருந்து வருபவர்கள்‌. அந்தப்‌ புருஷனுக்குப்‌ பின்னர்‌ 
பிழைத்திருக்கும்‌ வரையில்‌ வெளியே போகாமல்‌ 
புருஷன்‌ இறந்துபோன பின்பு ஸ்திரி புழங்க வேண்டிய 
முறைப்படி இருப்பார்கள்‌” ” 


மனைவியர்‌ போலவே இவர்களும்‌ இருந்தனர்‌ என்பது இதன்‌ மூலம்‌ தெரிகிறது. 


இம்மங்கள விலாசத்தார்கள்‌ “சத்மம்‌” என்று அழைக்கப்பெற்றனர்‌. *மங்கள 
விலாச சத்மத்தின்‌ மாதோஸ்ரீ கிஷ்ணா பாயி பெரிய அம்மா” என்று ஒருவர்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளார்‌. 


மங்கள விலாசத்தைக்‌ கவனித்துக்‌ கொள்ளக்‌ காரியஸ்தர்கள்‌ என்ற தனி 
அலுவலர்‌ இருந்தனர்‌. பாபா ராவ்‌ அப்பா, அப்பா சுபேதார்‌, ஜம்லை ராவ்‌ அப்பா 
ஆகியோர்‌ பெயர்கள்‌ காரியஸ்தர்களாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளன . 


மங்கள விலாச மகளிர்கட்குக்‌ குழந்தைகள்‌ பிறந்துள்ளன. 1855இல்‌ 
10 பெண்‌ குழத்தைகளும்‌ 15 ஆண்‌ குழந்தைகளும்‌ இருந்தனர்‌. இக்குழந்தைகள்‌ 
அனைவருக்கும்‌ “விஜய” என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது. 


“விஜய வரதானந்தஜி' என்று ஆண்‌ குழந்தையும்‌ ந்‌ வரதாம்பா பாயி” 
என்று பெண்‌ குழந்தையும்‌ பெயர்‌ பூண்டிருந்தனர்‌. 


இக்குழந்தைகட்கு அரண்மனை அரசியரின்‌ குழந்தைகளைப்‌ போலவே 
ஜாதகர்மம்‌, நாமகரணம்‌, சூர்யாவலோகனம்‌, அன்னப்‌ பிராசனம்‌ முதலிய குழவிச்‌ 
சடங்குகள்‌ பலவும்‌ முறைப்படி நடைபெற்றன. மங்கள விலாச மாதரின்‌ பையன்‌ 
களின்‌ திருமணம்‌ அரண்மனைத்‌ திருமணங்கள்‌ நடைபெறும்‌ சந்திரமெளலீசுவரர்‌ 
சந்நிதியிலேயே நடைபெற்றன. 


மங்கள விலாச மாதர்‌ இறந்தால்‌ அரசர்‌ இறந்த இடத்துக்கு வருவார்‌. 
ஆனால்‌ அந்திம ஊர்வலத்திலோ அல்லது இறுதிச்‌ சடங்குகளிலோ அரசர்‌ நேரில்‌ 
கலந்து கொள்ள மாட்டார்‌. குழந்தைகள்‌ இறந்தால்‌ அரண்மனை அலுவலர்களே 
சடங்குகளை முன்னின்று நடத்துவர்‌ . 


மங்கள விலாச மாதர்கட்குத்‌ தனிச்‌ சமையல்‌ கீழ வீதியில்‌ செய்யப்பட்டது. 
அவர்கள்‌ செலவுகட்கென்று மாதச்‌ சம்பளம்‌ அளிக்கப்பட்டது. சிவாசி மறைவுக்குப்‌ 
பின்னர்கூடச்‌ சம்பளம்‌ எனப்படும்‌ “மொயின்‌” அவர்கட்குத்‌ தொடர்ந்து அளிக்கப்‌ 
பட்டது. இவையன்றி மிகுதியான நகைகளும்‌ அளிக்கப்பட்டன. 


மங்கள விலாச மாதர்களுக்குப்‌ பொதுவாகக்‌ கும்பகோணம்‌ வட்டம்‌ மணவாளப்‌ 
பேட்டை எனப்படும்‌ கொந்தகை என்னும்‌ ஊரில்‌ 241 ஏக்கர்‌ 92 சென்டு நிலமும்‌ 
நன்னிலம்‌ வட்டம்‌ பூங்குடியில்‌ 218 ஏக்கர்‌ 23 சென்டு நிலமும்‌ வடமட்டத்தில்‌ 268 
ஏக்கர்‌ 73 சென்டும்‌ விடப்பெற்றிருந்தன. அரசருக்குச்‌ சொந்தமான சூரக்கோட்டை 
நில வருவாயும்‌ கீழ வீதியில்‌ வீடுகளும்‌ மங்கள விலாச மாதர்கட்கு ஒதுக்கப்பட்டிருந்‌ 
தன. தெற்கு வீதியில்‌ சதாசிவ ராவ்‌ அவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கிய பெரிய 
மாளிகை “மங்கள விலாச அரண்மனை”: எனப்பட்டது. 


மங்கள விலாச மாதரில்‌ மராட்டிய மரபைச்‌ சேர்ந்தவர்கள்‌ மட்டுமில்லாமல்‌ 
பிராமணர்‌, கவரை நாயுடு, கிறித்தவப்‌ பெண்களும்‌ பிற தமிழ்ப்‌ பெண்களும்‌ இருந்‌ 
தனர்‌, 


மங்கள விலாசப்‌ பெண்கள்‌ “பாய்‌” என்றும்‌ *அம்மா” என்றும்‌ அழைக்கப்பட்ட 


னர்‌. இப்பெண்கள்‌ தங்களைக்‌ குறிக்கும்‌ போது மங்கள விலாச மகளிர்‌ என்றே 
குறித்துக்‌ கொண்டனர்‌. 


*கத்திகட்டி விவாகம்‌ செய்து கொண்ட” “வாள்மணம்‌ புரிந்து கொண்ட” 


“கட்க மணம்‌ செய்த' என்றும்‌ குறித்துக்‌ கொண்டனர்‌. அரசர்‌ இறந்த பின்னர்‌ 
சுமங்கலிக்‌ கோலம்‌ நீங்கி விதவைகளாகவே மங்கள விலாச மகளிர்‌ இருந்தனர்‌. 


இவர்களில்‌ பலர்‌ பல கோயில்கட்குக்‌ கொடைகள்‌ அளித்துள்ளனர்‌. இம்‌ 


மங்கள விலாச மகளிரின்‌ கொடைக்‌ கல்வெட்டுக்கள்‌ சிலவற்றை இப்பகுதியில்‌ 
காணலாம்‌. 


1. 


71-2 


இந்தத்‌ திருமணம்‌ மராட்டிய அரசர்கள்‌ செய்துகொள்ளும்‌ முறையான திருமணத்திலிருந்து 
வேறுபட்டது. முறையான திருமணத்தில்‌ அரசர்‌ மணமகளுக்குத்‌ தாலி அணிவிப்பார்‌, அம்‌ 
மகளிர்‌ அரசியர்‌ என்றும்‌ அழைக்கப்‌ பெறுவர்‌. ஆனால்‌ இத்திருமணத்தில்‌ அரசருக்குப்‌ பதிலாக 
மணமேடையில்‌ அரசரது வாள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. சுமங்கலியாக இருக்கும்‌ பிராமணப்‌ 
பெண்‌ அரசருக்குப்‌ பதிலாக மாங்கல்யத்தை அணிவிப்பார்‌. 


சிவாசியின்‌ மங்கள விலாச மகளிரும்‌ இரண்டாம்‌ சரபோசியின்‌ கல்யாணமகால்‌ மகளிரும்‌ 
இவ்வகை வாள்மணம்‌ செய்துகொள்ளப்பட்டவர்களே. பிற மராட்டிய அரசர்களும்‌ இவ்வகை 
மணம்‌ செய்து கொண்டார்கள்‌. இவர்களைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ பெற்ற மனைவியர்‌ என்று 
போன்ஸ்லே வம்ச சரித்திரம்‌ கூறும்‌. 


இவ்வாறு மணம்‌ செய்து கொண்டவர்களுக்கு அரசியர்‌ என்னும்‌ நிலை இல்லை. இவர்‌ 
கட்குப்பிறந்த ஆண்‌ மக்களுக்கு அரசுரிமை இல்லை என்று கூறப்பெற்றாலும்‌ தஞ்சையை ஆட்சி 
புரிந்த பிரதாபசிங்‌ (1789-1763) அமர்சிங்‌ (1787-1798) இருவரும்‌ வாள்மணம்‌ புரிந்து கொண்ட 
மகளிருக்குப்‌ பிறந்தவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது . 


4. தஞ்சாவூர்‌ தண்ணீர்த்‌ தொட்டிக்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ கீழ வீதியில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக அரண்மனை வளாகத்தின்‌ 
எதிரில்‌ சாலையின்‌ கீழ்ப்புறம்‌ தண்ணீர்த்‌ தொட்டி ஒன்றுள்ளது. அதன்‌ அருகே 
சுவரில்‌ பதிக்கப்பட்ட கல்லொன்றில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


அரண்மனையிலிருந்து வெளியே வரும்‌ குதிரைகளும்‌, வழியில்‌ செல்லும்‌ 
கால்நடைகளும்‌ தம்‌ தாகவிடாயினைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ சாலை 
ஓரத்தில்‌ பெரிய அளவில்‌ இத்தொட்டி அழகிய வேலைப்பாடுகளுடன்‌ கட்டப்‌ 
பெற்றுள்ளது. 


தஞ்சாவூர்‌ மராட்டிய மன்னரில்‌ கடைசி மன்னரான சிவாசியின்‌ (1892-1855) 
இராணிமார்களில்‌ தீபாம்பா பாயி சாகேப்‌, இராம குமரம்பா பாயி சாகேப்‌ ஆகிய 
இருவரும்‌ 5--11--1901 ஆம்‌ ஆண்டு இத்தண்ணீர்த்‌ தொட்டியைக்‌ கட்டிப்‌ பொது 
மக்கள்‌ பயன்படுத்த நன்கொடையாக அளித்தனர்‌. 


இந்த அரசியர்‌ இருவரும்‌ உடன்‌ பிறந்த சகோதரிகள்‌, இருவரும்‌ யஸ்வந்த 
ராவ்‌ ரருநாதராவ்‌ ஜாதவ்‌ என்பவரின்‌ பெண்‌ மக்கள்‌ ஆவர்‌. 


187-1852 அன்று மன்னர்‌ சிவாசி ஒரே நாளில்‌ மணம்‌ செய்து கொண்ட 
17 மனைவிமார்களில்‌ இவர்கள்‌ இருவரும்‌ அடங்குவர்‌. இவர்களைச்‌ “சகோதரி 
இராணிகள்‌” என்றே அரண்மனை வட்டாரத்தில்‌ அழைத்தனர்‌. கல்வியில்‌ தேர்ச்சி 
பெற்றிருந்த இவ்விருவரும்‌ சரசுவதி மகாலிலிருந்து பல நூல்கள்‌ பெற்றுப்‌ படித்தனர்‌ 
என்பதைச்‌ சில ஆவணங்கள்‌ கூறுகின்‌ றன. 


தீபாம்பா பாயி சாகேப்பிற்குப்‌ *பத்தராயி' என்றும்‌, இராம குமரம்பா பாயி 
சாகேப்பிற்கு 'இந்திராயி' என்றும்‌ குடும்பப்‌ பெயர்‌ வழங்கிற்று. 


இக்கல்வெட்டு ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ சிவலிங்க வடிவில்‌ பொறிக்கப்‌ 
பெற்று அழகிய முறையில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 


11 
கல்வெட்டு 


TANJORE PALACE 
A 
GIFT 
BY 
H. H. M. DEEPAMBA BOYEE SAHIB 

AND 

H. H. M. RAMA KUMARAMBA 

BOYEE SAHIB 
RANEES OF THE LATE 

H. H. SIVAJEE MAHARAJAH 

OF 
TANJORE 


5-1/1 1901 
தஞ்சாவூர்‌ 
அறண்மனை 
H. ந, சிவாஜி மஹாராஜா அவாள்‌ 
மகா இராணிகள்‌ 
H. H. M. தீபாம்பா பாயி சாஹேப்‌ 
நூ, H. M. ராம குமரம்பா பாயி சாஹேப்‌ 
அவர்கள்‌ 
தண்ணீர்‌ தொட்டி தர்மம்‌. 
பிலவ இல்‌ அர்ப்பசி மீ 20௨ 


5- 7. தஞ்சாவூர்‌ மணிகர்ணிகேசுவரர்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


இரண்டாம்‌ சரபோசி ஆழ்ந்த சமய நம்பிக்கை கொண்டவர்‌. சைவர்கள்‌ 
முத்திநகர்‌ ஏழில்‌ ஒன்று எனக்‌ கருதும்‌ காசித்‌ தலத்துக்குச்‌ சரபோசி மன்னர்‌ 
29-09-1820 அன்று தன்‌ பயணத்தை 9000 பேர்‌ கொண்ட பெருங்குழுவுடன்‌ 
மேற்கொண்டார்‌. அப்பெரும்‌ பயணம்‌ முடிந்து 24--4-1822 அன்று தஞ்சாவூர்‌ 
வந்தடைந்தார்‌. 


107-1821 அன்று காலை 8 மணியளவில்‌ காசி சென்று சேர்ந்த சரபோசி 
மன்னர்‌ அங்குள்ள திருப்பனந்தாள்‌ காசி மடத்தில்‌ தங்கினார்‌. அடுத்த நாள்‌ 
கங்கையாற்றில்‌ மணிகர்ணிகை கட்டத்தில்‌ ( படித்துறை ) திருமுழுக்காடினார்‌. 
அங்குள்ள மணிகர்ணிகை கட்டத்தில்‌ சில திருப்பணிகளையும்‌ செய்ததோடு நாள்‌ 
தோறும்‌ இம்மணிகர்ணிகா தீர்த்தத்தில்‌ சரபோசி மன்னர்‌ நீராடினார்‌. அதன்‌ 
நினைவாக,சரபோசி மன்னர்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்குள்‌ கீழராசவீதியில்‌ கட்டிய 
கோயிலே இம்மணிகர்ணிகேசுவரர்‌ கோயில்‌ ஆகும்‌. 1827இல்‌ இக்கோயில்‌ கட்டி 
முடிக்கப்பெற்றுக்‌ குடமுழுக்குச்‌ செய்யப்பெற்றது. சரபோசி மன்னர்‌ புதியதாகக்‌ 
கட்டிய காரணத்தால்‌ இக்கோயில்‌ *புதுக்கோயில்‌' என்றும்‌ அழைக்கப்பெறும்‌. 


இக்கோயில்‌ விமானம்‌ பெருமழையினால்‌ சாய்ந்து பின்னர்‌ திருப்பணி செய்யப்‌ 
பெற்றது. அம்மன்‌ பெயர்‌ மங்களநாயகி. மூல இலிங்கமும்‌, விநாயகர்‌ சந்நிதியில்‌ 
உள்ள இரண்டு இலிங்கங்களும்‌, வேறு எங்கும்‌ இல்லாத வகையில்‌ பிரம்மா, 
விட்டுணு, மகேசுவரர்‌ ஆகிய மும்மூர்த்திகள்‌ எழுந்தருளியுள்ள இலிங்க வடிவங்களும்‌ 
காசியிலிருந்து கொணர்‌.ந்தவை என்பர்‌. தஞ்சை மராட்டியர்‌ அரண்மனைப்‌ பாயி 
மார்களில்‌ ஒருவர்‌ * மணிகர்ணிகா பாயி' எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்தார்‌. 


18 
5. நடராசர்‌ மண்டபத்‌ தென்சுவர்க்‌ கல்வெட்டு : 


குரோதன ஆண்டு ஆவணி மாதம்‌ 9 ஆம்‌ நாள்‌ ( 1-9-1865 ) மங்கள 
விலாசம்‌ அகிலாண்டபாயி அம்மாள்‌ அவர்கள்‌ நடராசர்‌ மண்டபத்தைக்‌ கட்டிய 
செய்தி இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பெறுகிறது. 


கல்வெட்டு 


6 

ஸொஸ்தஸ்ரீ நிற்ப 
சாலியவாகன ௪கா 
ற்த்தம்‌ 1787 க்கு 
குறோதனா ஸ்‌ சிம்ம மீ” 
9 ௨ புதன்‌(4)கிழமை ௨ 
த்திற நட்சத்திறம்‌ 

சித்த னாமயோகம்‌ ௧ 


03] 0 AWN 


வல வாகறணம்‌ பக 

ல்‌ 3னாழிகை சிம்மல 
க்கினத்தில்‌ ஸ்ரீமன்‌ ம 
12 ங்கள விலாச ஸம 


கயம்‌ அத 
வு 


14 அம்மா அவற்களா 
15 ல்‌ மிந்த தற்மம்‌ செ 
(6 ய்யப்பட்டிருக்கிறது 


6. மகாமண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்க்‌ கல்வெட்டு - அ : 


19-12-1892 ஆம்‌ ஆண்டு மங்கள விலாசம்‌ பெரிய தர்முபாய்‌ அம்மாள்‌ 
அவர்கள்‌ 250 ரூபாய்‌ மூலப்பொருள்‌ வைத்து அதற்கு வட்டியாகக்‌ கிடைக்கும்‌ 
19 ரூபாயில்‌ மணிகர்ணிகேசுவரர்‌ கோயிலில்‌ ஆடிப்‌ பதினெட்டாம்‌ பெருக்கு விழா, 
அன்னாபிடேகம்‌, நைவேத்தியம்‌, சுவாமி திருவீதி உலா ஆகியன அரண்மனை 
தேவஸ்தான அலுவலர்‌ நாகராஜ ராமாஜி பண்டிதர்‌ அவர்கள்‌ மூலம்‌ செய்த : 
ஏற்பாடுகளை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 


14 
கல்வெட்டு 


ட 

1912-1892 

தஞ்சாவுர்‌ ௮றமனை ஸ்ரீமன்‌ 
மங்கள விலாஸம்‌ பெறிய 
தர்ம்முபாய்‌.௮அம்மாளாகிய 
நாம்‌ கோட்டைக்குள்‌ ஸ்ரீமணிக 
றணிகேசுவற ஸ்வாமிக்கு ௨ 
பயமாக நே தேவஸ்தா நம்‌ 
ஏஜண்டாமீசில்‌ 1892ம்‌ இத 
ன்மீ 23 ௨ ரூபாய்‌ 250 குடுத்‌, 
து சிட்டா தாக்கலாகி யிருக்குற துக 
மன்‌ விருச்சி அம்சத்தில்‌ வரு 
ஷந்தோரும்‌ பதிநெட்ட 

ரம்‌ பெருக்குக்காக ரூப 

ரய்‌ 8 அன்னாபிஷேக 

த்துக்கு ரூபாய்‌ 3 ம்‌ கு 

டுத்து அபிஷேகம்‌ நெ 
வேத்தியம்‌ பூறப்பா 

டு வகைறா சிலவை நட 

த்தி வருவதாக ஏஜண்‌ 

டு ஸ்ரீ நாகறாஜ றாமாஜீ ப 
ண்டிதறவர்களால்‌ 

1892 ம்‌ ஸ்‌ நவம்பர்‌ மீ 

[2 உ யுள்ள 27 நீ£இயா 
தாஸ்து நமக்கு கெடை 
த்திருக்குற விபறத்தை 
ஸகலருக்கும்‌ எச்சறி 
க்கப்பட்டிருக்குறது 


Oo oN OMAN 


வவ ரவ 
ணை மே | 


Oo மே ௩10 சு ௮ மேலு 


ம வு வல்‌ ஜு வம மல்‌ ஆ 
02 வட சொ பெவலோாரு ஆ 


7. மகாமண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்க்‌ கல்வெட்டு - ஆ : 


23-4 -1897 ஆம்‌ ஆண்டு மங்கள விலாசம்‌ கோரி இலட்சுமிபாய்‌ அம்மாள்‌ 
அவர்கள்‌ மணிகர்ணிகேசுவரர்‌ காலைச்‌ சந்திப்‌ பூசைக்காகஅரண்மனைத்‌ தேவத்தான 
ஏஜண்டு டி. துரைசாமி அய்யங்கார்‌ மூலமாக 1000 ரூபாய்‌ மூலப்பொருள்‌ வைத்து 


35 


அதற்கு வட்டியாகக்‌ கிடைக்கும்‌ 60 ரூபாயில்‌ செய்த ஏற்பாடுகளை இக்கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது.1892 இல்‌ சீனியர்‌ ராணி காமாட்சியம்பா பாயி இறந்ததும்‌ உமாம்பா 
பாயி சீனியர்‌ ராணி ஆகியுள்ளார்‌ என்பது இக்கல்வெட்டு மூலம்‌ தெரிகிறது. 


Dow ™~ oOo AWN 


— ௯ 


WN 


கல்வெட்டு 


உ 

1897 ஜ்‌ ஏசிரல்‌ மீ 23 ௨ தஞ்சாவூர்‌ 
அரண்மனை ஹிஸ்‌ ஹைனஸ்‌ சிவா 

ஜி மகாராஜா அவர்கள்‌ மண... மங்கள 
விலாசம்‌ மாதோஸ்ரீ கோரி லெட்சுமு 
_பரமி ௮ம்மாளாகிய நாம்‌ (ழே அரண்‌ 
மனை இலாக்கா தேவஸ்தானத்துக்குள்ப 
ட்ட தஞ்சாவூர்‌ கோட்டைக்குள்‌ கீழ வீ 
தி ஸ்ரீ மணிகரணிகேசுவர சுவாமிக்‌ 

கு கால சந்தி பூஜை நெய்வேத்தியத்தி 
ற்க்கு உபயமாக (டை இலாகா தேவஸ்த 
ஈனம்‌ ஆதீனஸ்தரும்‌ சீனி௰ர்‌ றாணி ௮ 
வர்களுமாகிய ஹர்‌ ஹைநீஸ்‌ மாதோ 
ஸ்ரீ உமாம்பா பாயி சாயேப்‌ அவர்‌ 
களுடைய ஏஜண்டு ற. துரைசாமி ௮ 
ய்யங்காரவர்கள்‌ மூலமாய்‌ ழே தே 
வஸ்தானம்‌ ஆபீசு கஜானாவில்‌ ரூ 1000 
பண்டாக கொடுபட்டு அதின்‌ விருத்தா 
ம்சத்தில்‌ கூடுதலாகிற வருஷம்‌ | க்கு ரூ 60 
தைக்‌ கொண்டு (ரே தர்மம்‌ நிரந்தரமா 

க நடத்தப்பட்டு வருகுறது அப்ப 

டி தர்மம்‌ நடத்தத்‌ தவறினால்‌ தர்ம 
சிந்தனையுள்ளவர்கள்‌ விசாரித்து ந 
டத்துவார்களென்று நம்புகிறேன்‌ 
கோரி லெட்சுமு பாய்‌ அம்மாள்‌ 


8. தஞ்சாவூர்‌ அரண்மனைக்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ அரண்மனையின்‌ உள்ளே இப்போது வேளாண்மைக்‌ கிடங்கு 
உள்ள கீழ்த்தளம்‌ ஒன்றில்‌ கல்‌ தூணின்‌ கீழ்ப்பகுதியில்‌ நான்கு பக்கங்களிலும்‌ 
இக்கல்வெட்டு மராத்தி மொழியில்‌ வெட்டப்பட்டுள்ளது. 


இப்பொழுது தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ இருக்கும்‌ அரண்மனையின்‌ பெரும்‌ 
பகுதியும்‌, கோட்டையும்‌ தஞ்சை நாயக்கர்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்றனவாகும்‌- 


அரண்மனையில்‌ மராட்டியர்‌ தர்பார்‌ மண்டபம்‌ என்னும்‌ பகுதி மராட்டிய 
மன்னர்‌ சாசி (1684 - 1711) காலத்தில்‌ கட்டப்பெற்றது. கீழவீதியை ஒட்டியுள்ள 
ஏழு அடுக்கு மாடியை இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ (1798 - 1832) கட்டினார்‌. 


1800 இல்‌ கசேந்திர மகாலுக்குத்‌ தென்புறம்‌ “கெளரி விலாசம்‌' என்ற 
பகுதியை இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ புதியதாகக்‌ கட்டினார்‌ என்ற செய்தி 
இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. சுகர்சன்‌ ஆண்டு 1221. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


! ஸீ 
கஜேந்திர மகாலுக்குத்‌ தென்டிறம்‌ 
கெளரி விலாசம்‌ 
ரெளத்திரி வருசம்‌ 
2 மாதம்‌ ஆவணித்திங்கள்‌ சுகர்சன்‌ 
இகிதே மயானதன்‌ 
3 ஆலம்‌ மாதம்‌ ரபிலாவல்‌ 
மகாராஜா ஸ்ரீசரபோஜி ராஜா சாகேப்‌ 
4 அவர்கள்‌ புதிய மகால்‌ கட்டுவித்தார்‌ 


9, 10. தஞ்சாவூர்‌ வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


கிழக்கு ராச வீதியில்‌ அரண்மனையின்‌ தென்கீழ்ப்‌ பகுதியை அடுத்து 
இக்கோயில்‌ உள்ளது. தஞ்சை நாயக்கர்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்ற கோயிலாக 
இருக்கலாம்‌. 
9, இரண்டாம்‌ சரபோசி கல்வெட்டு : 


வரதராசப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ மகாமண்டப நுழைவாயில்‌ நிலையின்‌ 
இருபுறமும்‌ இக்கல்வெட்டு மராத்தியில்‌ பொ றிக்கப்பட்டுள்ளது . 


1804 ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ இக்கோயிலில்‌ வரதராசர்‌ 
'சன்னிதியிலும்‌, தனிக்கோயில்‌ பெருந்தேவி சன்னிதியிலும்‌, திருச்சுற்றிலும்‌ செய்த 
பல்வேறு திருப்பணிகளை இக்கல்வெட்டு விரிவாகக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகம்‌ 1726 தற்போது நடப்பு கலியுகம்‌ 4903 ரத்தாட்சி 
வருடம்‌ ஜேஷ்ட சுத்த பிரதமை வெள்ளிக்கிழமையாகிய இந்நாளன்று பகல்‌ 6 
நாழிகைக்கு மேல்‌ 8 நாழிகைக்குள்‌ இந்த நன்னாளில்‌ ராசஸ்ரீ சரபோசி ராசா அவர்‌ 
.கள்‌ வரதராஜசுவாமி கோயிலுக்கு மண்டப வேலைகள்‌ செய்வித்தார்‌. அதற்கு 
விபரம்‌. 


மூலவரின்‌ கோயிலுக்கு அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ முதலியவைகளைக்‌ 
கட்டுவித்தார்‌. நர்த்தன மண்டபத்தை: புதியதாகக்‌ கட்டி இதிலிருந்து முற்றமும்‌ 
கட்டுவித்தார்‌. ஆஞ்சநேயர்‌ மண்டபம்‌, கருட மண்டபம்‌ இவைகளையும்‌ புதியதாகக்‌ 
கட்டுவித்தார்‌. தாயார்‌ கோயிலில்‌ மகாமண்‌ டபத்தைப்‌ புதியதாகக்‌ கட்டுவித்தார்‌. 
முற்றங்கள்‌ 9 கட்டினார்‌. அர்த்தமண்‌ டபம்‌, கருவறை ஆகியவைகளைப்‌ புதுப்பித்துத்‌ 


71-3 


18 


திருப்பண்‌ செய்து தளவரிசை போடப்பட்டது, இம்மாதிரி 4 மிராகாரங்களிலும்‌ 
தரையில்‌ செங்கற்களால்‌ தளவரிசை போடப்பட்டது. முற்றத்தில்‌ மடப்பள்ளியும்‌ 


புதியதாகக்‌ கட்டப்பட்டது. 


வசந்த மண்டபம்‌ கட்டுவித்தார்‌ ; மண்டபத்திலே யாகசாலை. செங்கற்களால்‌ 
கட்டப்பட்டது. பிராகாரங்களில்‌ புதுச்செங்கற்கள்‌ போட்டுக்‌ காரையால்‌ தளவரிசை 


போடப்பட்டது. 


நந்தவனத்தின்‌ சுவர்கள்‌ பு.துப்பிக்கப்பட்டன, எதிரில்‌ உள்ள கோபுரம்‌ புதுப்‌ 
பித்துக்‌ கட்டப்பட்டது. கோமுகம்‌ புதியதாகப்‌ புதுப்பிக்கப்பட்டுத்‌ தேர்முட்டியும்‌ 
கட்டுவிக்கப்ப்ட்டது. 


இம்மாதிரியாகம்‌ பல திருப்பணி வேலைகள்‌ நடத்தப்பட்டன. 


10. காமாட்சியம்பா பாயி கல்வெட்டு : 


இக்கல்வெட்டு தஞ்சை கிழக்குவீதி வரதராசப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ உள்ள 
தனிக்கோயில்‌ பெருந்தேவி கோயிலில்‌ மகாமண்டப நுழைவாயிலின்‌ மேல்புறம்‌ 
கூட்டுமண்டபத்தில்‌ உள்ளது. i 


1890 ஆம்‌ ஆண்டு சிவாசி மன்னரின்‌ மனைவியார்‌ காமாட்சியம்பா பாயி 
சாகிப்‌ அவர்கள்‌ அரண்மனை இலாக்கா தேவத்தானங்களின்‌ பொறுப்பாளராக 
இருந்தபோது தனிக்கோயில்‌ தாயார்‌ பெருந்தேவி கோயிலின்‌ முன்‌ மண்டபமான 
கூட்டு மண்டபத்தைக்‌ கட்டியும்‌, பழுதடைந்திருந்த சுவாமி கோயில்‌ விமானத்தைப்‌ ' 
புதுப்பித்தும்‌, தளவரிசைகள்‌ அமைத்தும்‌ திருப்பணி செய்தார்‌. மேலும்‌ அரண்மனை 
யின்‌ தெற்கு எல்லையில்‌ கிழக்கு வீதியிலிருந்து மேற்கு நோக்கிச்‌ செல்லும்‌ *தாஸ்தா 
மகால்‌ சந்து” என்ற குறுகிய தெருவில்‌ உள்ள சதுர்புச வரதராசப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ மிகவும்‌ பழுதடைந்திருந்ததால்‌ அந்தக்‌ கோயிலின்‌ மூலவரான சதுர்புச 
வரதராசரை இக்கோயில்‌ சுவாமி சன்னிதியில்‌ எழுந்தருளச்‌ செய்தார்‌. இங்கிருந்த 
சதுர்புச வரதராசர்‌ சிலை இப்போது தெற்குவீதி கலியுக வெங்கடேசப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ வைக்கப்பட்டுள்ளது. 


Do NOM AWN 


19 


கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ அரமனை ஹிஸ்‌ லேட்‌ ஹைனஸ்‌ ஸ்ரீ சிவாஜி மகா 
றாஜா சாயபவர்கள்‌ ஜேஷ்ட பத்தியும்‌ றே இலாகா தேவஸ்‌ 
தானங்களின்‌ ஆதீனஸ்தரும்‌ விசாரணை கற்த்தறவர்களுமா 

ன ஹர்‌ ஹைனஸ்‌ மாது காமாக்ஷியம்பா பாயி ஸாயபவர்‌ 
களுடய ஆஜ்ஞையின்‌ பேறில்‌ ஏஜண்டு நாகறாஜ றாமாஜி பண்டி 
தறவர்களால்‌ ஸ்ரீ வறதராஜ பெருமாள்‌ கோளில்‌ அம்மன்‌ ஸ 
ன்னிதானத்தில்‌ நூதனமாக கோபுறம்‌ கூட்டுமண்டபம்‌ ஜீர்ண 
மடைந்திருந்த ஸ்வாமி அம்மன்‌ விமானம்‌ தளவறிசை முத 

லிய வேலைகளையும்‌ ஜீர்ணோத்தாரணம்‌ செய்தும்‌ அனுப்‌ 
யோகமான ஸ்தலத்திலிருந்து ஸ்ரீ சதுர்புஜ வரதறாஜ பெரு 
மாளை ஜெ ஸ்வாமி சன்னதி மண்டபத்தில்‌ ஸ்தாபித்து 

ம்‌ கலி 499! சகம்‌ 1812 விக்ருதி ்‌்‌ கார்த்திகை மாஸம்‌ 23 தேதி 
க்கி 1890 ஹி டிசம்பர்‌ மாஸம்‌ 7 தேதி மகற லக்கினத்தில்‌ ஸ 
ம்ழுறோக்ழணமும்‌ செய்யப்பட்டிருக்கிறது 


| !.தஞ்சாவூர்‌ அண்ணா சத்திரக்‌ கல்வெட்டு 


தஞ்சை நகரில்‌ மானோசியப்பா தெருவில்‌ உள்ள அண்ணா சத்திரத்திற்கு 
வெளியே வீதியில்‌ கட்டப்பட்டுள்ள தண்ணீர்த்‌ தொட்டியின்‌ மேல்‌ இக்கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டுள்ளது . 

இரண்டாம்‌ சரபோசியின்‌ ஆசைநாயகி முத்தம்மாள்‌ நாயக்கர்‌ பரம்பரையில்‌ 
தோன்றிய பெண்‌. அக்குடும்பத்தினர்‌ தஞ்சை நாயக்கர்‌ காலத்திலிருந்து உயர்‌ 
அலுவலர்களாகத்‌ தஞ்சை அரசில்‌ திகழ்ந்தனர்‌. 

முத்தம்மாளின்‌ இரண்டு சகோதரர்கள்‌ இரண்டாம்‌ சரபோசியிடமும்‌, சிவாசி 
யிடமும்‌ உயர்‌ பணி ஆற்றினர்‌ . அவர்கள்‌ பெரிய அண்ணா, சின்ன அண்ணா என்று 
அழைக்கப்பட்டனர்‌. பெரிய அண்ணா கட்டிய பஜனை சாலையில்‌ அவர்‌ செய்த 
கொடைகளை இக்கல்வெட்டு ' கூறுகிறது. 


தஞ்சை மராட்டிய மன்னர்களின்‌ அந்தரங்க நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமாகி 
அரசில்‌ நம்பிக்கையான பணிகளை ஏற்று அரச குடும்பத்திற்கு மிகவும்‌ வேண்டியவர்‌ 
களாகத்‌ திகழ்ந்தனர்‌ அண்ணா சகோதரர்கள்‌. இவர்கள்‌ வழியினர்‌ இன்னும்‌ 
தஞ்சையில்‌ “அண்ணா எஸ்டேட்‌” என்ற பெயரில்‌ பெருநிலக்கிழாராகப்‌ பரம்பரைப்‌ 
பெருமையுடன்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. சூரக்கோட்டைமில்‌ உள்ள அண்ணா 
சத்திரம்‌ இவர்கள்‌ கட்டியது ஆகும்‌. 


கல்வெட்டு 
ஸ்ரீ 
வேங்கடேசாய நம 
புவ 0 ஆணிமீ [4 உக்கு [875 ஜ்‌ தன்‌ மீ 26 ௨ 
தஞ்சை நகரங்‌ கோட்டைக்குள்‌ மானோ ஜியப்பா வீதியிலிருக்கும்‌ 
வேங்கடதாசனாகிய என்னாலியற்றப்பட்டிருக்குற இப்பஜனை சாலை 
மில்‌ நித்தியோத்ஸவமாகிய காலையில்‌ சுவாமி பூஜையும்‌, சாயரெகைஷை 


OM RN 


2! 


21. 


பஜனையும்‌, இவ்விரண்டு வேளையிலும்‌, பிறாமண அதிதிகளுக்கு நைவே 

த்திய விநியோகமும்‌ பக்ஷோத்ஸவமாகிய ஏகாதசிகளும்‌ ஸம்வத்ஸோ 

த்ஸவமாகிய சிறாவண மீத்தில்‌ கோகுலாஷ்டமி உத்ஸவமும்‌, மார்கழி 
மத்தில்‌ 

தனுர்‌ மீ பூஜையும்‌ இறாதா கலியாணோத்ஸவமும்‌ வைகாசி மீ£த்தில்‌ 
ஸ்ரீபிரசண்ன 

வேங்கடேசப்‌ பெருமாள்‌ அக்ஷய திருதியை உதய கருட வாகனோத்ஸவமும்‌ 
மேற்கண்ட உத்ஸ 

வங்களில்‌ சிறாமண அதிதிகளுக்கு விசேஷமான நைவேத்திய சந்தர்ப்‌ 
பணமும்‌ நீடித்து ந 

டத்தும்படி பூஸ்திதிகளை ஏற்படுத்தி வைத்து இதற்க்காக 1875 ஓல்‌ சூன்‌ மீ 
21 தீ£ஏற்பட்ட ஓ 

மிலின்படி இத்தர்மத்தை யாதொரு குறைவின்றி பரிபாலிக்கும்‌ பொருட்டே 
சில டிரஸ்டிகளையு 

ம்‌, ஒரு காரியதரிசியையும்‌ பாகவதர்களையும்‌ பின்னும்‌ வேண்டிய 
ஆள்மாகாண 

ங்களையும்‌, நியமித்திருப்பதாலவர்களும்‌ இதில்‌ சேறாத மைத்துமுள்ள 
தர்மவான்‌ களு 

ம்‌ ஜே ஏற்பாட்டையும்‌ இதுவரையில்‌ நடந்த வழக்கத்தை யனுசரித்து 
நீரந்தரமாய்‌ நடத்தி 

வற பாத்தியப்பட்டிருக்கிறார்களென்பதை இதனால்‌ யாவருமறியூம்பொருட்டு 
தெரிவிக்கலானேன்‌ 

ஹிஸ்‌ றைநிஸ்‌ சிவாஜி மகாறாஜா சாயெபவர்கள்‌ ,மந்திரியாகிய 

_பெரியண்ணாவென்னும்‌ வேங்கடதாஸன்‌ 

இந்த எழுத்து மச்சுப்‌ பள்ளிக்கூடத்‌ தெருவிலிருக்கும்‌ கல்‌ தச்சு. வி, மருதை 
யாசாரி [யால்‌] கொத்தப்பட்டது 


! 2. தஞ்சாவூர்‌ பசார்‌ இராமசாமி கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சாவூர்க்‌ கோட்டையினுள்‌ அமைந்துள்ள தொன்மையான கடைத்‌ 
தெருவிற்கு * அய்யன்‌ கடைத்தெரு” என்றும்‌ *மானோசியப்பா தெரு” என்றும்‌ பெயர்‌. 
முக்கியமான வணிகத்‌ தெரு ஆதலின்‌ இது பசார்‌ எனப்பட்டது. 


அரண்மனையின்‌ மேல்புறம்‌ மதிளை ஒட்டி வெளிப்புறம்‌ மேற்கண்ட 
தெருவில்‌ அமைந்துள்ள கோயிலுக்குப்‌ பசார்‌ இராமசாமி கோயில்‌ என்று பெயர்‌. 
அரண்‌ மனையிலிருந்து இக்கோயிலுக்குச்‌ சென்றுவர முன்பு வழி இருந்தது. 

இக்கோயிலின்‌ முன்பக்கம்‌ திருவிழாக்‌ காலங்களில்‌ பந்தல்‌ அமைப்பதற் 
கரகச்‌ சுமார்‌ 4 மீட்டர்‌ உயரமுள்ள இரு கல்தூண்கள்‌ நிறுத்தப்பட்டுள்ளன. 
அவற்றில்‌ ஒரு தூணில்‌ அநுமார்‌ சிற்பமும்‌, மற்றொரு தூணில்‌ கருடன்‌ சிற்பமும்‌ 
சிறிய அளவில்‌ செதுக்கப்பட்டுள்ளன , 

இத்தூணை 1894 ஆம்‌ ஆண்டு ஏப்பிரல்‌ 12 ஆம்‌ நாள்‌ இக்கோயிலுக்குக்‌ 
கொடையாகக்‌ கொடுத்தவர்‌ சிவாசியின்‌ அந்தப்புர மகளிருள்‌ ஒருவரும்‌, மங்கள 
விலாச மகளிருள்‌ ஒருவருமான தர்ம்மாபாயி அம்மாள்‌ அவர்கள்‌ ஆவர்‌. இவருக்குத்‌ 
தர்ம்ம வல்லிபாயி என்றும்‌ பெயர்‌ உண்டு. இவருக்கு முராரி ராவ்‌ என்ற மகன்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌. 

வடபுறம்‌ உள்ள தூணில்‌ தர்ம்மா பாயின்‌ கொடையை விளக்கும்‌ கீழ்‌ வரும்‌ 
கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது . 


கல்வெட்டு 
| ௨ 5 அம்மாள்‌ உப 
2 ஆனந்த ஜ்‌ 6 யம்‌ மிந்த மிர 
3 சித்திரை மீ | 7 ண்ட கம்பமும்‌ 


4 தர்ம்மா பாயி 


(3. தஞ்சாவூர்‌ இராசகோபாலசுவாமி கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ மராட்டிய மன்னர்களின்‌ ஓலை, காகித முத்திரைகளில்‌ 'ஸ்ரீவீர 
கரவாசினி” அல்லது *ஸ்ரீராம பிரதாப வீர கரவாசினி” 'ஸ்ரீராமபிரதாப' என்ற 
தொடர்கள்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌. 

மராட்டிய மாநிலத்தில்‌ கோலாப்பூர்‌ அருகே உள்ள ஊர்‌ *கரவீர” என்பது. 
அவ்வூர்‌ சக்திபீடம்‌ அமைந்துள்ள ஊர்‌. அம்பாபாய்‌ அல்லது கரவீர மகாலட்சுமி 
என்று அவ்வூர்‌ சக்தி தெய்வம்‌ அழைக்கப்படுவார்‌. *கரவீர” என்ற தொடரே 
“வீரகர' என்று மாற்றி எழுதப்பட்டுவிட்டது என்பர்‌. 

சாதாரா மாவட்டத்தில்‌ மகாபலேசுவரம்‌ அருகே உள்ளே கோட்டை சூழ்ந்த 
ஓர்‌ ஊருக்குப்‌ பெயர்‌ 'பிரதாபகடா” என்பதாகும்‌. அங்குள்ள “பவானி? கேரயில்‌ 
மராட்டியர்களுக்கு மிகவும்‌ விசேடமான வழிபடு தெய்வம்‌ உறையும்‌ கோயிலாகும்‌. 
இவ்வூரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ “பிரதாப” என்பதாகும்‌ என்று பேராசிரியர்‌ முனைவர்‌ 
துல்புலே அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 

மேற்கண்ட இரண்டு இடங்களும்‌ மராட்டியர்களுக்கு இன்றியமையாத 
ஊர்களாதலின்‌ இப்பெயர்களையும்‌, அங்குள்ள வழிபடு தெய்வத்தின்‌ பெயரையும்‌ 
தஞ்சை மராட்டியர்‌ தம்‌ முத்திரையில்‌ பொறித்துக்‌ கொண்டனர்‌. 


சிவாசியின்‌ குலகுரு 'இராமதாசர்‌' தஞ்சைக்கும்‌ வருகை புரிந்துள்ளார்‌. 
தஞ்சை மராட்டிய அரசை ஆசீர்வதித்து நிலைக்கச்‌ செய்தவர்‌ இராமதாசர்‌ என்ற 
கருத்தும்‌ உண்டு. இவற்றையெல்லாம்‌ உட்கொண்டே தங்கள்‌ முத்திரைகளில்‌ 
*ஸ்ரீராமபிரதாப” என்று தஞ்சை மராட்டிய அரசர்கள்‌ பொறித்துக்‌ கொண்டனர்‌ 
என்றும்‌ ஊகிக்கலாம்‌. 

தஞ்சை மராட்டிய அரசர்களும்‌ அரசிகளும்‌ தங்கள்‌ கடிதங்களில்‌ தங்கள்‌ 
கையெழுத்துக்களை இடாமல்‌ அதற்குப்‌ பதிலாக -ஸ்ரீராமபிரதாப” என்றே 
எழுதினர்‌. .இதனைப்‌ பல ஆவணங்களில்‌ நாம்‌ காணுகின்றோம்‌. 


24 


“தஞ்சையில்‌ டேனிசு மோடி ஆவணங்கள்‌” ' என்னும்‌ நூலாசிரியர்‌ “ஸ்ரீராம 
பிரதாப' என்பதற்கு Name of the family deity as equivalent of king's signature’ 


என்று விளக்கம்‌ தருகின்றார்‌. 


இந்த *ஸ்ரீராமபிரதாப' என்று முத்திரைகளிலும்‌, அரசர்‌ கையெழுத்தாகவும்‌ 
காணப்படும்‌ தொடர்‌ தஞ்சை நகரம்‌ இராசகோபாலசுவாமி கோயிலின்‌ கொடிக்‌ 
கம்பம்‌ அருகில்‌ மிகவும்‌ அரிதாகத்‌ தரையில்‌ ஒரு கல்லில்‌ பொறிக்கப்பட்டு அதனைத்‌ 
தொடர்ந்து சா. 1769' என்றும்‌ வெட்டப்பட்டுள்ளது. இது சாலிவாகன 
ஆண்டைக்‌ குறிக்கலாம்‌. எனவே கி.பி. 1847 இல்‌ தஞ்சையை ஆட்சிபுரிந்த கடைசி 
மராட்டிய மன்னர்‌ சிவாசி, இக்கல்வெட்டின்‌ அருகே உள்ள கொடிக்கம்பத்தை 
திறுவியிருக்கலாம்‌; அல்லது கல்வெட்டு உள்ள தளத்தில்‌ கல்‌ பாவியிருக்கலாம்‌ என்று 
இதன்‌ மூலம்‌ ஊகிக்கலாம்‌. 


கல்வெட்டு 


! ஸ்ரீ ராம பிரதா 
2 ப,சா. [769 


14. தஞ்சாவூர்‌ எல்லையம்மன்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ நகரில்‌ எல்லையம்மன்‌ கோயில்‌ தெருவில்‌ இக்கோயில்‌ அமைந்‌ 
துள்ளது. இக்கோயில்‌ நுழைவாயிலின்‌ இடப்பக்க நிலையில்‌ இக்கல்வெட்டு 
உள்ளது. 


இம்மராத்தி மொழிக்‌ கல்வெட்டில்‌ எல்லம்மன்‌ என வழங்கப்பெறும்‌ இத்‌ 
தெய்வம்‌ மராட்டியர்களின்‌ குல தெய்வம்‌ ஆகும்‌. எல்லையம்மன்‌ கோயில்‌ என்று 
மக்களால்‌ இக்கோயில்‌ அழைக்கப்பட்டாலும்‌ ஊர்‌ எல்லைக்கும்‌ இக்கோயிலுக்கும்‌ 
தொடர்பில்லை. 


எல்லம்மனை இரேணுகாதேவி என்றும்‌ அழைப்பர்‌. இரேணு என்ற வரும 
ராசன்‌ மகளும்‌ சமதக்னி முனிவரின்‌ மனைவியும்‌ பரசுராமர்‌ தாயும்‌ இரேணுகாதேவி 
ஆவார்‌. பரசுராமரால்‌ கொல்லப்பட்டுப்‌ பின்‌ உயிர்‌ பெற்றுக்‌ கிராம தேவதையாக 
இருக்கப்‌ பணிக்கப்பட்டவள்‌ என்று கருதப்படும்‌ இரேணுகாதேவி கோயில்களில்‌ 
தலைமட்டுமே கருவறையில்‌ தெய்வமாக இருப்பது வழக்கம்‌. இங்கும்‌ அவ்வாறே 
உள்ளது. . 


இக்கோயிலில்‌ பலிபீடத்தின்‌ முன்‌ அமைக்கப்பட்டுள்ள சிறு பலகைக்‌ கல்லில்‌ 
குந்தளாதேவியம்மன்‌ ஒரு புறமும்‌, போத்துராஜா ஒரு புறமும்‌ அழகிய முறையில்‌ 
புடைப்புச்‌ சிற்பமாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளனர்‌. முன்பு மராட்டியருடைய திருமணச்‌ 
சடங்குகள்‌ இக்கோயிலுக்கு வத்து இவர்களை வணங்கிய பின்னரே தொடங்கப்‌ 
பெற்றன. 

இக்கோயிலின்‌ கிழக்குச்‌ சுவர்‌, தென்கிழக்கு மூலையில்‌ உள்ள மடைப்பள்ளிச்‌ 
சுவர்‌, தெற்குத்‌ திருச்சுற்றில்‌ உள்ள அரசமரத்து மேடை, கிழக்குத்‌ திருச்சுற்றில்‌ 
வடகீழ்ப்பக்கம்‌ உள்ள கிணறு ஆகிய இடங்களில்‌ நூற்றுக்கணக்கான அழகான சிறு 
சிறு நாகர்‌ சிற்பங்கள்‌ வேலைப்பரடுகளூடன்‌ காணப்படுவன குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


71-4 


26 


இக்கோயிலில்‌ தெற்குத்‌ திருச்சுற்றில்‌ வடக்கு நோக்கி மாதங்கிதேவி கோயில்‌ 
இருக்கிறது. வீணை வாசிக்கும்‌ நிலையில்‌ கைகளை வைத்துக்கொண்டு சற்றுத்‌ 
தலையை உயர்த்திக்‌ கம்பீரமாக அமர்ந்துள்ள நிலை கண்ணைக்‌ கவருவதாகும்‌. 
கலைமகள்‌ விழாவன்று இக்கோயிலில்‌ சிறப்புப்‌ பூசை நடைபெறும்‌. இசை, கூத்துக்‌ 
குரிய பெண்ணாகக்‌ கலம்பக நூல்களில்‌ மதங்கியார்‌ என்ற பெண்பாலார்‌ குறிக்கப்‌ 
படுவது வழக்கம்‌. மதங்க குலத்துப்‌ பெண்‌ மாதங்கி ஆவாள்‌. இரேணுகாதேவிக்கும்‌ 
மாதங்கி என்று பெயர்‌ உண்டு. 


திருச்சுற்றில்‌ தென்மேற்குப்‌ பக்கம்‌ நாக கன்னிகைக்குத்‌ தனிக்கோயில்‌ 
உள்ளது. இடையில்‌ இரு கைகளிலும்‌ நாகங்கள்‌ தாங்கிய நிலையில்‌ ஒரு நாக 
கன்னிகையும்‌, இருபுறமும்‌ வணங்கிய நிலையில்‌ இரு நாக கன்னிகைகளும்‌ 


உள்ளனர்‌. 


வடக்குத்‌ திருச்சுற்றில்‌ உள்ள சண்டீசுவரன்‌ கோயில்‌ வாயிலின்‌ இருபுறமும்‌ 
ஜேஷ்டாதேவியின்‌ மிகத்‌ தொன்மையான சிற்பமும்‌, பூரணை புட்கலையுடன்‌ 
அய்யனார்‌ உருவச்‌ சிலைகளும்‌ உள்ளன. 


மகாமண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ சரபமூர்த்தி, மாதொருபாகன்‌, தத்தாத்‌ 
ரேயர்‌, அகோர வீரபத்திரர்‌, சீதேவி பூதேவியுடன்‌ மன்னார்குடி ராசகோபால 
சுவாமி ஆகியோரும்‌, வடக்குச்‌ சுவரில்‌ காளி, ஊர்த்துவத்தாண்டவம்‌, கலியாண 
சுந்தரர்‌, கண்ணனும்‌ யசோதையும்‌ ஆகிய உருவங்களும்‌ வண்ண ஓவியங்களாகத்‌ 
தீட்டப்பட்டுள்ளன. இடைப்பகுதியில்‌ கண்ணனின்‌ பல்வேறு திருவிளையாடல்கள்‌ 


ஓவியமாகத்‌ தீட்டப்பெற்றுள்ளன . 


இக்கோயிலில்‌ 1803ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ பல திருப்‌ 
பணிகளைச்‌ செய்தார்‌. கருவறை, பிற மண்டபங்கள்‌, முன்‌ கோபுரம்‌, மடைப்‌ 
பள்ளி, தளவரிசை, சுற்றுச்சுவர்‌, வாயில்‌ படிக்கட்டு ஆகிய அனைத்தையும்‌ புதிய 
தாகச்‌ சரபோசி அமைத்த விபரத்தை இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஞீ 
ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1725 சென்ற கலியுகாதி 4904 இதற்குமேல்‌ 


நடைபெறுகின்ற ருத்ரோத்காரி வருடம்‌ மாசி மாதம்‌ வளர்பிறை திரிதியை சனிக்‌ 
கிழமை பகல்‌ நாழிகை [க்கு மேல்‌ [8 நாழிகைக்குள்‌ இந்த சுபதினத்தில்‌ 
ராஜேஸ்ரீ சரபோசி மகாராசா அவர்களால்‌ கட்டப்பட்ட ஸ்ரீ எல்லம்மா தேவி 
கோயிலில்‌ திருப்பணி வேலைகள்‌ நடந்ததற்கு விபரம்‌ : 


27 


கர்ப்பக்‌ கிருகம்‌ | அர்த்தமண்டபம்‌ | மகாமண்டபம்‌ | 
நர்த்தன மண்டபம்‌ | முன்‌ கோழுரம்‌ | மடைப்பள்ளி | 
மாதங்கி தேனி கோயில்‌ | நாககன்னிகை கோயில்‌ | 
சண்டி கோயில்‌ | நான்கு பிராகாரச்‌ சுவர்‌ | 

நான்கு பிராகாரங்களில்‌ செங்கல்‌ தளவரிசை | 

கோர நுழைவாயில்‌ படிக்கட்டு | 

இதன்படி புதிய திருப்பணி வேலைகள்‌ நடந்தன. 


15. தஞ்சாவூர்‌ விசுவஙகாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்குள்‌ நான்கு விசுவநாதர்‌ கோயில்கள்‌ உள்ளன. 
தெற்குவீதி விசுவநாதர்‌ கோயில்‌, தெற்குவீதி பாஞ்சாள விசுவநாதர்‌ கோயில்‌, 
மேற்குவீதி விசுவநாதர்‌ கோயில்‌, மேற்குவீதி அய்யன்குளம்‌ விசுவநாதர்‌ கோயில்‌ 
என்பன அவை. இக்கோயில்கள்‌ காசி விசுவநாதர்‌ கோயில்‌ என்றும்‌ அழைக்கப்படு 
கின்றன. இவையன்றி வெண்ணாற்றங்கரையில்‌ விசுவநாதர்‌ கோயில்‌ ஒன்றும்‌, பல 
சிவாலயங்களில்‌ தனி விசுவநாதர்‌ சன்னிதிகளும்‌ உள்ளன. இக்கல்வெட்டு தெற்கு 
வீதி விசுவநாதர்‌ கோயில்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ தனிக்கல்லில்‌ வெட்டப்பட்டு பதிக்கப்‌ 
பட்டுள்ளது. 

தெற்குவீதி விசுவநாதர்‌ கோயில்‌ எல்லையம்மன்‌ கோயில்‌ வீதியும்‌ தெற்கு 
வீதியும்‌ சந்திக்குமிடத்தில்‌ உள்ளது. 

இக்கோயில்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிங்‌ (1739-1763) காலத்தில்‌ 
கட்டப்பட்டது. பிரதாபசிங்‌ திருவாரூர்க்‌ கமலாலயக்‌ குளக்கரையிலும்‌ விசுவநாதர்‌ 
கோயில்‌ ஒன்றை 1747இல்‌ கட்டுவித்தார்‌. 


இக்கோயிலுக்குத்‌ திருப்பணிகள்‌ சில செய்து 1833இல்‌ குடமுழுக்கு விழா 
நடைபெற்றுள்ளது. 1895இல்‌ இவ்விசுவநாதர்‌ கோயிலுக்கு “விசய விசுவநாத 
சுவாமி கோயில்‌” என்று பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பட்டது. பின்‌ இப்பெயர்‌ வழக்‌ 
கிழந்து விசுவநாதர்‌ கோயில்‌ என்று மட்டும்‌ அழைக்கப்படுகின்றது. 


ஒருமுறை இக்கோயிலுக்குப்‌ போதுமான வருவாய்‌ இல்லாதபோது மாரி 
யம்மன்‌ கோயில்‌ ( புன்னைநல்லூர்‌ ) அருகே இருக்கும்‌ யமுனாம்பாள்‌ பேட்டை 
கோதண்டராமர்‌ கோயில்‌ வருமானம்‌ இக்கோயிலுக்கு அளிக்கப்பட்டது. 

அம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபத்தைக்‌ கட்டிக்‌ கிருட்டிண பட்சம்‌ பிரதோச 
விழாவைச்‌ செய்யத்‌ தெற்குவீதியில்‌ இக்கோயிலுக்கு எதிரில்‌ கடை வைத்துள்ள 
மு. அருணாசலம்‌ செட்டியார்‌ ஏற்பாடு செய்ததாக அம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபக்‌ 
கல்வெட்டு கூறுகிறது. 


29 


தீர்த்தக்‌ சீணற்றின்‌ சுவரில்‌ உள்ள கல்வெட்டு நாள்தோறும்‌ சாயங்‌ காலப்‌ 
பூசைக்கு விட்ட கொடைபற்றிக்‌ கூறுகிறது, 


கந்தசஷ்டி விழாவில்‌ கடைசிநாள்‌ விழா நடத்துவதற்காகத்‌ தஞ்சாவூர்‌ நகரம்‌ 
மானோசியப்பா வீதியில்‌ உள்ள மருதாயி அம்மாள்‌, அவர்‌ மகள்‌ பொன்னாயி இரு 
வரும்‌ கள்ளப்‌ பெரம்பூரில்‌ நிலம்‌ வாங்கி 1917இல்‌ அளித்ததாக விசுவநாதர்‌ 
கோயில்‌ முன்‌ மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்க்‌ கல்வெட்டு கூறுகிறது. 


மங்கள விலாசத்தைச்‌ சேர்ந்த பெரிய தர்முபாய்‌ அம்மாள்‌ அவர்கள்‌ இவ்‌ 
விசுவநாதர்‌ கோயிலில்‌ சிவன்ராத்திரி விழா ஆண்டுதோறும்‌ கொண்டாடப்பட்டு 
வருவதற்காக 800 ரூபாய்‌ மூலப்‌ பொருள்‌ 1895இல்‌ வைத்ததை இக்கல்வெட்டு 
கூறுகிறது. 


சிவன்ராத்திரியில்‌ 4 காலப்‌ பூசைகள்‌ செய்து காளை வாகனத்தில்‌ சிவ 
பெருமான்‌ திருவீதி உலா வரவேண்டும்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளது 


கல்வெட்டு 
உ 
1895 ஞ்‌ ஜனவரி மீ 3| ௨ 
தஞ்சாவூர்‌ ௮றண்மனை ஸ்ரீம 
ன்‌ மங்கள விலாசம்‌ மா. பெரி 
ய தர்முபாயி ௮ம்மாளாகிய 
நாம்‌ (ழே. யூர்‌ கோட்டைக்குள்‌ 
தெற்கு வீதியிலுள்ள ஸ்ரீ விஸ்‌ 
வ நாத ஸ்வாமி கோவிலில்‌ ம 


NON 


ஷ்‌ 


ஹா சிவன்‌ ராத்திரியின்‌ வு 
(0 த்‌ சவம்‌ வருஷந்தோமும்‌ 

11 சாஸ்வதமாய்‌ நடந்து வ 
12 கும்படி றே தேவஸ்தானத்‌ 
13 தாரிடத்தில்‌ நம்மால்‌ வப 

14 யமாகக்‌ கொடுக்கப்பட 

15 ட சூ 300 இந்த ரூபாயின்‌ ௮ 
16 பிவிர்த்தியைக்‌ கொண் 

17 ௫ நே வுத்சவத்தின்‌ 4 கு 

18 ஜாம. அபிஷேகம்‌ பூசை 

19 நைவேத்தியங்களும்‌ நா 
20 ஸன்காம்‌ ஜாமத்தில்‌ ஸ்வா 


2! 
22 
23 
24 
25 
26 
27 
28 


29. 


30 


மி அம்மன்‌ சஹிதம்‌ வி 
குஜடெபாரூடராய்‌ வீதிப்பி 
ரதக்ஷணம்‌ செய்விப்ப 
தற்கு யேர்ப்படுத்தப்பட்டி 
ரூப்பதையும்‌ இதற்காக 
(ஷே தேவஸ்தானத்தாரிட 
மிருந்து நமக்கு இயாதாஸ்‌ 
து கிடைத்திருப்பதையு 


'ம்‌ தெரிவிக்கலாயினோம்‌ 


16. தஞ்சாவூர்‌ காளிதேவி கோயில்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ நகரம்‌ தெற்கு வீதியில்‌ உள்ள காளி கோயிலின்‌ கருவறை, அர்த்த 
மண்டபச்‌ சுவர்ப்படையின்‌ கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய பக்கங்களில்‌ இக்‌ 
கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


இக்காளி கோயில்‌ மராட்டியர்‌ ஆட்சிக்‌ காலத்தின்‌ இறுதிவரை தஞ்சை 
மராட்டிய அரசரின்‌ அரண்மனை தேவத்தானத்துக்குச்‌ சேராமல்‌ விசுவகர்ம சமூகம்‌ 
எனப்படும்‌ அஞ்சுசாதியார்‌ பொறுப்பில்‌ அவர்களின்‌ குலதெய்வமாக விளங்கியது. 
காமாட்சியம்பாபாயி காலத்தில்தான்‌ இக்கோயில்‌ அரண்மனைத்‌ தேவத்தானக்‌ 
கட்டுப்பாட்டில்‌ வந்தது. 


காளிகா புராணம்‌ விசுவகர்ம சமூகத்திற்குச்‌ சக்தி வழிபாடு தொன்று 
தொட்டு வந்துள்ளது எனக்கூறும்‌, அமர்சிங்கின்‌ திருவிடைமருதூர்ச்‌ செப்பேடு 
*ஸ்ரீமது காளிகாதேவி கமண்டலீசுவரி அருள்‌ பெத்த பஞ்ச கம்மாளத்தார்‌” என்று 
கூறும்‌. ட்‌ 


எந்தக்‌ கோயில்‌ கட்டுவதாக இருந்தாலும்‌ சிற்பாச்சாரியார்களுடைய குல 
தெய்வமான காமாட்சி என்னும்‌ காளிகாதேவிக்கு ஆலயம்‌ எழுப்பிச்‌ சக்தி பூசை 
செய்து அவள்‌ அருள்‌ பெற்ற பின்னரே அத்திரபூசை செய்து கோயில்‌ கட்ட 
வேண்டிய இடத்தை வாஸ்து விதிப்படி அளந்து கோயில்‌ கட்டத்‌ தொடங்குவது 
வழக்கம்‌. இதன்படிப்‌ பெரிய கோயில்கள்‌ உள்ள தலங்களில்‌ காமாட்சி அல்லது 
காளிதேவி கோயிலும்‌, அக்கசாலை விநாயகர்‌ கோயிலும்‌ இருப்பதை இன்றும்‌ 
காணலாம்‌. 


இப்பண்டைய வழக்கத்திற்கேற்பத்‌ தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலை 
இராசராசன்‌ கட்டத்‌ தொடங்குமுன்னர்ச்‌ சிற்பாச்சாரியார்கள்‌ விருப்பப்படியும்‌, 
அன்றைய வழக்கப்படியும்‌ இந்தக்‌ கரமாட்சி என்னும்‌ காளிகாதேவி கோயிலைச்‌ 
சிற்பிகட்குக்‌ கையுறையாகக்‌ கட்டினார்‌ என்பர்‌. 


92 


இக்காளிகாதேவி ஆலயத்திற்கு 1002ஆம்‌ ஆண்டாகிய சுபகிருது ஆண்டு 
ஆவணி மாதம்‌ 19ஆம்‌ நாள்‌ குடமுழுக்கு நடைபெற்றது என்றும்‌, அன்றைய தினமே 
பெருவுடையார்‌ கோயில்‌ கட்ட அடிக்கல்‌ நாட்டப்பெற்றது என்றும்‌ கூறுவர்‌. 
இன்றும்‌ இக்கோயில்‌ தஞ்சாவூர்‌ விசுவகர்ம குடும்பத்தினரின்‌ வழிபடு தெய்வமாக 
அவர்களின்‌ பராமரிப்பில்‌ உள்ளது. 

இக்கோயிலுக்கு அருகில்‌ உள்ள அக்கசாலை விநாயகர்‌ கோயிலும்‌, 
விசாலாட்சியுடனமர்‌ பாஞ்சாள விசுவநாதசுவாமி கோயிலும்‌ விசுவகர்ம சபையாரின்‌ 


நேரடிப்‌ பராமரிப்பில்‌ உள்ளன . 


இக்கோயில்‌ திருப்பணிகளை விசுவகர்ம சமூகத்தினர்‌ ஒருவர்‌ செய்ததாக 
இக்கோயில்‌ முன்‌ மண்டபத்‌ தூணிலுள்ள தேதி குறிப்பிடாத ஒரு கல்வெட்டு கூறு 
கிறது. 

1759ஆம்‌ ஆண்டு, தஞ்சாவூர்‌ மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிங்‌ அவர்கள்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ இராசா சரபோசி அவுல்தார்‌ அவர்கள்‌ குமாரர்‌ வாலோசி அப்பா 
அவர்கள்‌ வேண்டுகோளின்படி பாஞ்சாளத்தார்‌ எனப்படும்‌ அஞ்சுசாதியார்‌ இக்காளி 
கோயிலின்‌ கருவறை, அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ முதலியவைகளைக்‌ கருங்கல்‌ 
திருப்பணியாகக்‌ கட்டி வைத்தனர்‌ என்று இக்கல்வெட்டு கூறுகிறது. 

இடங்கைச்‌ சாதியாரான பாஞ்சாளத்தார்‌ தங்களுக்குக்‌ கிடைத்த ஒரு சமூக 
வெற்றியின்‌ அறிகுறியாக இக்கோயிலைக்‌ கட்டினர்‌ என்ற குறிப்பு கல்வெட்டில்‌ 
காணப்படுகிறது. 

இக்கல்வெட்டு பிழைகள்‌ மலிந்தும்‌, வரிவடிவ வேறுபாடுகளுடனும்‌ காணப்படு 

கிறது. அகரம்‌ ஆகாரம்‌ போலும்‌, னகரம்‌ னாகாரம்‌ போலும்‌, எகரத்துக்குப்‌ 
பதிலாக இகரமும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும்‌ ரகர றகர, நகர னகர 
வேறுபாடு இல்லாமல்‌ எழுதப்பட்டுள்ளது . 

இக்கல்வெட்டு மைய அரசின்‌ கல்வெட்டுத்‌ துறையினரால்‌ படி எடுக்கப்‌ 
பெற்றுள்ளது. இதன்‌ கலியுக ஆண்டு 4860 ஆக இருக்கவேண்டும்‌. 


கல்வெட்டு 
கிழக்குப்‌ பக்கம்‌ : 
| ௨ காம[ஈ]ிட்சி தேவி அம்மன்‌ கோவிரல்‌] கரூப கிருகம்‌ ஸ்வஸ்தஸ்ரீ 


ட ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுவரன்‌ ஆரியராய விபாடன்‌ பாசைக்குத்‌ 
த[ப்‌]டுவராயர்‌ கண்டன்‌ மூவராய கண்டன்‌ 


14. R. E.No. 202 of 1932 - 33, 


33 


2 கண்ட னாடு கொண்டு கொண்ட னாடு கொடாதான்‌ பாண்டி மண்ட 
லத்து மாசனத்‌ தேரூரன்‌ . , . . சேர மண்டலத்துக்குக்‌ கசபதிராயன்‌ 
துலுக்கர்‌ மோகம்ந்‌ தவி[ர்‌]த்தான்‌ ப(திதினெட்டு 

3 க்‌ கோட்டத்தில்‌ வன்னியர்கள்‌ மிண்டன்‌ என்ம. , , . முறைகொண்ட 

,பரரரசராசர்‌,....... ண்டராசர்‌ மகாராசர்‌ அச்சுத மகாராயர்‌ 
தெற்குப்‌ பக்கம்‌ : 

4 துட்டர்‌ துட்ட துட்ட நிற்கிறக கண்டன்‌ கெடி வன்னி[ய]ற்கள்‌ தரன்‌ 


கெடி வன்னியற்கள்‌ காலன்‌ நரலோக னாறாயணன்‌ பூலோக 
தேவேந்திரன்‌ நரபதி னாயகன்‌ மன்னரில்‌ 


5 மன்னன்‌ மருமன்னிய தம்பிறான்‌ தொண்ட மண்டல பரிபாலன்‌ சோழ 
மண்டலத்‌ தாபனாசாரியென்‌ ஈழமுங்‌ கம்பளமும்‌ இசுன்‌ . . . . இவ்‌ 
யவுலகும்‌ அழித்துக்‌ கெச வேட்‌ 


6 டை கண்டருளிய வீர வசந்தறாயற்‌ தேவறாய மகாறாயர்‌ புசபெல 
தேவ மகாறாயற்‌ வீர கோசற தேவ மகாறாயர்‌ ச(ர)தாசிவ தேவ 
மகாறாயற்‌ விக்கிறம கேசரி தே 


மேற்குப்‌ பக்கம்‌ : 
7 வ மகாறாயர்‌ கிஷ்ண தேவ மகாறாயர்‌ இப்படி பிறதிவிறாச்சியம்‌ 
பண்ணி அருளாயி நின்ற சாலிவாகனம்‌ 168! க(ர)லியுகம்‌ 4660 


இதி[ன்‌] மேல்‌ செல்லாநின்ற சோழ மண்டல தெட்சிண காசி ஸ்தலம்‌ 
பொசலை வங்குஷம்‌ றாசமானிய 


8 றாசஸ்ரீ துக்கோசி மகாறாச சாயுபு ௮வற்கள்‌ குமாரனாகிய றாச 
மானிய றாசஸ்ரீ றாய மகீந்திர பூப்பாலகன்‌ பிறத்தாப்ப சிங்க மகாறாச 
சாயிப்பு அவற்கள்‌ றாச்சியம்‌ பரிபாலனம்‌ பண்ணுகுற னாளைமிலேய்‌ 
பாஞ்சாளத்தாற்‌ வங்குஷத்தை காப்பாத்தி இக்கோவி 

9 லுக்கு முன்‌ பஞ்ச பாண்டவாள்‌ றாச்சியம்‌ ஆண்டு வந்து பரிபாலனம்‌ 
பண்ணுகிற னாளையிலே ஸ்ரீமன்‌ மகாவிஷ்ணு கிருஷ்ணா அவதாறம்‌ 
எடுத்து கம்சநை சம்வாதம்‌ பண்ணி பஞ்ச பாண்டவாள்கு றாச்சியம்‌ 
பட்டா அபிஷேகம்‌ பண்ணி வச்சு ரெச்சித்தாப்பலை கலியுகத்திலே 
றாச சரப்பெ[]சி ௮ 

மேற்குப்‌ பக்கம்‌, மேல்‌ : 
(0 வுல்தார்‌ குமாரன்‌ வாலோசி அப்பா அவர்கள்‌ பாஞ்சாளத்தார்‌ வங்கு 


ஜத்தை னம்மேல்‌ வாங்கி இடங்கை சாதி சன சகிதம்‌ இங்குர மானா 


71-5 


94 


அமிமானம்‌ சுப சோபனங்கள்‌ கிரீதி பிறதிஷ்டை உண்டாகி டும்‌ 
மிவிச்சு குடுத்த முடைய மத்திஸத்தில்‌ சிலா சாசனமாயி தற்மம்‌ 
பன்ன வேணும்‌ என்று காமாட்சி தேவி அம்மன்‌ கோவில்‌ வி 


தெற்குப்‌ பக்கம்‌, மேல்‌ : 

[| மானம்‌ கறுப கிரஹம்‌ அருத்த மண்டபம்‌ ம(ஈ)ிஹா மண்டபம்‌ இதுகள்‌ 
எல்லாம்‌ வெள்ள கல்லால்‌ சிலா சாசனமாமி கட்டி வச்சு குரிய 
சந்திராள்‌ கல்லும்‌ காவேரி உள்ள மட்டுக்கும்‌ இறுக்க வேணும்‌ என்று 
அந்தப்படி கோவிலும்‌ கட்டி வச்சு கும்பா ௮பிஷேகமு பன்னி 


கிழக்குப்‌ பக்கம்‌, மேல்‌ : 
12 வச்ச படிமினாலை ஸ்ரீ வாலோசி அப்ப[ஈ] அவற்கள்‌ காமாட்சி தேவி 
கிருபா கடாக்த்தினாலை அஷ்ட அமிசுவரியத்தோடே சுகமாயி 
இறுக்கக்‌ கடவறாகவும்‌ ௨ 


17, 18. தஞ்சாவூர்‌ சங்கரகாராயணர்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


சைவ-வைணவ ஒற்றுமையின்‌ பொருட்டு எழுந்தருளுவிக்கப்‌ பெற்ற மூர்த்தி 
சங்கரநாராயணர்‌ திருக்கோலம்‌ ஆகும்‌. வலப்பக்கம்‌ சிவபெருமானாகவும்‌ இடப்‌ 
பக்கம்‌ திருமாலாகவும்‌ இங்கு எழுந்தருளியுள்ளார்‌. இதற்கேற்ப “பார்வதி லட்சுமி 
சமேத சங்கர நாராயணர்‌' என்று குறிக்கப்படுகின்றார்‌. தஞ்சையில்‌ உள்ள 
தொன்மையான திருக்கோயில்களில்‌ இதுவும்‌ ஒன்று. I 


திருச்சுற்றில்‌ கசலட்சுமி, இராமர்‌, சீதை, இலக்குவன்‌, அனுமார்‌, முருகன்‌, 
வள்ளி, தெய்வானை, விசுவநாதர்‌, விசாலாட்சி ஆகியோருக்குத்‌ தனிச்‌ சன்னிதிகள்‌ 
உள்ளன. விசாலாட்சி சன்னிதியில்‌ ஓர்‌ அம்மையார்‌ அமர்ந்து சிவலிங்கத்தை மல 
ரால்‌ அருச்சிப்பது போன்ற சிற்பம்‌ ஒன்றுள்ளது. அதனை “அவ்வையார்‌” சிற்பம்‌ 
என்று கூறுகின்றனர்‌. 


இக்கோயிலில்‌ துளசி மாடம்‌ அருகே வடமேற்கு மூலையில்‌ கோயில்‌ அடிப்‌ 
பகுதியில்‌ உள்ள ஒரு கல்லில்‌ மதுரை கொண்ட கோப்பரகேசரியான சத்வம்‌ பராந்த 
கனின்‌ கல்வெட்டுத்‌ துண்டொன்று உள்ளது. 


இக்கோயிலினுள்‌ வடகிழக்கு மூலையில்‌ உள்ள நடராசர்‌ மண்டபத்தின்‌ முன்‌ 
சுவரில்‌ 1842ஆம்‌ ஆண்டு அர்த்தசாம உற்சவ ஏகாந்த சேவைக்காக நடராசர்‌ 
மண்டபத்துடன்‌ ஒரு மண்டபத்தைத்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ தாசி காவேரி மகள்‌ 


பாலாம்பிகை என்பவர்‌ கட்டியதாக ஒரு கல்வெட்டு உள்ளது. 


அம்மன்‌ சன்னிதி முன்புள்ள 12 அங்கண மனையைத்‌ தங்கவேலை வெங்கட்ட 
ராயலு அவர்கள்‌ மனைவி பார்வதி அம்மாள்‌ அவர்கள்‌ செய்ததாக அம்மன்‌ கோயில்‌ 
மகாமண்டபத்‌ தூணில்‌ உள்ள கல்வெட்டு கூறுகிறது. மேற்கண்ட ஏகாந்த 
மகோத்சவ மண்டபம்‌ கட்டப்பட்ட அதே ஆண்டு இப்பன்னிரண்டு அங்கண மண்டப 
மும்‌ கட்டப்பெற்றது. 


96 
17. இலட்சுமிபாயி அம்மா கல்வெட்டு : 


கோயில்‌ நுழைவாயிலின்‌ இடப்புறம்‌ சுவரில்‌ இக்கல்வெட்டு உள்ள கல்‌ 
பதிக்கப்பட்டுள்ளது. தமிழில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ள இக்கல்வெட்டின்‌ கடைசியில்‌ 
*செளபாக்ய லட்சுமிபாயி அம்மா' என்ற தொடர்‌ மட்டும்‌ மராத்திமொழியில்‌ 


உள்ளது. 


சிவாசி மன்னரைக்‌ “கத்திகட்டி விவாகம்‌ செய்துகொண்ட” செளபாக்கியவதி 
லட்சுமி பாயி அம்மாள்‌ அவர்கள்‌ 1894ஆம்‌ ஆண்டு பாலாம்பிகை சமேத சங்கர 
நாராயண சுவாமிக்கு ரூபாய்‌ 1700 செலவில்‌ 160 சேர்‌ நிறையுள்ள வெள்ளிக்காளை 
வாகனத்தைத்‌ திருவாசியுடன்‌ செய்தளித்தார்‌. அதன்‌ உற்சவத்திற்கு 800 ரூபாயும்‌, 
அம்மன்‌ சன்னிதியில்‌ தீபமிட 100 ரூபாயும்‌ மூலப்பொருள்‌ வைத்தார்‌. 


ஆண்டுதோறும்‌ திருவிழாவின்‌ கடைசி நாளில்‌ மேற்கண்ட தொகையின்‌ வட்டி 
யிலிருந்து இக்கோயிலின்‌ எதிரில்‌ நாணயக்காரத்‌ தெரு முனையில்‌ இவரது பேத்தி 
செளபாக்கியவதி சுந்தரேசுவரி பாயி அம்மணி என்னும்‌ கிருஷ்ணப்பா பாயி அம்‌ 
மணி சாயேப்‌ 1891இல்‌ கட்டிய துவாதசிக்‌ கட்டளைச்‌ சத்திரத்தில்‌ காலையில்‌ பிரா 
மணர்கள்‌ உண்ண ரூபாய்‌ 15, இரவு பஞ்சமூர்த்திகளும்‌ இராச வீதிகளில்‌ திருவுலா 
வர ரூபாய்‌ 45 தேவத்தானக்‌ கமிட்டியார்‌ கல்யாண சுந்தரமய்யர்‌ அவர்கள்‌ 
வசம்‌ மூலப்பொருளை வைத்து எப்பொழுதும்‌ இவ்வறக்கட்டளை தொடர்ந்து நடை 
பெற வேண்டும்‌ என்ற தன்‌ விருப்பத்தையும்‌ தெரிவித்துள்ளார்‌. 


கல்வெட்டு 


உ 
ஸ்ரீசங்கர நாராயண பாலாம்பிகா 
பிரசன்னம்‌ சாலிய வாகன சகாத்த 
ம்‌ [817 ஜய இ ஆவணி ம்‌ இதற்கு 
ச்‌ சரியான இங்கிலிஷ்‌ 1894 ஆூ 

கஸ்டு மீ” தஞ்சாவூர்க்‌ கோட்டை மே 
ல வீதியிலிருக்கும்‌ ஸ்ரீ பாலாம்பிை 

க சமேத சங்கர நாராயன சுவாமிக்‌ 


oO oN OM AWN 


குத்‌ தஞ்சாவூர்‌ ஹமினேஸ்‌ சிவாஜி ம 


ஃ 


காராஜா அவர்கள்‌ சத்திகட்டி விவாகஞ்‌ 


வெ 
வல்‌ 


செய்து கொண்ட செள.லட்சுமு பானி ௮ 


ரஷ 


ம்மாளாகிய நான்‌ சுவரமிக்குச்‌ செய்‌ 


பே 


திருக்கிற தருமமானது 1700 ரூ கிரயமான 


27 


14 160 சேர்‌ நிறையுள்ள வெள்ளி இடபவா 
15 கனம்‌ திருவாசியுள்பட ஒன்றும்‌ அதன்‌ 
16 உற்சவத்திற்காக ரூ 800 ம்‌ சுவாமி ௮ம்‌ 
17 மன்‌ சந்நியில்‌ தீபம்‌ போட ரூ 100 

18 ம்‌ வருஷந்தோறும்‌ நடத்துகிற திரு 

19 விழாவின்‌ கடைசி நாளில்‌ மேற்கண்ட 
20 வட்டியின்‌ தொகையில்‌ செள.சுந்தரேஸ்‌ 
2! வரிபாய்‌ அம்மணியென்கிற கிருஷ்ணப்‌ 
22 பா பாயி அம்மணி சாயேப்‌! சத்திரத்தில்‌ 
23 காலையில்‌ பிராமண போஜனஞ்‌ செய்ய 
24 ரூ 15ம்‌ அன்றிரவில்‌ பஞ்ச மூர்த்திகளு 
25 ம்‌ இராஜ வீதியில்‌ திருவுலா வருகிறத 
26 ற்காக ரூ 45ம்‌ தேவஸ்தானம்‌ கம்மிட்‌ 
27 டியார்‌ அவர்கள்‌ கனம்‌ கல்யாண சுந்த 
28 ரமய்யர்‌ ௮வர்கள்வசம்‌ வெள்ளி திரு 
29 குவாசி யுள்பட இடப வாகனம்‌ ஒன்று 
30 ம்‌ டே ரூ 900 மும்‌ கொடுத்திருக்கி6 

3! றன்‌ நான்‌ மனப்பூர்வமா யிந்த 

32 த்‌ தருமம்‌ செய்திருப்பதால்‌ வரு 

33 ஷந்‌ தோறும்‌ தவறாமல்‌ நடந்து வ 

34 ர வேண்டியது இது தவறினால்‌ தரு 

35 ம சிந்தனையுள்ளவர்‌ யாரேனுஞ்‌ 

36 சரிவர நடக்கும்படி செய்வீர்‌ 

37 களென்று நம்டிகிறேன்‌ 

38 செளபாக்ய லட்சுமிபாயி அம்மா 


்‌ 18. இரண்டாம்‌ சரபோசி கல்வெட்டு : 


1805ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ இக்கோயிலுக்குச்‌ செய்த 
திருப்பணிகளை இக்கல்வெட்டு விரிவாக வீளக்குகிறது. இறைவன்‌ சன்னிதி தெற்கு 
வாயிலின்‌ கிழக்கு, மேற்கு ஆகிய இரு நிலைகளிலும்‌ மராத்தி மொழியில்‌ இக்கல்‌ 
வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ பிற்பகுதி மிகவும்‌ சிதைந்த நிலை 
யில்‌ உள்ளது. 


1 அடுத்த கல்வெட்டில்‌ இவர்‌ பெயர்‌ கிருஷ்தப்பா பாமி என்று கூறப்படுகிறது. 


98 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


மேற்குப்‌ பக்கம்‌ : 

ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகாப்தம்‌ 1727 ஆயிரத்து எழுநூற்று இருபத்‌ 
தேமு கலியுகத்தில்‌ சென்ற வருடம்‌ 4906 நாலாயிரத்துத்‌ தொளாயிரத்து ஆறு இரத்‌ 
தாட்சி ஆண்டு ஜேஷ்ட சுத்த பிரதமை வெள்ளிக்கிழமை பகல்‌ 7 நாழிகைக்குப்‌ 
பிறகு 17 நாழிகைக்குள்‌ ஸ்ரீசங்கர நாராயணர்‌ கோயிலில்‌ ஸ்ரீசரபோசி ராசா அவர்‌ 
களால்‌ செய்யப்பட்ட திருப்பணி வேலைகட்கு விபரம்‌ : 

சுவாமியின்‌ கர்ப்பக்‌ கிரகத்தில்‌ அர்த்த மண்டபத்தில்‌ செங்கல்‌ போட்டுக்‌ காரை 
பூசப்பட்டது. மகர மண்டபம்‌ முதலியன கட்டி அதிலிருந்து முற்றம்‌ கட்டிக்‌ காரை பூசம்‌ 
பட்டது. அநேக மண்டபங்கள்‌ செங்கற்கள்‌ நிரப்பிக்‌ காரை புசப்பட்டது.......... 


அதற்கும்‌ செங்கல்‌ போடப்பட்டு வேலைகள்‌.......... 


கிழக்குப்‌ பக்கம்‌ : 

நாலா பக்கம்‌ உள்ள கோடபுரத்திலிருந்து உட்புறம்‌ ஒன்றிரண்டு தரண்கள்‌, 
உட்புற மண்டபம்‌ கட்டப்பட்டது....... கட்டிக்‌ கோபுரம்‌ கட்டிக்‌ காரை பூசப்பட்டது, 
மடப்பள்ளியும்‌ மேலும்‌... மண்டபத்துடன்‌ சேர்த்துக்‌ கிழக்குப்‌ பக்கத்திலும்‌ தெற்குப்‌ 
பக்கத்திலும்‌ உள்ள சுவர்கள்‌ கட்டி மண்டபத்திற்கு மேலும்‌ உள்ளும்‌ செங்கல்‌ போட்டுக்‌ 
காரை பூசப்பட்டது. 

தெற்கும்‌ மிராகாரத்தில்‌ சுவருக்கு .............. பஃப்‌ பப்பி வயப்‌ ககக கசச கக 
டுதுக்கலசம்‌ முதலியவைகளைச்‌ செய்து சுவர்களைப்‌ பழுது பார்த்து மேல்புறம்‌ காரை 


பூசப்பட்டது, 


19. தஞ்சாவூர்‌ துவாதசிக்‌ கட்டளைச்‌ சத்திரக்‌ 
கல்வெட்டு 


மேலராச வீதியில்‌ உள்ள பாலாம்பிகை சமேத சங்கர நாராயணர்‌ கோயிலில்‌ 
துவாதசிக்‌ கட்டளைக்காக இந்தச்‌ சத்திரத்தைக்‌ கட்டி 20-4-1891 முதல்‌ துவாதசிக்‌ 
கட்டளை இங்கு நடைபெறுமாறு செய்தவர்‌ வச்சிர சூடாமணி செளபாக்கியவதி 
சுந்தரேசுவரி பாயி என்ற கிருஷ்தப்பா பாயி சாகேப்‌ ஆவார்‌. 


இவர்‌ இக்கல்வெட்டில்‌ சிவாசி மன்னரின்‌ பேத்தி என்றும்‌, ராசஸ்ரீ விஜய 
வரதானந்தஜி சாகேப்‌ அவர்கள்‌ மகள்‌ என்றும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றார்‌. விஜய 
வரதானந்தஜி சாகேப்‌, சிவாசி மன்னரின்‌ அந்தப்புரமாகிய மங்கள விலாசத்தைச்‌ 
சேர்ந்த செளபாக்கியவதி லட்சுமி பாயி அம்மாள்‌ அவர்களின்‌ மகன்‌ ஆவார்‌. 


கீழ்க்கண்டவாறு இவர்கள்‌ கால்வழி அமையும்‌. 
சிவாசி மன்னர்‌ -- செளபாக்கியவதி லட்சுமிபாயி அம்மாள்‌ 
விஜய வரதானந்தஜி சாகேப்‌ 


வச்சிர சூடாமணி செளபாக்கியவதி சுந்தரேசுவரி பாயி என்கிற 
கிருஷ்தப்பா பாயி சாகேப்‌ 


லட்சுமிபாய்‌ கவரா நாயுடு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. மங்கள விலாசத்தைச்‌ 
சேர்ந்த அந்தப்புர மகளிர்‌ வழி வந்தவர்கள்‌ சிவாசி மன்னருடன்‌ தம்மைத்‌ தொடர்பு 
படுத்திக்‌ கொள்வர்‌ என்பதற்கு இக்கல்வெட்டு ஓர்‌ எடுத்துக்காட்டு. 

சங்கர நாராயணர்‌ கோயிலில்‌ உள்ள கல்வெட்டொன்றில்‌ தமிழில்‌ 
செளபாக்கியவதி லட்சுமிபாயி அம்மாள்‌ தன்னைத்‌ “தஞ்சாவூர்‌ ஹயினேஸ்‌ சிவாஜி 
மகாராஜா அவர்கள்‌ கத்திகட்டி விவாகஞ்‌ செய்து கொண்ட செள. லட்சுமு பாயி 
அம்மாளாகிய நான்‌' என்று குறித்துக்‌ கொள்ளுகின்றார்‌. இங்கு ஆங்கிலத்தில்‌ 
‘Sword wife of H. H. Soubakya lakshmi Boyee Amma!’ என்று குறிக்கப்‌ 
பெறுகின்றார்‌. 


40 

கல்வெட்டு 
SRI. SUNKARA NARAYANA BALAMBIKA 
PRUSANA. THIS Chuttrum for pwathasi katt 
alai is built according to the desire of 
the late Vajra Sudamony Soubakya 
vathi Sundareswari Boyee alias Kris 
tappa Boy Saheb grand-daughter of 
the late H. H. Sivaji Maharaj Chatra 
pati of Tanjore and daughter of H. H’s 
Sword wife’s son Ry. Vijaya Varada 
nundajee Saheb by her grand moth 
er and sword wife of H. H. Soubakya 
lakshmi Boyee Ammal. The pwath 
asi Kattalai commences from 
the 20th April 1891. 


20. தஞ்சாவூர்‌ அரசினர்‌ இராசா மிராசுதார்‌ 
மருத்துவமனைக்‌ கல்வெட்டு 


1875 ஆம்‌ ஆண்டு தஞ்சையில்‌ மருத்துவப்பள்ளி ஒன்று தொடங்கப்பெற்றது. 
அப்பள்ளிக்கு இந்தியாவை ஆட்சிபுரிந்த இங்கிலாந்து நாட்டின்‌ இளவரசர்‌ பெரு 
மானின்‌ அப்போதைய தென்னிந்திய வருகையை ஒட்டி *வேல்சு இளவரசர்‌ 
மருத்துவப்‌ பள்ளி” என்று பெயரிடப்பெற்றது. இப்பள்ளி தஞ்சைவாழ்‌ மக்களின்‌ 
பொருள்‌ உதவியால்‌ கட்டப்பெற்றது.! 


பின்னர்‌ என்றி சல்லிவன்‌ தாமசு3 அவர்கள்‌ 1876ஆம்‌ ஆண்டு தஞ்சை 
மாவட்ட ஆட்சித்‌ தலைவராக இருந்தபோது பெரிதும்‌ முயன்று தஞ்சையில்‌ மருத்துவ 
மனை ஒன்று பெரிய அளவில்‌ கட்டவேண்டுமென்று மிகவும்‌ விரும்பினார்‌. 


அப்போது தஞ்சை மராட்டிய அரச குடும்பத்தின்‌ தலைவியாக விளங்கிய 
சிவாசி மன்னரின்‌ மனைவியார்‌ காமாட்சியம்பா பாயி தனக்குச்‌ சொந்தமாக இருந்த 
*இராணி பூங்கா” என வழங்கிய இடத்தில்‌ இருந்த சுமார்‌ 40 ஏக்கர்‌ நிலத்தை அன்‌ 


பளிப்பாக வழங்கினார்‌. பெரும்‌ பொருளையும்‌ கொடையாக வழங்கினார்‌. 


திருப்பனந்தாள்‌ காசி மடத்துத்‌ தலைவர்‌ தவத்திரு இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌, பூண்டி வீரையா வாண்டையார்‌, கபித்தலம்‌ துரைசாமி மூப்பனார்‌, 
பொறையாறு தவசிமுத்து நாடார்‌, டி. கோபால கிருட்டிண பிள்ளை போன்ற பலர்‌ 
பெரும்‌ பொருட்‌ செலவில்‌3 பல கட்டிடங்களைக்‌ கட்டித்‌ தந்தனர்‌. இன்றும்‌ அவர்கள்‌ 
1876இல்‌ செய்த கொடையை விளக்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ மருத்துவமனைப்‌ பகுதி 
களில்‌ ஆங்காங்கு உள்ளன. அவர்களின்‌ வரைபடங்களும்‌ மருத்துவமனை முதல்வர்‌ 


அலுவலக அறையில்‌ உள்ளன.* 


1, இப்பள்ளி 1933இல்‌ மூடப்பட்டது. 

2, Hemy Sullivan Thomas. 

8. 1876இல்‌ கட்டிய கட்டிடங்களின்‌ மதிப்பு ரூ. 60,000. 

க்‌ பின்னர்‌ மருத்துவமனையின்‌ பல பகுதிகள்‌ 1914-18 முதல்‌ உலகப்‌ பெரும்‌ போர்‌ வெற்றியின்‌ 
தினைவாகவும்‌, பின்‌ வேறு பல ஆண்டுகளிலும்‌ விசிவ ஈக்கப்பட்டன. 


71-6 


42 


அரசின்‌ சார்பாக மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ என்றி சல்லிவன்‌ தாமசு முயற்சி 
செய்தமையாலும்‌, மராட்டிய அரச குடும்பத்தினர்‌ நிலம்‌ அனித்தமையா லும்‌ தஞ்சை 
மாவட்டப்‌ பெருமக்களாகிய மிராசுதார்கள்‌ பலர்‌ பற்பல கட்டிடங்கள்‌ கட்டப்‌ பெரும்‌ 
பொருளை வழங்கியமையாலும்‌ இத்தஞ்சை மருத்துவமனைக்கு “அரசினர்‌ இராசா 
மிராசுதார்‌ மருத்துவமனை” என்று பெயர்‌ ஏற்பட்டது. அப்பெயர்‌ நூறாண்டு 
களுக்கு மேலாகியும்‌ இன்றும்‌ மாறாமல்‌ அப்படியே வழங்கி வருகிறது. 

இம்மருத்துவ மனைக்கு மராட்டிய அரசி காமாட்சியம்பா பாயின்‌ நிலக்‌ 
கொடையை அறிவிக்கும்‌ இந்த ஆங்கில மொழிக்‌ கல்வெட்டு, அவசர நோயாளிகள்‌ 
பகுதியாக இன்று விளங்கும்‌ தாமசு ஹால்‌” எனப்படும்‌ பகுதியில்‌ முன்‌ அறையில்‌ 
தென்கீழ்‌ மூலையின்‌ அடிப்பகுதியில்‌ உள்ளது. 


கல்வெட்டு 

This Hospital 
was built 

on the site presented by 
Her Highness the Princess of Tanjore 1001 
By the voluntary contributions of 
the inhabitants of 

the District 
A. D. 1879 


இக்கொடையை அளித்தவர்‌ சிவாசியின்‌ மகள்‌ 
விஜய மோகன முக்தாபாய்‌ என்ற கருத்தும்‌ உண்டு, 


21. தஞ்சாவூர்‌ லோகநாதேசுவரர்‌ மடப்பள்ளிக்‌ 
கல்வெட்டு 


தஞ்சை நகரில்‌ கோட்டையின்‌உள்‌ தென்கிழக்கு எல்லையில்‌ சாமந்தான்‌ 
குளத்தின்‌ மேல்கரையில்‌ உள்ள பழமையான மடப்பள்ளிக்‌ கட்டிடத்தில்‌ இக்‌ 
கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


தஞ்சாவூர்க்‌ கோட்டையின்‌ நென்கீழ்ப்‌ பக்கம்‌, சாமந்தான்குளம்‌ என்ற பெரிய 
குளம்‌ உள்ளது. இக்குளத்தின்‌ மேல்கரையில்‌ லோகநாதேசுவரர்‌ என்ற சிவன்‌ 
கோயில்‌ சிறிய அமைப்பில்‌ கட்டப்பெற்றுள்ளது. . 


அக்கோயிலின்‌ வடபால்‌. லோகநாதேசுவரர்‌ கோயில்‌ மடப்பள்ளிக்‌ காகத்‌ 
தஞ்சாவூர்‌ மராட்டியர்‌ மரபினரான புசங்கராவ்‌ அவர்கள்‌ ஒரு கட்டிடம்‌ கட்டிக்‌ 
கொடையாக அளித்தார்‌. காலப்போக்கில்‌ அம்மடப்பள்ளிக்‌ கட்டிடம்‌ பழுதடைந்து 
விட்டது. 


புசங்கராவ்‌ அவர்களின்‌ பெயார்‌ 6.5, இராமராவ்‌ அவர்கள்‌ 1914ஆம்‌ ஆண்டு 
அத்த மடப்பள்ளிக்‌ கட்டிடத்தைப்‌ புதுப்பித்துக்‌ கட்டி இக்கல்வெட்டையும்‌ அங்குப்‌ 
பொறித்து வைத்தார்‌. 


கல்வெட்டு 


உ 

சிவமயம்‌ 

இந்த மடப்ப[ள்‌]ளி 
கட்டடம்‌ அடுத்த ஸ்ரீ 
லோகநாதேஸ்வர ஸ்‌ 
வாமிக்கு நைவேத்தி 


வி டே செவ மெ முய ரு 


யம்‌ செய்ய என்‌ ப 


44 
8 ரட்டனார்‌ புஜங்க றா. 


9 வ அவர்களால்‌ கட்ட 

10 ப்‌ பட்டது ஜே கட்டட 

// ம்‌ ஜீரணமாய்ப்‌ போன 
12 படியால்‌ ஹே யார்‌ பேரன்‌ 
13 2.௪. றாம றாவ்‌ ௮ 

[4 வர்களால்‌ புதுப்பி 

15 த்து கட்டப்பட்ட தர்ம 

/6 ம்‌ 

17 29-2-/9/4 


22-34. தஞ்சாவூர்‌ பெருவுடையார்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


மாமன்னன்‌ முதலாம்‌ இராசராசன்‌ (985-1014) கட்டுவித்த பெரும்‌ கலைக்‌ 
கோயில்‌ தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயில்‌. கி. பி. 1004இல்‌ இக்கோயிலைக்‌ 
கட்டத்‌ தொடங்கி ஏறத்தாழ 7 ஆண்டுகளில்‌ இராசராசன்‌ கட்டி முடித்தான்‌. இதன்‌ 
குடமுழுக்கு இராசராசனின்‌ 85ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ (1010) நடைபெற்றிருக்க 
வேண்டும்‌ என்பதை, 


“யாண்டு இருபத்தைஞ்சாவது நாள்‌ இருநூற்றெழுபத்தைஞ்சினால்‌ உடை 
யார்‌ ஸ்ரீராஜராஜதேவர்‌ ஸ்ரீராஜராஜீச்வரமுடையார்‌ ஸ்ரீ விமானத்துச்‌ 
செம்பின்‌ ஸ்தூபித்தறியில்‌ வைக்கக்‌ கொடுத்த செப்புக்குடம்‌ ஒன்று” 


என்ற கல்வெட்டுப்‌ பகுதியால்‌ அறியலாம்‌. விமானத்தில்‌ கல்வெட்டுக்களைப்‌ 
பொறிக்க 26ஆம்‌ ஆட்சியாண்டு 20ஆம்‌ நாளில்‌ (1011) இராசராசன்‌ ஆணை 
பிறப்பித்துள்ளான்‌ . 


22. முதலாம்‌ சரபோசி திருப்பணி : 


241.51 மீட்டர்‌ நீளமும்‌ 125.218 மீட்டர்‌ அகலமும்‌ உள்ள பெருவுடையார்‌ 
கோயிலின்‌ கருவறையின்மீது 66 மீட்டர்‌ உயரமான “தட்சிண மேரு என்னும்‌ 
விமானம்‌ வீறுடன்‌ விளங்குகிறது. விமானத்தின்‌ மேல்‌ 7.77 மீட்டர்‌ பக்கமுள்ள 
சதுரக்‌ கல்லின்மேல்‌ கலசம்‌ (செப்புக்குடம்‌) அமைக்கப்பட்டுள்ளது. 


இக்கலசம்‌ 339.55 கிலோகிராம்‌ எடையுள்ளது என்றும்‌, அக்கலசத்தின்‌ மேல்‌ 
வேயப்பட்டுள்ள பொன்‌ தகடு 2926 கழஞ்சு (1902 சவரன்‌) எடையுடையது என்றும்‌ 
கூறுவர்‌. 


46 
இக்கலசத்தின்‌ கீழ்ப்பகுதியில்‌ தெற்குப்‌ பக்கம்‌ இவ்வெழுத்துக்கள்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளன. 11 729இல்முதலாம்‌ சரபோசி (1711 - 1729) காலத்தில்‌ பெருவுடையார்‌ 
கோயிலில்‌ பல திருப்பணிகள்‌ நடைபெற்றுக்‌ குடமுழுக்கு விழா நடைபெற்றதென 
இப்பொறிப்புக்கள்‌ மூலம்‌ அறிகின்றோம்‌. 


எழுத்துப்‌ பொறிப்பு 


! ராரா சறபோசி மகாராசா 
2 உபையம்‌ 


23. கோயிலார்‌ திருப்பணி : 


முதலாம்‌ சரபோசி மன்னரின்‌ பொறிப்புக்கு அருகில்‌ வேறு சில எழுத்துப்‌ 
பொறிப்புக்களும்‌ காணப்படுகின்றன. . முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌ 
கோயில்‌ நிருவாகிகளாக இருந்தவர்களும்‌, கோயில்‌ அர்ச்சகர்களும்‌ செய்த கொடைச்‌ 
செயல்களை இவை விளக்குகின்றன.” இவை நான்கு பகுதிகளாகப்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளன . 


எழுத்துப்‌ பொறிப்பு 


தானம்‌ தாண்டவ 

ராய பிள்ளை 

ஸ்வாதி குருக்கள்‌ 

வீரபத்திர முதலியார்‌ 

சதா சேருவை 

சவுமிய வருசம்‌ சித்திரை மாதம்‌ 

பஞ்சலோக கலசமதில்‌ கோத்தது சிவபெருமாள்‌ கொத்தன்‌ 
வைத்தது தேவர்‌ நர்சி 

கோமிலார்‌ சுவாமிக்கு தன்மம்‌ 


"இ. ம இ குடு ௫% ஸுவ 


* கோயிலார்‌ சுவாமிக்கு தன்மம்‌” என்ற கடைசி வரி தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ கல்வெட்டுத்‌ துறையினர்‌ விமானக்‌ கலசத்தில்‌ புதியதாகக்‌ கண்டுபிடித்த 
தொடராகும்‌. 


1. 4. R. E.No. 252 of 1971 - 72 
2. 4. R. E. No: 251, 252 of 1971 - 72 


47 
24, சிவாசி திருப்பணி : 


கி.பி. 1729இல்‌ முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌ தஞ்சைப்‌ பெரிய 
கோயிலில்‌ திருப்பணிகள்‌ சில செய்து குடமுழுக்கு விழாச்‌ சிறப்புடன்‌ நடைபெற்றது. 
அதற்குப்பின்‌ தஞ்சை மராட்டிய மரபின்‌ கடைசி மன்னர்‌ சிவாசி (1892-1855) சிகரப்‌ 
பிரதிட்டையும்‌, அட்டபந்தனமும்‌ செய்து 7-9-1843 வியாழக்கிழமை அன்று குட 
முழுக்கு விழாவினைச்‌ செய்தார்‌ என்று ஓர்‌ எழுத்துப்‌ பொறிப்புக்‌ கூறுகிறது.3 இதில்‌ 
முதலாம்‌ சரபோசியின்‌ திருப்பணியும்‌ குறிப்பிடப்பெறுகிறது. இது விமானக்‌ கல 
சத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


இப்பொறிப்பு தமிழ்‌ மொழியில்‌ கிரந்த எழுத்தில்‌ வெட்டப்பட்டுள்ளது ஒரு 
புதுமையாகும்‌. இதன்‌ அருகிலேயே இதன்‌ மராத்தி மொழி வடிவமும்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ளது. 4 


எழுத்துப்‌ பொறிப்பு 

1) ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகந சகம்‌ 1765 கலியப்தம்‌ 4944 யிதின்‌ மேலே 
செல்லாநிண்ட? சோபகிருது வருசம்‌ ஆவணி மாசம்‌ 24 தேதி சுக்லபட்சஞ்‌ 
்‌ சதுர்த்தசி குருவாரத்தில்‌ 

2) சாலிவாகந சகம்‌ [65 சவுமிய வருஷத்தில்‌ ஜீரணோத்தாரம்‌ சைதிருக்க? 
க்ஷத்திரிய குல பூஜண போசல குலோத்பவரான சரபோஜி மகாராஜா 
வினுடைய 

3) பேரனுக்கும்‌ பேரனாகிய ஸ்ரீமத்‌ சோள சிம்மாசனாதிபதி ஸ்ரீமது ராஜஸ்ரீ 
சிவாதிந்திர மகாராஜா சத்ரபதி சாகேப்‌ அவர்கள்‌ ஸ்ரீசுவாமிக்கு சிகர 
பிரதிஷ்ட்டை அஷ்ட்ட பந்தனம்‌ 

4) முதலான ஜீர்ணோத்தாரம்‌ கும்பாபிஷேகம்‌ சைதார்‌! 


மேலே பதிப்பிக்கப்‌ பெற்ற மூன்று எழுத்துப்‌ பொறிப்புக்களும்‌ விமானச்‌ 
செப்புக்‌ கலசத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன என்றாலும்‌, தஞ்சை மராட்டியமரபினர்‌ 
திருப்பணியைக்‌ குறிப்பதாலும்‌, மிக இன்றியமையாத பொறிப்புக்கள்‌ ஆதலாலும்‌ 
இங்குச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன . 


3.4. 8. E.No 249 of 1971-72 4.4, R. E’.No 250 of 1971-72 
8. செல்லாநின்ற 

6. செய்திருக்க 

7. செய்தார்‌ 


48 
இரண்டாம்‌ சரபோசி கல்வெட்டுக்கள்‌ 


1708இல்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ அமர்சிங்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்பட்டுத்‌ 
திருவிடைமருதூருக்கு அனுப்பப்‌ பெற்றபின்‌ பதவிக்கு வந்த இரண்டாம்‌ சரபோசி 
மன்னர்‌ (1798 - 1892) தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ பல்வேறு திருப்பணிகளைச்‌ 
செய்தார்‌. அவை அனைத்தும்‌ மராத்தி மொழியில்‌ வெட்டப்பட்டுள்ளன ; அவை 
களை மைய அரசின்‌ கல்வெட்டுத்‌ துறையினர்‌ படி எடுத்துள்ளனர்‌. அவற்றின்‌ 
மொழிபெயர்ப்புக்கள்‌ கீழே அளிக்கப்பட்டுள்ளன . 


25. கிழக்குப்‌ பிராகாரக்‌ கல்வெட்டு? : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1723க்குச்‌ செல்லாநின்ற கலியுகம்‌ 
4902க்குப்‌ பிறகு நடக்கும்‌ துர்மதி ஆண்டு வைகாசி மாதம்‌ 3ஆம்‌ தேதி சுக்கில பக்கம்‌ 
துவிதியை வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம்‌ கூடிய நன்னாளில்‌ ராசா. ௪ரபோசி 
மகாராசா அவர்கள்‌ செய்த சிரேபந்தி? தருமம்‌, 


26. வடக்குப்‌ பிராகாரத்‌ தூண்‌ கல்வெட்டு!?-௮ : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1723 கலியுகம்‌ 4902க்குப்‌ பிறகு நடக்கும்‌ 
துர்மதி ஆண்டு வைகாசி மாதம்‌ 3ஆம்‌ தேதி சுக்கில பக்கம்‌ துவிதியை வியாழக்கிழமை 
சொகிணி நட்சத்திரம்‌ கூடிய நன்னாளில்‌ ராசா ஸரீ சரபோசி மகாராசா கட்டிய 
கோயிலுக்கு வடமேற்குப்‌ பாகத்தில்‌ தெற்கு முகத்தில்‌ இருபது பழைய ௮ங்கணம்‌ 
புதிய இருபத்தாறு பிராகார சாலைகள்‌ தருமம்‌. ௩ 


27. வடக்குப்‌ பிராகாரத்‌ தூண்‌ கல்வெட்டு! -ஆ : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ [723 கலியுகம்‌ 4902க்குப்‌ பிறகு நடக்கும்‌ 
துர்மதி ஆண்டு வைகாசி மாதம்‌ 3ஆம்‌ தேதி சுக்கிவ பக்கம்‌ துவிதியை வியாழக்கிழமை 
ரோகிணி நட்சத்திரம்‌ கூடிய நன்னாளில்‌ ராசா ஸ்ரீ சரபோசி மகாராசா கட்டிய 
கோயிலுக்கு வடமேற்குப்‌ பாகத்திலிருந்து கிழக்குப்‌ பக்கத்தில்‌ முடிவுவரையில்‌ தெற்கு 
முகத்தில்‌ 20 பழைய ௮ங்கணம்‌ புதிய 26 பிராகார சாலைகள்‌ தருமம்‌. 


28. கிணற்றுக்‌ கல்வெட்டு! : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1724க்கு மேல்‌ செல்லாநின்ற கலியுகம்‌ 
4903க்குப்‌ பிறகு நடக்கும்‌ உருத்ரோத்காரி ஆண்டு ஆவணி மாதம்‌ திகழி8 தேதி 


8. 4. 8. E.No. 415 of 1924. 

9. இத்தொடர்‌ தரையில்‌ கருங்கல்‌ பாவியதைக்‌ குறிக்கும்‌. 
10. 4. R. E.No. 416 of 1924. 

11. A. R. E No. 417 of 1924. 

12. 4. R. E.No. 419 of 1924. 

13. திகழி என்பது தமிழைக்‌ குறிக்கும்‌. 


49 


ஆடி மாதம்‌ [0 ஆம்‌ தேதி சுக்கில பக்கம்‌ பஞ்சமி சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம்‌ 
கூடிய நன்னாளில்‌ ராசா ஸ்ரீ சரபோசி மகாராசா வடக்குப்‌ பிராகாரம்‌ கிழக்குப்‌ 
பக்கத்தில்‌ செய்த தருமம்‌. இங்கு இருந்த மண்டூக தீர்த்தம்‌14 மிகவும்‌ சிதைந்திருந்தது. 
இம்போது அத்தீர்த்தம்‌ கிணறு வடிவில்‌ சரபோசி மன்னரால்‌ மாற்றி அமைக்கப்‌ 
பட்டது. 


29. விநாயகர்‌ கோயில்‌ வாயிற்படிக்‌ கல்வெட்டும்‌ : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1723 கலியுகம்‌ 4902க்குப்‌ பிறகு நடக்கும்‌ 
துர்மதி ஆண்டு வைகாசி மாதம்‌ 3ஆம்‌ தேதி சுக்கில பக்கம்‌ துவிதியை வியாழக்கிழமை 
ரோகிணி நட்சத்திரம்‌ கூடிய நன்னாளில்‌ ராசா ஸ்ரீ சரபோகி மகாராசா அவர்கள்‌ 
கர்ப்பக்‌ கிரகத்தை நிற்கவைத்து அர்த்த மண்டபத்திலிருந்து தூண்களூம்‌ கொறடும்‌ 
புதியதாகக்‌ கட்டி அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ இவைகளைப்‌ புதியதாகக்‌ 
கட்டினார்‌. 


30. வாகன மண்டபப்படிக்‌ கல்வெட்டு!' : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1723 சென்ற கலியுகம்‌ 4902க்கு மேல்‌ 
நடக்கும்‌ துர்மதி ஆண்டு வைகாசி மாதம்‌ 3ஆம்‌ தேதி சுக்கில பக்கம்‌ துவிதியை 
வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம்‌ கூடிய நன்னாளில்‌ ராசா ஸ்ரீ சரபோசி மகா 
ராசா அவர்களால்‌ சுப்பிரமணிய சுவாமியின்‌ கோயில்‌ மண்டபத்துக்கு ஏதிரிலிருக்கும்‌ 
மண்டபத்தில்‌ சுவர்களைக்‌ கட்டி இரண்டு மண்டபத்தையும்‌ சேர்த்துப்‌ புது மண்டப 
மாகச்‌ செய்து படிகளும்‌ புதியதாகக்‌ கட்டப்பட்டன. இவ்விதமாகத்‌ திருப்பணிகள்‌ 
நடைபெற்றன. 


31. விநாயகர்‌ கோயில்‌ வடக்கு, மேற்குச்‌ சுவர்க்‌ கல்வெட்டு!” : 


ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலேசுவரன்‌ ராசாதிராச ராச கம்பீர போசல வம்ச குல 
சிகாமணி மகாராசா ஸ்ரீ பிரதாபசிம்ம மகாராசா சாகேப்‌ அவர்கள்‌ கருவில்‌ தலை 
மணியாகப்‌ பிறந்த மகாராச ராசஸ்ரீ துளசா மகாராசா சாகேப்‌ அவர்கள்‌ மகன்‌ மகா 
ராசஸ்ரீ சரபோசி மகாராசா சாகேப்‌ அவர்கள்‌ ஸ்ரீ ராமன்‌ அவதாரத்திலிருந்து 
சோழ நீதிக்கும்‌ அதிகமாக ௮7௪ பரிபாலனம்‌ செய்துகொண்டு வரும்பொழுது வெட்டி 


14. “சோழர்‌ காலக்‌ கல்‌ நந்தியின்‌ உள்ளே ஒரு தேரை இருத்து அது ஒரு சிற்பியால்‌ வெளிப்பட்டு, 
இத்தீர்த்தத்தினுள்‌ விழுந்ததால்‌ இதற்கு 'மண்டூகத்தீர்த்தம்‌' எனப்‌ பெயராயிற்று” (மண்டூகம்‌ 
- தவளை, தேரை) - பிரகதீசுவர மகாத்மியம்‌, சரசுவதி மகால்‌ வெளியீடு, 1985, பக்‌, 35. 

15. 4. R. 8௮௦. 420 of 1924. 

16. 4, R. E.No. 111 of 1927-28. 

17. A. R. E.No. 421 of 1924. 


71-7 


50 


யான்‌, கல்வெட்டி!3 வகையராக்கள்‌ ௮ர௪ சபைக்கு விண்ணப்பம்‌ கொடுத்தார்கள்‌. 
அந்த விண்ணப்பத்தினை அரசர்‌ நீதி மகாலுக்கு அனுப்பி விசாரணை செய்கிறது 
- என்று உத்தரவாகி வந்த விண்ணப்பம்‌ வந்தபடிக்கு : 

கல்வெட்டி எழுதிக்‌ கொடுத்த மனு விவரம்‌ : “தஞ்சை நகர வெட்டியான்‌ 
காணியாட்சி முன்பு என்னுடையதாயிருந்தது. சென்ற சில ஆண்டுகளில்‌ அது தங்க 
ஞடையது ஏன்று சையத்தினுடைய அதிகாரிகள்‌ புதியதாகப்‌ பறையன்‌ தஞ்சான்‌, 
கொடியான்‌, சின்னான்‌ ஆகிய மூவரை நியமித்தார்கள்‌. இவர்கள்‌ கோட்டையில்‌ 
'வெட்டியான்‌௧ள்‌ காணியை ஆண்டு வந்தார்கள்‌ ; மேலும்‌ கிழக்குப்‌ பேட்டைமின்‌ 
வெட்டியான்‌ காணியைத்‌ தங்கள்‌ பங்காளி பெரமானிடமிருந்து எடுத்துக்கொண்டனர்‌; 
இதை விசாரித்து நீதி வழங்க வேண்டும்‌''. 

இந்த மனுவில்‌ பெரமானும்‌ கையெழுத்துப்‌ போட்டான்‌. இதற்காகத்‌ தஞ்சான்‌, 
கொடியான்‌, சின்னான்‌ இவர்களைக்‌ கூப்பிட்டழைத்து விசாரணை செய்ததில்‌ 
அவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்த விவரம்‌ : 

வெகு காலத்திலிருந்தே தஞ்சை நகர வெட்டியான்‌ காணி எங்களுடையதே. 
70, 80 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ கல்வெட்டியின்‌ முன்னோர்‌ தஞ்சாவூர்‌ நகர வெட்டி 
யான்‌ காணியாட்சி தங்களுடையது என்று வற்புறுத்திப்‌ பறித்துக்‌ கொண்டார்கள்‌. 
அது உடனடியாகப்‌ பொய்யென்று ஆகிவிட்டது. 

எங்களுடைய காணியாட்சியை நாங்கள்‌ அனுபவித்து வரும்போது மறுபடியும்‌ 
இருமுறை கல்வெட்டி விவகாரம்‌ செய்து பொய்யாகிப்‌ போய்விட்டது. இப்போது 
காணியாட்சி எங்களுடையதாய்‌ இருக்கிறது." 


நியாயமாக விசாரிக்க வேண்டும்‌ என்று கல்வெட்டி எழுதிக்‌ கொடுத்திருக்‌ 
கிறான்‌. இருவரும்‌ எழுதிக்‌ கொடுத்தபடி இரு வாதிகளையும்‌ கூப்பிட்டழைத்துச்‌ 
சாட்சியுடன்‌ விவகாரத்தை அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்றும்‌ எழுதித்தந்துள்ளனர்‌. 

சிரகதீசுவர சுவாமியின்‌ சன்னிதியில்‌ தடான நெய்யில்‌ கை முக்கியதில்‌ 
தஞ்சான்‌, கொடியான்‌, சின்னான்‌ இவர்களில்‌ தஞ்சானுடைய விரல்கள்‌ மட்டும்‌ 
எரிச்சல்‌ பெறவில்லை. 

வெட்டியான்‌ காணியாட்சி என்னுடையது ஏன்று நிச்சயம்‌ செய்து கொண்டு 
வந்த விவகாரம்‌ தோற்றுவிட்டது என்று மன்னிப்பு எழுதித்‌ தருகிறேன்‌ என்று கல்‌ 
வெட்டி எழுதிக்‌ கொடுத்தான்‌. 

சாலிவாகன சகாப்தம்‌ 17.24 கலியுகம்‌ 4903 துந்துபி ஆண்டு ஆடி மாதம்‌ 8ஆம்‌ 
தேதிக்கு ிரகதீசுவரசுவாமி கோயிலின்‌ சன்னிதியில்‌ நெய்யைக்‌ கொதிக்க வைத்து, 


18. கல்வெட்டி- ஒரு ஆளின்‌ பெயர்‌.. 


51 


கொதிக்க வைத்த நெய்யில்‌ தஞ்சன்‌ வெட்டியான்‌ காணியாட்சி தன்னுடையது 
என்றும்‌, கல்வெட்டிக்கு இல்லை என்றும்‌ சொல்லி விரலை விட்டான்‌ : விரல்கள்‌ 
எரியவில்லை. அதைக்‌ கல்வெட்டி ஒப்புக்கொண்டு காணியாட்சி என்னுடையது 
என்று கட்சி ஆடியதை நான்‌ இதற்குமேல்‌ வுழக்காடவில்லை ; தஞ்சன்‌, கொடியான்‌, 
சின்னான்‌ இவர்கள்‌ அனுபவித்து வந்துகொண்டிருக்கிற வெட்டியான்‌ காணியாட்‌ 
சியைத்‌ தஞ்சன்‌, கொடியான்‌, சின்னான்‌ இவர்களே அனுபவித்து வருவதற்குச்‌ 
சம்மதிக்கிறேன்‌ ; நான்‌ எழுதிக்‌ கொடுத்தது தவறு என்று கல்வெட்டி எழுதிக்‌ கொடுத்‌ 
தான்‌. அதில்‌ பெரமான்‌ கையெழுத்துப்‌ போட்டான்‌. 


இரண்டு பேருடைய மனு கையெழுத்தும்‌ சிரமாணத்திலிருந்து கொடியா 
னுடைய வெட்டியான்‌ காணியாட்சி கல்வெட்டிக்கு அவசியமில்லை என்றும்‌, 
கிழக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள பேட்டையில்‌ தஞ்சன்‌, கொடியான்‌, சின்னான்‌ ஆகிய 
இவர்கள்‌ இன்றுவரையில்‌ எவ்வளவு அனுபவித்து வருகிறார்களோ அவ்வளவு 
பெரமானுக்கு அவசியமில்லை என்றும்‌, கோட்டை மற்றும்‌ கிழக்குப்‌ பக்கத்திலுள்ள 
பேட்டையில்‌ தஞ்சன்‌, கொடியான்‌, சின்னான்‌ இவர்கள்‌ இன்றுவரையில்‌ அனு 
பவித்து வந்து கொண்டிருப்பதற்குச்‌ சாட்சியாக சந்திர சூரியர்‌ உள்ளவரை மகன்‌ 
பேரன்‌ வழியில்‌ தஞ்சான்‌, கொடியாள்‌, சின்னான்‌ இவர்களே அனுபவித்து வருகிறது 
என்றும்‌, கிழக்குப்‌ பக்கத்தில்‌ பேட்டையில்‌ தஞ்சன்‌, கொடியான்‌ சின்னான்‌ ஆகியோர்‌ 
இன்றுவரையில்‌ அனுபவித்து வருகிறது போக எஞ்சியது பெரமான்‌ இன்று வரையில்‌ 
அனுபவித்து வருவதைப்‌ போல்‌ பெரமானே அனுபவித்து வரவேண்டியது என்றும்‌ 
முடியு செய்து தஞ்சான்‌, கொடியாள்‌, சின்னான்‌ ஆகிய மூன்று பேருக்கும்‌ வெற்றிம்‌ 
பத்திரம்‌ கொடுத்து ௮து ஸ்ரீ பிரகதீசுவரசுவாமி கோயிலில்‌ கல்லின்மேல்‌ எழுதப்பட்‌ 
டிருக்கிறது. 


92. விநாயகர்‌ கோயில்‌ மேற்கு, தெற்குச்சுவர்க்‌ கல்வெட்டு! : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1720 கலியுகம்‌ 4899 பிரகதீசுவர 
சுவாமிக்கு ராசா சரபோசி ராசா அவர்கள்‌ நகைகள்‌, பாத்திரங்கள்‌ கொடுத்த 
விபரம்‌ : 

வைரக்கற்கள்‌ பதித்த சந்திரன்‌ போன்ற பதக்கம்‌. இரதத்தின்‌ மேல்‌ அமர்ந்து 
அரண்மனையின்‌ மாடிக்கு அண்மையில்‌ வந்தபோது அளித்த பச்சைக்கல்‌ பதக்கம்‌. 
மாணிக்கம்‌, முத்துக்கள்‌ பதித்துச்‌ சரிகையால்‌ ஆன வடம்‌. வெள்ளிக்‌ கிணணங்களும்‌ 
வேலைப்பாடு மிக்க கிண்ணங்களும்‌. பெரிய நிலைப்பாத்திரங்கள்‌. வெள்ளியில்‌ 
செய்த வேலைகளுடன்‌ நடுவில்‌ பொன்னையும்‌ சேர்த்துக்‌ கட்டிய சங்கு, முத்து, 
பவளம்‌, பொன்னால்‌ செய்யப்பட்ட மணிகளுடன்‌ கூடியது. அந்தச்‌ சங்கை வைக்கப்‌ 


19.4. 8. ௪. No. 422 of 1924, 


பீடம்‌ ஓன்று, 26 குமிழ்கள்‌ உள்ள கோபுர ஆரத்தி, ௮கலமான பாத்திரங்கள்‌, 
தேவிக்குக்‌ கிரீடம்‌, கவசம்‌, அங்கங்கு கொக்கிகளுடன்‌ கூடிய உடைகள்‌. 


மகர குண்டலங்கள்‌, கைக்குக்‌ கங்கணங்கள்‌, விரலுக்கு மோதிரங்கள்‌, கைக்குத்‌ 
தாமரை போன்ற பூக்கள்‌. பாடகம்‌, குசராத்திக்‌ கொலுசு, தோடா, நகை, மெட்டிகள்‌ 
போன்ற கால்‌ நகைகள்‌. ஒட்டியாணம்‌, சூரியன்‌, சந்திரன்‌ போன்ற தலை நகைகள்‌. 
தொங்கட்டான்‌, நெற்றிச்‌ சுட்டி, வகிடு நகைகள்‌, பதக்கம்‌, சந்திரமாலை, மணிக்கட்டு 
நகை, நெற்றிப்பொட்டு, நெற்றியில்‌ கட்டும்‌ பிற அணிகள்‌, மூக்குத்தி, சங்கிலி, 
மோதிரம்‌, சடை அணிகலன்கள்‌, 108 சிறிய சிவலிங்கங்கள்‌ வெள்ளிக்‌ கம்பியில்‌ 
கோத்த தாலி, கற்பூரத்தட்டு, தரப ஆரத்தி, ஐந்து ஆரத்தி, வெள்ளி இடபமும்‌ கைப்‌ 
பிடியுடனும்‌ கூடிய மணி, சங்கு, காளாஞ்சி, கைப்பிடி வைத்த ஆரத்தித்தட்டு, 


(கற்களின்‌ எண்ணிக்கை, அளவுகள்‌, எடை ஆகியவை மிகவும்‌ சிதைந்து 
புரியாமல்‌ உள்ளதால்‌ விடப்பட்டுள்ளன.) 


33. விநாயகர்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்க்‌ கல்வெட்டுல : 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ |723க்குச்‌ செல்லாநின்ற கலியுகம்‌ 4902க்குப்‌ 
பிறகு நடந்த துர்மதி ஆண்டு வைகாசி மாதம்‌ 3ஆம்‌ தேதி சுக்கில பக்கம்‌ துவிதியை 
வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம்‌ கூடிய நன்னாளில்‌ ராசா ௪ரபோசி மகாராசா 
அவர்கள்‌ பிரகதீசுவரர்‌ கோயிலில்‌ பல்வேறு திருப்பணிகளைச்‌ செய்தார்‌. அவை 
களின்‌ விவரம்‌ : 

சுப்பிரமணிய சுவாமி கோவில்‌ கோபுரம்‌, கொடுங்கையிலிருந்து தூபி வரை 
மில்‌ திருப்பணி வேலை செய்து, சுதையினால்‌ விக்கிரகங்கள்‌ அமைத்து, வண்ணம்‌ 
பூசி, புதிய கலசம்‌ வைத்து, குடமுழுக்குச்‌ செய்து அர்த்தமண்டபம்‌ மகாமண்டபம்‌ 
இவைகளின்மேல்‌ செங்கல்‌ தளமிட்டுக்‌ காரை பூசி,மண்‌ டபத்தின்‌ முன்பு 300 வெள்ளைக்‌ 
கல்‌ பரவி, தளவரிசை செய்து, மண்டபத்தின்‌ நான்கு பக்கங்களிலும்‌ சுவரிலும்‌ 
செங்கல்லினால்‌ படிகள்‌ அமைத்து இணைப்பாகத்‌ திருப்பணிகள்‌ நடைபெற்றன. 


அம்மன்‌ சன்னிதியில்‌ கருவறை மேல்‌ 3 நிலைகளிலும்‌ அர்த்தமண்டபம்‌, மகா 
மண்டபம்‌, வைரவ மண்டபம்‌, எதிரில்‌ உள்ள நந்தி மண்டபம்‌ ஆக ஏழு மண்டபங்களின்‌ 
மீதும்‌ செங்கல்‌ வேலைகள்‌ செய்து காரைபூசித்‌ தளவரிசை அமைத்து மகாமண்டபத்‌ 
தின்மேல்‌ தெற்கு, வடக்கு ஆகிய இரண்டு பக்கங்களிலும்‌ குறடூகளின்மேல்‌ வெள்ளைக்‌ 
கல்‌ தளவரிசை 20 ௮டி செய்து புதியதாகக்‌ காரை பூசப்பட்டது. 


சபாபதி கோயிலில்‌ அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ ஆக இரண்டு மண்டபங்கள்‌ 


வெணணப் ட ட்ட பட்டயா ப்பட படட பட ட்ட  பட்டப 
20. A.R.E. No. 423 of 1924. 


59 


மீது செங்கல்லால்‌ தளவரிசை செய்து காரை பசி மண்டபத்தில்‌ 200 அடி வெள்ளைக்‌ 
கல்லால்‌ தளவரிசை செய்யப்பட்டது. 


தட்சிணாமூர்த்தி கோபுரத்திற்கு மண்டபத்திலிருந்து தூபி வரையில்‌ தாழ்வாரம்‌ 
அமைத்து வண்ணம்‌ பூசப்பட்டது. 

சண்டிகேசுவரர்‌ கருவறை 6மல்‌ மண்டபத்திலிருந்து தூபி வரையில்‌ தாழ்வாரம்‌ 
போட்டு, புது விக்கிரகம்‌ செய்து வண்ணம்‌ பூசிப்‌ புதிய கலசமும்‌ வைத்துக்‌ குடமுழுக்‌ 
கும்‌ செய்து மண்‌ டபத்தின்மேல்‌ செங்கல்‌ தளவரிசை செய்து காரை பூசப்பட்டது. 

மடப்பள்ளி மண்டபத்திற்கும்‌ சுவருக்கும்‌ செங்கல்‌ வைத்துக்‌ காரைபூசப்பட்டது. 

தெற்குப்‌ பிராகாரத்தில்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ திருமாளிகைப்‌ பத்தியில்‌ திண்ணை 
மிலிருந்து மேற்குப்‌ பக்கம்‌ திருமாளிகைப்‌ பத்திவரை பசுக்களுக்குக்‌ . கொட்டில்‌ செங்‌ 
கல்லினால்‌ பூதியதாகச்‌ சுவர்போட்டுக்‌ காரை பூசிக்‌ கட்டப்பட்டது. கஜம்‌ 260. 
குறுக்குச்சுவர்‌ கஜம்‌ 90. ஆக 350 கஜம்‌ புதியதாகக்‌ சுவர்‌ அமைக்கப்பட்டது. 


திருமாளிகைப்‌ பத்தியில்‌ 24| சிறு லிங்கங்களும்‌, ஓர்‌ அம்மனும்‌ ஆக 242 படி 
மங்கள்‌ எழுந்தருளுவிக்கப்பட்டன. 

வடக்குப்‌ பக்கம்‌ பிராகாரத்தில்‌ தேவியின்‌ கோயிலில்‌ 4 பிராகாரங்களிலும்‌ 
செங்கல்‌ தளவரிசை புதியதாகச்‌ செய்து நடுவில்‌ வெள்ளைக்கல்‌ தளவரிசை போடப்‌ 
பட்டது. இதன்‌ நீளம்‌ (500 கஜம்‌, 

இந்த விதத்தில்‌ செங்கல்லால்‌ தளவரிசை 3 செங்கல்‌ உயரத்திற்குப்‌ போட்டு 
180 கஜம்‌ வரையில்‌ தளவரிசை செய்து 4 பக்கத்துத்‌ தண்ணீரும்‌ சாய்க்கடையில்‌ 
போய்‌ விழும்படியாகக்‌ கட்டப்பட்டது. ~ 

கோபுரத்திற்கு எதிரில்‌ ௮ட்டக்கொடித்‌ தூண்‌ மேடை வெள்ளைக்‌ கல்லால்‌ 
குறடு போட்டுச்‌ செங்கல்லினால்‌ !$ கஜம்‌ 3 கஜ நீள அ.கலத்திற்குப்‌ போட்டுப்‌ புதிய 
தாகக்‌ கட்டப்பட்டது. 
94, வடக்குப்‌ பிராகாரக்‌ கல்வெட்டு! : 

இக்கல்வெட்டு தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள போன்சலே வம்ச சரித்திரத்தைக்‌ 
கூறும்‌ பெரிய கல்வெட்டின்‌ தொடக்கப்‌ பகுதிகள்‌ சிலவற்றைக்‌ கொண்டுள்ளது. 
பெரிய எழுத்துக்களில்‌ வெட்டப்பட்டுள்ளது. தரையின்‌ மேல்‌ கற்களில்‌ மக்கள்‌ நடக்‌ 
கும்‌ பகுதியில்‌ உள்ள காரணத்தால்‌ பல பகுதிகள்‌ தேய்ந்தும்‌ அழிந்தும்‌ காணப்படு 
கின்றன. 


21. A.R.E. No. 418 of 1924 
இக்கல்வெட்டு ௮.8... N௦. 424 ௦7 1924 ன்‌ தொடக்கப்‌ பகுதிகளேயாகும்‌. 


94 


கல்வெட்டு முழுமையாக இல்லை. ஒரு சில பகுதிகளே அழியாமல்‌ உள்ளன. 
முதலில்‌ போன்சலே வரலாறு கூறும்‌ இக்கல்வெட்டைப்‌ பிராகாரத்தின்‌ தரை முழு 
வதிலும்‌ வெட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது போலும்‌. பின்‌ யாது காரணம்‌ 
பற்றியோ வரலாற்றுக்‌ கல்வெட்டு பிராகாரத்‌ தரையில்‌ வெட்டப்‌ பெறாமல்‌ தெற்குச்‌ 
சுவரில்‌ வெட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. 


35. தஞ்சாவூர்‌ சுப்பிரமணியர்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சாவூர்க்‌ கோட்டையினுள்‌ மேல வாயில்‌ அருகே இருக்கும்‌ பகுதி மேல 
அலங்கம்‌ எனப்படும்‌. அங்குச்‌ செயற்கையாக அமைக்கப்பட்ட சிறு குன்றுபோன்‌ ற 
பகுதியில்‌ இச்சுப்பிரமணியர்‌ கோயில்‌ உள்ளது. கோயிலின்‌ உட்செல்ல 18 படிகள்‌ 
உள்ளன. முருகன்‌ கோயிலுக்கு ஏற்பக்‌ கோயில்‌ புறச்சுவர்களில்‌ சில இடங்களில்‌ 
மயில்களின்‌ சிற்பங்கள்‌ அழகுறச்‌ செதுக்கப்பெற்றுள்ளன . 


1757ஆம்‌ ஆண்டு தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிங்‌ காலத்திய செப்பேடு 
ஒன்று இக்கோயிலில்‌ உள்ளது. தஞ்சை, வல்லம்‌ வணிகர்கள்‌ கொடை அளித்து 
இரவுவேளைப்‌ பூசை செய்துள்ளனர்‌. அச்செப்பேட்டில்‌ “மேலக்கோட்டை வாசல்‌ 
குமாரசுவாமி” என்று இச்சுப்பிரமணியர்‌ அழைக்கப்பட்டுள்ளார்‌ . 


1872ஆம்‌ ஆண்டு சிவாசி மன்னரின்‌ அந்தப்புர மகளிருள்‌ ஒருவராகிய மங்கள 
விலாசத்தைச்‌ சேர்ந்த காமுபாயி அம்மா அவர்கள்‌ இக்கோயிலுக்குச்‌ சில திருப்‌ 
பணிகள்‌ செய்து கும்பாபிடேகம்‌ செய்துள்ளார்‌. சிவலிங்கம்‌ ஒன்றையும்‌ பிரதிட்டை 
செய்துள்ளார்‌. 

இக்கோயிலின்‌ வடக்குத்‌ திருச்சுற்றிலிருந்து கோயிலுக்கு உள்ளே வரும்‌ 
வழியில்‌ தரையில்‌ இக்கல்வெட்டு உள்ள கல்‌ பதிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 
ஸ்ரீ பிரசோத்பத்தி ல்‌ மாசி மாத 
ம்‌ காமுபாயி அம்மா அவ 
ற்கள்‌ திருப்பணி வேலைய 
ம்‌ கும்பாபிஷேகமு[ம்‌]செயிவி 
த்து சிவ பிரதிஸ்ட்டை 
செயிதாற்கள்‌ 1872 ணு 


[ட ட்‌ மூ மவ 


36. தஞ்சாவூர்‌ காசி விசுவநாதர்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சைக்‌ கோட்டை மேலவீதியில்‌ உள்ள சிவாலயங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 
1805ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ சரபோசி மன்னரால்‌ இக்கோயிலின்‌ பெரும்பகுதி 
திருப்பணி செய்யப்பட்டதென்று இம்மராத்தி மொழிக்‌ கல்வெட்டால்‌ அறியலாம்‌. 
கோயில்‌ நுழைவாயில்‌ நிலையின்‌ இருபுறமும்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்‌ 
டுள்ளது. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 

தெற்கு நிலை : 

ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகாப்தம்‌ 1727 ஆயிரத்து எழுநூற்று இருபத்‌ 
தெழு சென்ற கலியுகம்‌ 4906 நான்காயிரத்துத்‌ தொளாயிரத்து ஆறு அதற்குமேல்‌ 
நடப்பு குரோதன ஆண்டு மாசி மாதம்‌ தேய்பிறை பஞ்சமி சனிக்கிழமை பகல்‌ [4 
நாழிகைக்குமேல்‌ 16 நாழிகைக்குள்‌ இந்த நல்ல நாளில்‌ ஸ்ரீ சரபோசி மகாராசா 
அவர்களால்‌ விசுவநாதசுவாமி கோயிலில்‌ செய்யப்பட்ட திருப்பணி வேலைகளுக்கு 
விபரம்‌ : 


விசுவநாத சுவாமியின்‌ கர்ப்பக்கிரகம்‌, அர்த்தமண்டபம்‌, விசாலாட்சி அம்பா 
ளின்‌ கர்ப்பக்கிரகம்‌, அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ இப்படிப்பட்ட பல பகுதிகள்‌ 
கட்டப்பட்டன. 


வடக்கு நிலை : 


இதன்‌ எதிர்த்திசையில்‌ கோபுரம்‌, முற்றம்‌, கணேசர்‌ மண்டபம்‌, முற்றம்‌, சுப்பிர 
மணியர்‌ மண்டபம்‌, முற்றம்‌, சண்டிகேசுவரர்‌ கர்ப்பக்கிரகம்‌, மேலும்‌ அர்த்தமண்‌ ட்பம்‌, 
சபாபதிமண்டபம்‌, முற்றம்‌, மேலும்‌ உக்கிராணமண்‌ டயம்‌, முற்றம்‌, யாகசாலைகள்‌, 
மண்டபம்‌, முற்றம்‌ ஆகியன கட்டப்பட்டன. 


57 


தென்புறத்தில்‌ உள்ள பிராகாரத்தில்‌ நிலம்‌ வாங்கித்‌ கட்டப்பட்டது. நான்கு 
சிராகாரத்தில்‌ உள்ள சுவர்கள்‌ தளவரிசை இம்மாதிரியாக அத்திவாரத்திலிருந்து திருப்‌ 
பணி வேலைகள்‌ அனைத்தையும்‌ புதியதாகச்‌ செய்வித்தார்‌. 


71-8 


37. தஞ்சாவூர்‌ விசயராமர்‌ கோயில்‌ கல்வெட்டு 


தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ மேற்கு வீதியில்‌ உள்ள டபீர்‌ விசய இராமசாமி 
கோயில்‌ என்று வழங்கப்படும்‌ விசயராமர்‌ கோயிலின்‌ மகா மண்டப வாயில்‌ நிலையின்‌ 
இருபக்கங்களிலும்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ , நில அளவுக்கென வடநாட்டிலிருந்து வரவழைத்த 
டபீர்‌ பண்டிதர்‌ என்பவர்‌ தாம்‌ நாள்தோறும்‌ பொழுது புலர்வதற்கு முன்‌ தம்‌ 
கொட்டிலில்‌ உள்ள பசுக்களுக்கு வேண்டிய உணவுப்பொருள்கள்‌ கொடுத்துப்‌ பரா 
மரிப்பது வழக்கம்‌. ஒருநாள்‌ அவ்வழக்கம்‌ தவறிப்‌ பசுக்கள்‌ உணவின்றிக்‌ கிடந்த 
பாவத்தைப்‌ போக்கத்‌ தஞ்சைக்‌ கீழவாயிலுக்கு அடுத்து இக்கோயிலையும்‌, டபீர்‌ 
குளம்‌ என்ற திருக்குளத்தையும்‌ கட்டியதாகவும்‌, கோயில்‌ மாத்திரம்‌ பிற்காலத்தில்‌ 
அங்கிருந்து மேலவீதியில்‌ இடம்‌ மாற்றிக்‌ கட்டப்பெற்றது என்றும்‌ கூறுவர்‌. 
1768ஆம்‌ ஆண்டு இக்கோயிலுக்கு அளிக்கப்பெற்ற கொடை பற்றி மோடி ஆவணம்‌ 
ஒன்று கூறுகிறது. 

இக்கோயிலில்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ இரண்டாம்‌ சரபோசி செய்த திருப்‌ 
பணிகளை இம்‌ மராத்திமொழிக்‌ கல்வெட்டு விளக்குகிறது. ' 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


தெற்கு நிலை : 

ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகம்‌ 1727 சென்ற கலியுகாதி 4906 இதற்கு 
மேல்‌ நடப்பு குரோதன வருசம்‌ ஆவணி மாதம்‌ வளர்பிறை சஷ்டி வெள்ளிக்கிழமை 
பகல்‌ [3 நாழிகைக்கு மேல்‌ |7 நாழிகைக்குள்‌ இந்தச்‌ சுபதினத்தில்‌ ராசஸ்ரீ சரபோசி 
மகாராசாவினால்‌ கட்டப்பட்ட ஸ்ரீராமசாமி கோயிலுக்குத்‌ திருப்பணி வேலைகள்‌ 
நடந்ததற்கு விபரம்‌ : 


1. A.R.E. No. 351 of 1925-26. 


59 


நர்த்தன மண்டபத்தில்‌ நடந்த வேலைகளுக்கு விபரம்‌ : கருடனுக்குப்‌ புதிய 
கோயில்‌ கட்டிக்‌ காரையிடப்பெற்றது. மேற்குப்‌ பக்கம்‌ மூன்று முற்றங்களுக்குப்‌ 
புதிய சுவர்கள்‌ கட்டி, வெள்ளைக்‌ கல்லினால்‌ சதுர மேடை கட்டப்பெற்றது. 


சபாமண்‌ டபத்தில்‌ நடந்த வேலைகளுக்கு விபரம்‌ : கருடகம்பம்‌ வைத்துப்‌ புதிய 
கொறடு கட்டிப்‌ பலிமீடத்துக்கும்‌ கொறடு கட்டிக்‌ காரை பூசப்பட்டது. 


தெற்குப்‌ பக்கத்தில்‌ மூன்று முற்றங்கள்‌ கட்டி, வானதி கட்டி, மேலே செங்கல்‌ 
போட்டுக்‌ காரை பூசப்பட்டது, பிராகாரத்திலுள்ள தண்ணீர்‌ வெளியேறச்‌ சலதாரை 
கள்‌ கட்டிக்‌ காரை போடப்பட்டது. இ 

தென்கிழக்கில்‌ கிழக்குக்‌ கோபுரத்தின்‌ வெளிப்பக்கம்‌ சுவர்கள்‌ எழுப்பி, மூன்று 
முற்றங்கள்‌ மண்டபம்‌ கட்டி, மேலே செங்கல்‌ போட்டுக்‌ காரை பூசப்பட்டுப்‌ பூமிக்கும்‌ 
செங்கல்‌ தளவரிசை போடப்பட்டது, 


வடக்கு நிலை : 


வடக்குப்‌ பக்கத்தில்‌ வசந்த மண்டபம்‌ காமாட்சியம்மன்‌ கோயிலுக்கு மடப்‌ 
பள்ளிக்காக முன்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது காமாட்சி அம்மன்‌ கோயிலுக்கு 
மடப்பள்ளி மண்டபம்‌ புதியதாகக்‌ கட்டிக்‌ கொடுத்து இந்தக்‌ கோயிலின்‌ மண்டபம்‌ 
பதினைந்து ௮ங்கணம்‌ இந்தக்‌ கோயிலுடன்‌ சேர்த்துக்‌ கொண்டு மண்டபத்தின்‌ 
மேல்‌ செங்கல்‌ போட்டுக்‌ காரை பூசப்பெற்றது. கீழ்த்‌ தூண்கள்‌ பழுது பார்த்துத்‌ 
தரைக்குச்‌ செங்கல்‌ தளவரிசை போடப்பட்டது. பிராகாரத்தில்‌ தெற்கு, மேற்கு, 
வடக்கு மூன்று பக்கங்களில்‌ உள்ள சுவர்களும்‌ பழுது பார்க்கப்பட்டுக்‌ காரை பூசப்‌ 
பெற்றுக்‌ கீழே தளவரிசையும்‌ போடப்பெற்றது. 

ழேற்குப்‌ பிராகாரத்தில்‌ கிணற்றுக்குச்‌ சுவர்‌ எழுப்பப்பெற்றுத்‌ தளவாடங்கள்‌ 
செய்து சுண்ணாம்பு பூசப்பெற்றது. 

அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபத்தின்‌ மேல்‌ செங்கல்‌ போட்டுப்‌ பழுது பார்க்கப்‌ 
பட்டது ; காரை பூசப்பட்டது, 

இரதோத்சவம்‌ இல்லாமலிருந்ததால்‌ இரதம்‌ பழுது பார்க்கப்பட்டு உற்சவமும்‌ 
நடத்திப்‌ புதியதாகத்‌ தேர்முட்டியும்‌ கட்டுவித்துத்‌ தேர்முட்டிக்குப்‌ படிக்கட்டுக்களும்‌ 
கட்டப்பட்டன. இம்மாதிரியாகத்‌ திருப்பணி வேலைகள்‌ பல நடந்தன. 


36, 39. தஞ்சாவூர்‌ பங்காரு காமாட்சியம்மன்‌ 
கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சாவூர்‌ நகரில்‌ மேற்கு வீதியில்‌ உள்ள பங்காரு கரமாட்சியம்மன்‌ கோயில்‌ 
நுழைவாயிலின்‌ இரு பக்கங்களிலும்‌ இக்கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 


மன்னர்‌ பிரதாபசிங்‌ (1789-1768) ஆட்சிக்‌ காலத்தில்‌ இப்பங்காரு காமாட்சி 
யம்மன்‌ பாதுகாப்பின்‌ பொருட்டுக்‌ காஞ்சிபுரத்திலிருந்து இங்குக்‌ கொண்டுவந்து 
வைக்கப்பட்டது. மன்னர்‌ துளசா காலத்தில்‌ இக்கோயில்‌ விரிவு படுத்திக்‌ கட்டப்‌ 
பட்டது. 


பச்சையப்ப முதலியாரால்‌ இக்கோயிலுக்கு 1848 ஆம்‌ ஆண்டு மாலைப்‌ பூசை 
யின்‌ பொருட்டுக்‌ கொடையளிக்கப்பட்டுள்ளது. 1895ஆம்‌ ஆண்டு தஞ்சையிவிருந்த 
புகைப்படக்காரர்‌ ஒருவரின்‌ மனைவியான மீனாட்சி அம்மான்‌ அவர்களால்‌ மகா 
மண்டப வடக்கு வாயில்‌ கட்டப்பட்டுள்ளது. அவருடைய சிற்பத்திற்குமேல்‌ 
புகைப்படக்‌ கருவியும்‌ சிற்பமாகத்‌ தீட்டப்பட்டுள்ளது. 


இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ 1805ஆம்‌ ஆண்டு இக்கோயிலுக்குப்‌ பல திருப்‌ 
பணிகள்‌ செய்துள்ளார்‌. 1874 ஆம்‌ ஆண்டு சிவாசி மன்னரின்‌ மனைவியார்‌ காமாட்‌ 
யம்பா பாயி சாகிப்‌ அவர்களால்‌ சில கொடைகள்‌ இக்கோயிலுக்கு அளிக்கப்‌ 
பட்டுள்ளன. 


இவ்விரண்டு கல்வெட்டுக்களும்‌ மராத்தி மொழியில்‌ உள்ளன. அவற்றின்‌ 
மொழிபெயர்ப்புக்கள்‌ இங்கே அளிக்கப்பட்டுள்ளன . ! 


1. A.R.E. NO. 349, 350 of 1925-26, 


61. 
88 இரண்டாம்‌ சரபோசி கல்வெட்டு : 
தெற்கு நிலை : 
ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகம்‌ [727 ஆமிரத்து எழுநூற்று இருபத்தேழு சென்ற 
கலியுகம்‌ 4906 நாலாமிரத்துத்‌ தொளாயிரத்து ஆறு குரோதன ஆண்டு ஆனித்‌ திங்கள்‌ 
தேய்பிறை நவமி திங்கட்கிழமை பகல்‌ 5 நாழிகைக்குமேல்‌ 7 நாழிகைக்குள்‌ இந்த 


நன்னாளில்‌ சரபோசி மகாராசாவால்‌ ஸ்ரீகாமாட்சி அம்மாளுக்குச்‌ செய்யப்பட்ட திருப்‌ 
பணி வேலைகளுக்கு விபரம்‌ : 


எதிரில்‌ உள்ள கோபுரம்‌ கட்டுவித்து வண்ணம்‌ பூசப்பட்டது. முற்றத்திலுள்ள 
மடப்பள்ளி புதுப்பிக்கப்பட்டு ஆறு முற்றங்கள்‌ கட்டிக்‌ காரையும்‌ பூசப்பட்டது. கீழே 
செங்கற்கள்‌ போடப்பட்டிருக்கின்றன. இரண்டு முற்றங்கள்‌ செங்கற்களால்‌ போடப்‌ 
பட்டன ; காரையும்‌ பூசப்பட்டுச்‌ செங்கற்களால்‌ தளவரிசையும்‌ போடப்பட்டன. 


வடக்கு நிலை : 


இரண்டு உக்கிராணங்கள்‌ கட்டி, முற்றமும்‌ கட்டித்‌ தளவரிசை போடப்பட்டது. 
தளவரிசைகளுக்குச்‌ செங்கற்கள்‌ போடப்பட்டன. மொத்தம்‌ [0 மூற்றம்‌ கட்டிப்‌ புதுச்‌ 
செங்கற்கள்‌ நிரப்பி அதிலிருந்து நிருத்தமண்‌ டபம்‌ கட்டுவிக்கப்பட்டது. பிராகாரத்‌ 
தினுடைய நான்கு சுவர்களுக்குத்‌ தெற்குப்‌ பக்கத்திலும்‌, வடக்குப்‌ பக்கத்திலும்‌, இரண்டு 
சுவரிலும்‌, முற்றங்களிலும்‌ கீழ்த்தளவரிசை போடப்பட்டது, கருவறை, கோபுரம்‌ 
இவைகளுக்குத்‌ தளவரிசைக்‌ கற்கள்‌ பாவப்பட்டன. 


காமகோடி தேவியினுடைய கருவறை பமுதுபார்த்துப்‌ புது வண்ணமும்‌ பூசப்‌ 
பட்டது. நர்த்தன மண்டபம்‌ செப்பனிடப்பட்டுக்‌ காரை பூசப்பட்டது. இம்மாதிரியாகத்‌ 
திருப்பணி வேலைகள்‌ செய்து முடிக்கப்பட்டன. 


99. காமாட்சியம்பா பாயி கல்வெட்டு : 


ஸீ 
கல்வெட்டு அறிக்கை 
ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகம்‌ 1796 பவ ஆண்டு வளர்பிறை பிரதிமை 
புரட்டாசி மாதம்‌ தேதி | ஸ்ரீசரபேந்திர பூபதியவர்களின்‌ மகள்‌ வயிற்றுப்‌ பேர்த்தி 
ஸ்ரீசிவேந்திர ராசா அவர்களுடைய மூத்த மனைவி ஸ்ரீ காமாட்சியம்பா பாயி இவர்‌ 
களுடைய குலம்‌ விளங்கவேண்டியும்‌, நிலையான புகழ்‌ அடைய வேண்டியும்‌, தஞ்ச 


புரி ஸ்ரீகாமாட்சியம்மன்‌ தேவிக்குப்‌ புதியதாகத்‌ தொடங்கப்பட்ட காலைக்‌ கட்டளை 
விபரம்‌: நாள்தோறும்‌ அதிகாலையில்‌ தயிர்சாதம்‌ படைத்து அந்த அன்னத்தைப்‌ 
பிரசாதமாக 8 அந்தணர்களுக்கு வழங்கவேண்டும்‌. அதற்காக ஒதுக்கப்பட்ட முதல்‌ 
ரூபாய்‌ 5000, மேலும்‌ இத்தொகையிலிருந்து வராம்‌ வரும்படியைக்‌ கொண்டு நாள்‌ 
தோறும்‌ விடியற்காலையில்‌ குங்குமத்தினால்‌ அஷ்டோத்திர ௮ர்ச்சனை செய்யவேண்‌ 
டும்‌, பாக்கித்‌ தொகையைக்‌ கொண்டு வருடந்தோறும்‌ சாரதா நவராத்திரிக்குள்‌ 
வெள்ளிக்கிழமை மண்டபப்படி அமிடேகம்‌ பூசை நைவேத்தியம்‌ முதலியவைகளை 
அரசு அலுவலர்களின்‌ மூலமாக நடத்திவர வேண்டியது. இன்று எழுதப்பட்ட பத்திரப்‌ 
, படி முதல்‌ கொடுக்கப்பட்டது ரூபாய்‌ 500. மொத்தம்‌ இவ்வறங்கள்‌ மூன்றிற்கும்‌ 
மொத்தம்‌ முதலாகக்‌ கொடுக்கப்பட்ட தொகை 5500 ஐயாயிரத்து ஐநாறு ரூபாய்‌. 
இது கோலிலின்‌ தானிகர்‌ குப்புசாமி சாத்திரி அவர்களிடம்‌ கொடுத்து அந்தத்‌ 
தொகையைக்‌ கொண்டும்‌ நில வருமானத்தைக்‌ கொண்டும்‌, அதனுடைய வட்டியைக்‌ 
கொண்டும்‌ பரம்பரையாக இந்த அறங்களை நிரந்தரமாகச்‌ எந்திர சூரியர்‌ உள்ளவரை 
முறைப்படி நடத்திவர வேண்டியது, ஆகையால்‌ இதை எல்லாப்‌ பொது மக்களும்‌ 
பார்த்துக்‌ கொடையை நிரந்தரமாக நடத்திவர வேண்டும்‌. இதன்படிக்கு மாதுஸ்ரீ 
அவர்களுடைய மனத்திலிருந்து கொடுத்த கட்டளைப்படி காரியஸ்தர்‌ நாகராசர்‌ 
அவர்கள்‌ இந்தக்‌ கல்வெட்டு அறிக்கையைக்‌ .கல்வெட்டாக வெட்டி வைத்திருக்‌ 
கிறார்கள்‌, 

அறம்‌ செய்தல்‌, பிறர்‌ செய்த அறத்தைப்‌ பேணுதல்‌ ஆகிய இவ்விரண்டில்‌ பிறர்‌ 
செய்த அறத்தைப்‌ பேணுவதே சிறந்தது. அறம்‌ செய்தால்‌ தேவருலகு மட்டுமே கிடைக்‌ 
கிறது. ஆனால்‌ அறத்தைப்‌ பாதுகாப்பதால்‌, காப்பவன்‌ விட்டூணுவின்‌ பதத்தையே 
அடைகின்றான்‌.” 


2 இப்பகுதி வடமொழிச்‌ கலோக வடிவில்‌ உள்ளது. 


40. தஞ்சாவூர்‌ கிருட்டிணன்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


தஞ்சை நகரில்‌ கோட்டைக்குள்‌ மேல வீதியில்‌ கிருட்டிணன்‌ கோயில்‌ உள்ளது. 
இக்கோயில்‌ தஞ்சை நாயக்கர்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌ என்பர்‌. 


1805ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ இக்கோயிலுக்குச்‌ செய்த 
பல்வேறு திருப்பணிகளை இக்கல்வெட்டு விளக்குகிறது. தஞ்சை மராட்டியர்‌ மர 
பினர்‌ சைவ சமயம்‌ சார்ந்தவர்களாக இருப்பினும்‌ அரசரும்‌, அரச குடும்பத்தினரும்‌, 
அரசியரும்‌, அலுவலர்களும்‌ சமய வேறுபாடின்றி வைணவக்‌ கோயில்கள்‌ பல 
வற்றுக்கும்‌ கொடைகள்‌ அளித்தனர்‌ ; திருப்பணிகள்‌ செய்தனர்‌ என்பதைக்‌ கல்‌ 
வெட்டுக்களும்‌ செப்பேடுகளும்‌ கூறுகின்‌ றன. 


கோயிலின்‌ நுழைவாயில்‌ நிலையின்‌ இருபுறங்களிலும்‌ மராத்தி மொழியில்‌ 
இக்கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 
தெற்கு நிலை : 


ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகாப்தம்‌ 1727 சென்ற கலியுகம்‌ 4906 ௮த.ற்கு 
மேல்‌ நடப்பு குரோதன ஆண்டு ஐப்பசி வளர்பிறை தசமி வியாழக்கிழமையன்று பகல்‌ 
7 நாழிகைக்குமேல்‌ [2 நாழிகைக்குள்‌ இந்த நன்னாளில்‌ ராசஸ்ரீ சரபோசி மகாராசா 
அவர்களால்‌ செய்யப்பட்ட கிருட்டிணசாமி கோயிலில்‌ நடந்த திருப்பணி வேலைகளி 
னுடைய விபரம்‌ ! 

அர்த்த மண்டபத்தின்மேல்‌ செங்கல்‌ போட்டுக்‌ காரை பூசப்பட்டது. மகா 
மண்டபம்‌ முற்றம்‌ வானதி கட்டி அதன்மேல்‌ செங்கல்‌ போட்டுக்‌ காரை பூசப்பட்டது. 
கீழ்த்தரைக்குச்‌ செங்கல்லால்‌ தள வரிசை போட்டுப்‌ புதுத்‌ தரண்‌ களுக்கும்‌, சுவர்களுக்‌ 
கும்‌, உள்ளும்‌ வெளிப்புறமும்‌ வண்ணம்‌ பூசப்பட்டது, 


64 


எதிரில்‌ இருக்கும்‌ கோபு.ரம்‌ புதியதாக அத்திவாரம்‌ போட்டுக்‌ கட்டிக்‌ கரரை 
பூசப்பட்டது. மடப்பள்ளி அங்கணம்‌ மூன்று, உக்கிராணம்‌ அங்கணம்‌ இரண்டு ஆக 


அங்கணம்‌ ஐந்து அத்திவாரத்‌ 
வடக்கு நிலை : 
திலிருந்து சுவர்‌ கட்டப்பட்டு மேலே மண்டபமும்‌ செங்கல்லால்‌ கட்டிக்‌ காரை 
பூசிக்‌ கீழே தரையில்‌ செங்கல்‌ தளவரிசை அமைத்துச்‌ சுவருக்கும்‌ காரை பூசப்பட்டது. 
மிராகாரத்தினுடைய கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய சுவர்களும்‌ அத்திவாரத்‌ 
துடன்‌ புதுச்‌ செங்கற்களால்‌ கட்டிக்‌ காரை பூசப்பட்டது. நான்கு பிராகாரங்களிலும்‌ 
செங்கல்‌ தசளவரிசை போடப்பட்டது. இந்த முறையில்‌ திருப்பணி வேலைகள்‌ நடை 


பெற்றன. 


41-48. தஞ்சாவூர்‌ கைலாச மகால்‌ கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சாவூரின்‌ வடக்கில்‌ வடவாற்றின்‌ தென்கரையில்‌ * வம்புலாஞ்சோலை” 
எனப்படும்‌ தொன்மையான இடத்தின்‌ அருகில்‌ மராட்டிய அரச குடும்பத்துச்‌ சமாதி 
கள்‌ உள்ளன. அச்சமாதிகள்‌ உள்ள இடத்துக்குக்‌ “கைலாச மகால்‌” என்பது 
பெயர்‌. இதற்கு *இராசாகோரி' என்றும்‌ பெயர்‌ வழங்கப்படுகிறது. அங்குள்ள 
சமாதிக்‌ கோயில்கள்‌ சிலவற்றில்‌ உள்ள கல்வெட்டுக்கள்‌ இங்குத்‌ தரப்படுகின்றன. 
சமாதி யாருக்குரியது ; அச்சமாதிக்குரியவர்‌ எப்பொழுது இறந்தார்‌ என்ற குறிப்‌ 
புக்கள்‌ அக்கல்வெட்டுக்களில்‌ உள்ளன. சிலவற்றில்‌ சமாதிக்கோயில்‌ கட்டி முடிக்கப்‌ 
பெற்ற காலமும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன . 

மராட்டிய அரச மரபினர்‌ சைவ சமயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
இறந்தபின்னர்க்‌ கைலாச மலைக்குச்‌ சென்று சிவபதம்‌ அடைகிறார்கள்‌ என்பது 
நம்பிக்கை. அதனால்‌ தஞ்சை மராட்டிய அரசரோ அல்லது அரசியோ மரணம்‌ 
அடைந்தால்‌ அவர்கள்‌ கைலாச வாசியானார்‌' என்று கூறப்பெறுவது வழக்கம்‌, 


“1797இல்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டை அன்ன சத்திரத்தில்‌ 
மகாராசா கைலாச வாசம்‌ செய்தார்‌” 


என்று இரண்டாம்‌ ஏகோசி இறந்த செய்தி குறிக்கப்பெறுகிறது. இறந்த அரசர்‌ 
களைக்‌ 'கைலாசவாசி” என்ற அடைமொழியுடன்‌ குறிப்பது வழக்கம்‌. அரசியாரை 
யும்‌ இவ்வாறே குறிக்கும்‌ வழக்கமும்‌ உள்ளது. 

பழங்காலத்தில்‌ கணவன்‌ இறந்தபின்‌ மனைவி உடன்கட்டை ஏறி உயிர்விடும்‌ 
வழக்கம்‌ இருந்தது. இதனைச்‌ “சதி” அல்லது 'சசுகமனம்‌' என்பர்‌. தஞ்சை மராட்‌ 
டிய மன்னர்‌ மரபிலும்‌ இவ்வழக்கம்‌ இருந்தது. முதல்‌ சரபோசியின்‌ மூன்று மனைவி 
யரில்‌ சுலக்கணா பாயி சாகேப்‌, ராஜச பாயி சாகேப்‌ இருவரும்‌, பிரதாபசிங்கின்‌ 
5 மனைவியரில்‌ மூன்றாம்‌ மனைவியான யமுனா பாயி சாகேப்பும்‌, ஐந்தாம்‌ மனைவி 
யான சக்வார்‌ பாயி சாகேப்பும்‌ ஆகிய இருவரும்‌, துளசாவின்‌ மனைவியான ராச 
குமராம்பா பாயி சாகேப்பும்‌, அமரசிங்கின்‌ இரு மனைவியரும்‌ உடன்கட்டை ஏறி 
உயிர்‌ விட்டதாகக்‌ குறிப்புக்கள்‌ உள்ளன. 


71-9 


அரசர்களுக்குச்‌ சிவலிங்க வடிவும்‌, அரசிகட்கு இரு கைகள்‌ உடைய பெண்‌ 
வடிவமும்‌ சமாதிக்‌ கோயிலினுள்‌ அடையாளமாக வைக்கப்படும்‌, சமாதிக்‌ கோயில்‌ 
களின்‌ மேல்‌ வைக்கும்‌ கலசங்களிலிருந்து அரசர்‌ தனியாக இறந்தாரா ? அல்லது. 
அவருடன்‌ எத்துணை மனைவியர்‌ உடன்கட்டை ஏறினர்‌ என்ற விபரம்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. ஒரு கலசம்‌ இருப்பின்‌ அரசருக்கு மட்டுமே சமாதிக்‌ கோயில்‌ 
எடுக்கப்பட்டது என்பதை அறியலாம்‌. இரண்டு கலசங்கள்‌ இருந்தால்‌ ஒரு மனைவி 
உடன்கட்டை ஏறியுள்ளரர்‌ என்பதையும்‌, மூன்று கலசங்கள்‌ இருந்தால்‌ இரு மனை 
வியர்‌ உடன்கட்டை ஏறினர்‌ என்பதையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 


கடைசி மராட்டிய மன்னர்‌ சிவாசியின்‌ சமாதிக்‌ கோயிலும்‌, அவரது மனைவி 
யரின்‌ சமாதிக்‌ கோயில்களும்‌ தனிச்‌ சுற்றுச்‌ சுவருக்குள்‌ கைலாச மகாலில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. 

இரண்டாம்‌ சரபோசி, துளசா, பிரதாபசிங்கின்‌ சமாதிகள்‌ வெளியே கட்டப்‌ 
பட்டுள்ளன. பழமையான சமாதிகள்‌ பீசப்பூர்‌ மொகலாயர்‌ கலைப்பாணியிலும்‌, 
பிற்காலத்தவை அனைத்தும்‌ திராவிடக்‌ கலைப்‌ பாணியிலும்‌ கட்டப்பட்டுள்ளன . 


முதலில்‌ பெண்களுக்குச்‌ சமாதிக்‌ கோயில்கள்‌ கட்டாமல்‌ பிருத்தாவனம்‌ (துளசி 
மாடம்‌) அமைப்பில்‌ மட்டும்‌ கட்டிடம்‌ கட்டப்பெற்றது. பின்னாளில்‌ பெண்களுக்கும்‌ 
அரசர்களைப்‌ போலவே சமாதிக்‌ கோயில்கள்‌ கட்டப்பெற்றன. 


இந்தச்‌ சமாதிக்‌ கோயில்கள்‌ அரசர்‌ அல்லது அரசி எந்த இடத்தில்‌ எரியூட்‌ 
டப்பெற்றனரோ அதே இடத்தில்‌ கட்டப்பட்டன. இவைகள்‌ கோயில்கள்‌ அல்லது 
ஆலயங்கள்‌ என்றே அழைக்கப்பட்டன. அதற்கேற்றவாறு சமாதிக்‌ கோயில்கள்‌ 
சிலவற்றில்‌ * ஆலயம்‌ கட்டிக்‌ கும்பாபிஷேகம்‌ செய்யப்பட்டது என்றே கல்வெட்டு 
வெட்டப்பட்டுள்ளதைக்‌ காணுகின்றோம்‌. இதனால்‌ பிற கோயில்கள்‌ போலவே 
சமாதிக்‌ கோயில்களும்‌ கட்டி முடிக்கப்‌ பெற்றுக்‌ குடமுழுக்கு விழாவும்‌ செய்யப்பட்‌ 
டுள்ளது என்பதை அறிகின்றோம்‌. 


இந்தக்‌ கைலாச மகால்‌ தஞ்சை அரண்மனை அமரர்‌ மூத்த இளவரசர்‌ திரு, 
ராசாராம்‌ ராசா சாகிப்‌ அவர்கள்‌ குடும்பப்‌ பொறுப்பில்‌ உள்ளது. இவைகளைப்‌ 
பராமரிப்பதற்கென்றே மன்னார்குடி அருகே கோட்டூரில்‌ கொடை நிலங்களும்‌ 
அளிக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்குப்‌ பூசை செய்வதற்கென்றே தனி அந்தணர்‌ 
குடும்பமும்‌ உள்ளது. இந்தக்‌ கைலாச மகால்‌ மன்னர்‌ குடும்பத்திற்கு மட்டுமே 
தனிப்பட்ட உரிமையுடையதாகும்‌. 


41. அப்புரம்பா பாயி சாகேப்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு ; 


1890ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 29ஆம்‌ தேதி (விக்ருதி ஆண்டு மார்கழி 
மாதம்‌ 16ஆம்‌ தேதி) வளர்பிறை நான்காம்‌ நாள்‌ சிவாசி மகாராசாவின்‌ மனைவி 
யாகிய அப்புரம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த செய்தி குறிக்கப்படுகிறது. ( 


67 


அரசர்‌ பெயருக்கு முன்‌ 115 H[GHNESS என்ற சொற்றொடரின்‌ சுருக்கமாக 
1. 1. என்றும்‌, அரசியர்‌ பெயருக்கு முன்‌ HER HIGHNESS MATOSRI என்ற சொற்‌ 
றொடரின்‌ சுருக்கமாக 1. 7, 14. என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளன . 


18 - 7 - 1852இல்‌ சிவாசி மன்னர்‌ ஒரே நாளில்‌ மணம்‌ செய்து கொண்ட : 
17 மனைவியருள்‌ இவரும்‌ ஒருவர்‌. அப்புரம்பர பாயி இராமச்சந்திரராவ்‌ கோவிந்த 
ராவ்‌ விசாரே என்பவரின்‌ மகளாவார்‌ இவரது குடும்பப்‌ பெயர்‌ திராயி என்பது. 


கல்வெட்டு 
! விக்ருதி ஜ்‌ மார்கஷீர்ஷ மி கிருஷ்ண பக்ஷம்‌ சதுர்த்திக்கு சரியான 18900 
2 டிசம்பர்‌ மீ£ 29௨ சோமவாரம்‌ 11.11, சிவாஜி மகாறாஜா சத்திரபதி அவர்‌ 
களின்‌ 


3 பாரியை 1.1, 1, அப்புரம்பா .பாமி சாகேப்‌ அவர்கள்‌ சிவலோக பதவி 
அடைந்தார்கள்‌ 


42. காமாட்சியம்பா பாயி பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 


1892ஆம்‌ ஆண்டு சனவரி மாதம்‌ 27ஆம்‌ தேதி புதன்கிழமை சிவாசி -மன்ன்‌ 
ரின்‌ இரண்டாம்‌ மனைவியார்‌ காமாட்சியம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த 
செய்தி இக்கல்வெட்டில்‌ வெட்டப்பட்டுள்ளது. 


சிவாசியின்‌ மூத்த மனைவி சைதாம்பா பாயி சாகேப்‌ இறந்தபின்‌ அரண்‌ 
மனையில்‌ மூத்த அரசியாக விளங்கி அரச காரியங்கள்‌ பலவற்றைச்‌ செய்தவர்‌ 
காமாட்சியம்பா பாயி சாகேப்‌. இவர்‌ இரண்டாம்‌ சரபோசியின்‌ மகள்‌ வயிற்றுப்‌ 
பேத்தி. தன்‌ அக்கா பாயம்மா பாயின்‌ மகளான இவரை 1829ஆம்‌ ஆண்டு சிவாசி 
மணம்‌ செய்து கொண்டார்‌, 


“சீனியர்‌ ராணி', “ஜேஷ்ட பத்னி”, “தஞ்சாவூர்‌ அரண்மனை இலாகா 
தேவஸ்தானங்களின்‌ ஆதீனஸ்தர்‌”, “விசாரணை கர்த்தர்‌' என்றெல்லாம்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ இவரைக்‌ குறிக்கும்‌. சிவாசி மன்னர்‌ 25-10-1855இல்‌ இறந்த பின்‌ 
னரும்‌ 37 ஆண்டுகள்‌ வாழ்ந்து பல அறச்‌ செயல்களைச்‌ செய்தவர்கள்‌. 


காமாட்சியம்பா பாயி சாகேப்‌ பல கோயில்களில்‌ திருப்பணிகளைச்‌ செய்த 
மைக்குரிய கல்வெட்டுக்கள்‌ கிடைத்துள்ளன . சைவ வைணவக்‌ கோயில்கட்கு வேறு 
பாடு இன்றிக்‌ கொடைகள்‌ அளித்துள்ளார்‌. அல்லாம்‌ பண்டிகையின்போது இசுலா 
மியப்‌ பக்கீர்கள்‌ பலருக்கும்‌ ஏனைய மராட்டிய அரசர்கள்‌ போலவே காமாட்சியம்பா 
பாயும்‌ பல பொருள்கள்‌ கொடையளித்துள்ளார்‌ . I 


68 


தஞ்சை மராட்டிய மரபில்‌ 5ஆம்‌ மன்னர்‌ பாவா சாகிப்‌ (இரண்டாம்‌ ஏகோசி) 
இறந்தபின்‌ அவரது மூத்த மனைவி சுஜான்பாயி அரசப்‌ பொறுப்புக்களை ஏற்றது 
போலத்‌ தனக்கும்‌ பொறுப்பளிக்க வேண்டும்‌ என்‌.) ஜான்புரூஸ்‌ நார்ட்டன்‌ என்னும்‌ 
ஆங்கிலேயச்‌ சட்ட நிபுணர்‌ மூலம்‌ சென்னை உயர்‌ £தி மன்றத்தில்‌ வழக்குத்‌ தொடுத்‌ 
தார்‌. ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாரும்‌. சிவாசியின்‌ மற்ற மனைவிமார்‌ 
களான பாயி சாகிப்மார்களும்‌ பிரதிவாதிகளாகச்‌ '3ஈர்க்கப்பட்டனர்‌. 


ரண்டாம்‌ சரபோசி + அகல்யாபாமி (இரண்டாம்‌ மனைவி) 
அ 7 
(1798 - 1892) 


| 


பாயம்மா பாயி 4 யஸ்வந்தரால்‌ இராமச்சந்திர சூர்வே 


காமாட்சியம்பா பாயி சாகேப்‌ (ம) -- சிவாசி (1832 -1855) 
(1855 - 1892) 
சக்வார்‌ பாயி (ம) 4 இராமச்சந்திர ராவ்‌ யஸ்வந்தராவ்‌ மானே இங்ளே 


| 
பிரதாபருத்ர மானே இங்ளே 


| 
மூன்றாம்‌ சரபோசி (1855-1903) 


| 
இரண்டாம்‌ சிவாசி (1908-1927) 
| 
இராசாராம்‌ ராசா சாகேப்‌ (1927-1985) 


கல்வெட்டு 


| கர'ணாதைமீ [5 ௨ புதவாரம்‌ றாத்திரி கைலாஸவாஸி 
2 யான மாதுஸ்ரீ. காமாக்ஷியம்பா பாயி சாஹேபவர்கள்‌ 
3 தகனமானவிடத்தில்‌ இந்த அ.லயம்‌ கட்டப்பட்டிருக்கிறது 


43. யஸ்வத்தம்பா பாயி சாகேப்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 


1894ஆம்‌ ஆண்டு சனவரி மாதம்‌ 10ஆம்‌ தேதி சிவாசி மன்னரின்‌ மனைவி 
யாகிய யஸ்வத்தம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த செய்தியைக்‌ குறிக்கிறது. 


இவரும்‌ 18-7-1852இல்‌ சிவாசி திருமணம்‌ செய்து கொண்டவர்களில்‌ 
ஒருவர்‌. இவர்‌ தந்தையார்‌ ஜகதேராவ்‌ பாப்புமாவ்‌ சூர்வே. யஸ்வத்தம்பாவின்‌ 
குடும்பப்‌ பெயர்‌ ஹம்ராயி என்பதாகும்‌. 


69 

கல்வெட்டு 
விஜய ௫ பெளவே மாஸ 
சுக்கில பட்ச திர்தியை 
க்கு சரியான 1894 ஜ்‌ 
ஜனவரி மி [0 ௨ டுத 
வாரதினம்‌ 1. 1. ஸி 
வாஜி மாஹறாஜா 
சத்திரபதி அவர்க 
ளின்‌ பாரியை 1, H. 


ONO AWN 


௫] 


18. மயெஸ்வத்தம்பா 

10 பாயி ஸாஹே.ப்‌ அவர்‌ 
11 கள்‌ சிவலோக பதவி 
12 அடைந்தார்கள்‌ 


44, அனுசம்பா பாயி சாகேப்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 
1895ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 90ஆம்‌ தேதி மன்னர்‌ சிவாசியின்‌ 
மனைவி அனுசம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த செய்தி இக்கல்வெட்டில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 
இவர்‌ முன்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்பெற்ற யஸ்வத்தம்பா பாயி சாகேப்பின்‌ 
சகோதரியாவார்‌. இவரது குடும்பப்‌ பெயர்‌ கம்ராயி என்பது. இவருடைய தந்தை 
ஜகதேவராவ்‌ பாப்புராவ்‌ சூர்வே. 
கல்வெட்டு 
| மன்மத ௫ அஸ்வனி மாஸ சுக்கில பட்ச துவாதசிக்கு சரியான 
2 1895 ஸ்‌ செப்டெம்பர்‌ மீ 30 ௨ சோமவாரம்‌ ॥. 11, சிவாஜி மகாறாஜா 
சத்தி 
3 ரபதி அவர்களின்‌ பாரியை 1, 1, நா. அனுஸம்பா பாயி ஸாஜஹேப்‌ 
4 அவர்கள்‌ சிவலோக பதவி அடைந்தார்கள்‌ 


45. தீபாம்பா பாயி சாகேப்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 

1905ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 19ஆம்‌ தேதி செவ்வாய்க்கிழமை 
சிவாசி மன்னரின்‌ மனைவி தீபாம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த செய்தியை ' 
இக்கல்வெட்டு குறிக்கிறது. 

இவருக்குச்‌ சமாதிக்‌ கோயில்‌ கட்டி, குடமுழுக்கு 1905ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ 
மாதம்‌ 3ஆம்‌ தேதி நடத்தப்பெற்றது. 


70 


இவரும்‌ இவர்‌ தங்கை இராமகுமராம்பா பாயி சாகேப்‌ அவர்களும்‌ சிவாசியை 
18-7-—1852இல்‌ ஒரே நாளில்‌ திருமணம்‌ செய்து கொண்டனர்‌. இவர்களின்‌ 
தந்தையார்‌ யஸ்வந்தராவ்‌ இரகுநாதராவ்‌ ஜாதவ்‌ அவர்கள்‌. தீபாம்பாவின்‌ குடும்பப்‌ 
பெயர்‌ பத்தராயி என்பது. 
கல்வெட்டு 
! விசுவாவசு இ புரட்டாசி மீ கிருஷ்ண பக்ஷம்‌ ஒஷ்ட்டி செவ்வாய்க்கிழமை 
2 4 வக்குச்‌ சரியான 1905 ்‌ செப்டம்பர்‌ மீ [9 ௨ ஹிஸ்‌ ஹைனெஸ்‌ 
சிவாஜி 
3 மஹாராஜா அவர்கள்‌ பத்தினியாகிய ஹர்‌ ஹைனெஸ்‌ மாதோஸ்ரீ 
4 தீபம்பா பாயி சாஹேப்‌ அவர்கள்‌ தெய்வ கெதியடைந்ததால்‌ டே ணு 
கார்த்திகை மீ [8௨ ஞா 
3 மிற்றுக்‌ கிழமை சுக்கில பக்ஷம்‌ சப்தமி தினம்‌ ஆலயம்‌ கட்டி கும்பாபிஷேகம்‌ 
செய்யப்பட்டது 


46. கெளரம்பா பாயி சாகேப்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 


1906ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 11ஆம்‌ தேதி ஞாயிற்றுக்கிழமை மன்னர்‌ 
சிவாசியின்‌ மனைவி கெளரம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த செய்தி இக்கல்‌ 
வெட்டில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது . 
இவர்‌ பலவற்தராவ்‌ பாபுராவ்‌ சூர்வே அவர்களுடைய மகள்‌ ஆவார்‌. இவரது 
குடும்பப்‌ பெயர்‌ கெளராயி என்பது. 
கல்வெட்டு 
| விசுவாவசு இ பால்குன மி" கிருஷ்ண பக்ஷம்‌ பிரதிபதைக்கு சரியான 
1906 ௫ மார்ச்சு மீ£ || ௨ றவி 
2 வார தினம்‌ ஹிஸ்‌ ஹைனெஸ்‌ சிவாஜி மஹராஜா சாயேப்‌ அவர்கள்‌ பத்னி 
ஹர்‌ 
3 ஹைனெஸ்‌ மாதுஸ்ரீ கெளறம்பா பாயி சாயேப்‌ அவர்கள்‌ 
கைலாச வாசமடைந்‌ 
4 து தஹனமான இடத்தில்‌ இந்த ஆலயம்‌ கட்டப்பட்டது 


"47. இராம குமராம்பா பாயி சாகேப்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 


1910ஆம்‌ ஆண்டு சூலை மாதம்‌ 9ஆம்‌ தேதி சனிக்கிழமை சிவாசி மன்னரின்‌ 
மனைவி இராமகுமராம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ இறந்த செய்தி இக்கல்வெட்டில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. இவர்‌ தீபாம்பாவின்‌ தங்கையாவார்‌ . 


Ti 


இவரது சமாதிக்‌ கோயில்‌ கட்டி முடிக்கப்பட்டு 1910ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ 
மாதம்‌ 22ஆம்‌ தேதி குடமுழுக்குச்‌ செய்யப்பட்டது. இவர்‌ குடும்பப்‌ பெயர்‌ இந்தி 
ராமி என்பது. 


கல்வெட்டு 
| சாதாரண ணா ஆனி மீ 26 தீ£ சுக்கில பக்ஷம்‌ திருதியை சனிக்கிழமைக்கி 
சரியான |[9/0ும்‌ 
2 சூலைமி 9 தி. ஹிஸ்‌ ஹைநெல்‌ சிவாஜீ மகாறாஜா அவர்கள்‌ பத்தினியாகிய 
ஹர்‌ ை ஹெஸ்‌ மாதோ 
3 ஸ்ரீ இராம குமறாம்பா பாயி சாஹேப்‌ அவர்கள்‌ தெய்வகெதி அடைந்ததால்‌ 
(ஷூ ஷ்‌ ஆவணி ம” 
7 தீ- திங்கள்க்‌ கிழமை கிருஷ்ண பக்ஷம்‌ திவிதியை தினம்‌ ஆலயங்‌ கட்டி 
கும்பாபிஷேகம்‌ செய்யப்பட்டுது 


A 


48. யமுனாம்பா பாயி பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 


இரண்டாம்‌ சரபோசியின்‌ வழிவந்த நாகராச மாடிக்‌ அவர்களின்‌ மனைவி 
யார்‌ யமுனாம்பா பாயி அவர்கள்‌ 3-8-1926இல்‌ மரணம்‌ அடைந்த பொழுது 
அவர்களுக்கு எழுப்பிய பள்ளிப்படையில்‌ இக்கல்வெட்டுப்‌ பொ றிக்கப்பட்டுள்ளது . 


தஞ்சை அரச மரபினர்‌ அனைவரும்‌ சைவ சமயத்தைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ . 
இக்கல்வெட்டில்‌ யமுனாம்பா பாயி அம்மையார்‌ வைகுண்ட பதவி அடைந்தார்‌ என 
வைணவ மரபு கூறியிருப்பது பிற பள்ளிப்படைக்‌ கல்வெட்டுக்களில்‌ இல்லாத புதிய 
ஒன்றாகும்‌. 

கீழ்வரும்‌ மரபுப்‌ பட்டியல்‌ யமுனாம்பா பாயி யார்‌ என்பதை விளக்கும்‌. 


இரண்டாம்‌ சரபோசி 4+ யமுனாம்பா பாயி சாகேப்‌ (முதல்‌ மனைவி) 
] 
| ] 
இராசம்மா பாயி | 


| | 
கோவிந்த ராவ்‌ சிவாசி மொகிதே பிரகந்‌ நாயகி --கிருஷ்ணசாமி மாடிக்‌ ராவ்‌ 
ட | 


காமாட்சியம்பா பாயி (1921) நாகராச மாடிக்‌ ராவ்‌ 4 
| யமுனாம்பா பாயி அம்ணி மாடிக்‌ 
இரண்டாம்‌ சிவாசி 


ராசாராம்‌ ராசா சாகிப்‌ 


௦ ஸ்ர ஆ பே ர வ 


72 


கல்வெட்டு 


சாலி வாகன ௪6௧, 1847 பால்‌ 

குண பஹுள ப்ஞ்சமி (3—3—1926) 
ஸ்ரீ செள யெழுனாம்பா பாயி 
அம்ணி மாஹாடிக்‌ அவ 

ர்கள்‌ வைகுண்ட பதவி 


அடைந்தார்கள்‌ 


49-52. தஞ்சாவூர்‌ வடவாற்றங்கரைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சாவூரின்‌ வடக்கே கரந்தை அருகே ஒடும்‌ ஆறு வடவாறு. வடவாற்றின்‌ 
தென்கரையில்‌ மண்டபத்திலும்‌, சமாதிகளிலும்‌, தனியாசுக்‌ கிடக்கும்‌ கற்களிலும்‌ 
சில கல்வெட்டுக்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ மராட்டியர்‌ காலக்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ சில இப்பகுதியில்‌ தரப்படுகின்றன . 


49. அரங்கதாசன்‌ கல்வெட்டு : 


1804ஆம்‌ ஆண்டு தஞ்சை மராட்டிய அரசில்‌ சுபேதாராகப்‌ பணிபுரிந்த 
அரங்கதாசன்‌, கோவிந்த சாத்திரியாரின்‌ குரு நித்தியானந்த சுவாமிக்குச்‌ செய்த 
திருப்பணியை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 

இத்திருப்பணியைச்‌ செய்த சுபேதார்‌ அரங்கதாசன்‌ பரங்கிப்பேட்டையின்‌ 
தலைக்‌ கிராமமான அரிகோஷ்ட்டி புதுப்பேட்டையில்‌ இருந்த நல்லாறய்யங்காரின்‌ 
சீடன்‌ என்றும்‌, பிறமாத்தா சின்னது பிள்ளை பேரன்‌ என்றும்‌, அரிய அன்ரன்‌ என்‌ 
பாரின்‌ மகன்‌ என்றும்‌ இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ பெறுகின்றார்‌. 


அரங்கதாசன்‌ செய்த திருப்பணிக்கு முத்துக்கறுப்பன்‌ என்பவர்‌ உதவி செய்த 
தாகவும்‌ குறிப்பாகக்‌ கூறப்பட்டுள்ளது . 


கல்வெட்டு 


றத்தாட்சி ஹோ மாசி மீ” [உ 
கோவிந்த சாத்திரியார்‌ கு 
கு நித்தியாநந்த சுவாமிய 
ஈறவற்களுக்கு பறங்கி பே 
ட்டைக்கி தலக்கிராமமான 


சே ஷு பே ர்ஷ ர 


71-10 


4 


6 அரி கோஷ்ட்டி புதுப்பே 
7 ட்டையிலிருக்கும்‌ நல்ல 
8 ரஈறய்யங்காற்‌ சீஷன்‌ 
9 பிறமாத்தா சின்னது பி 
10 ள்ளை பவுத்திறன்‌ அரிய 
11 சிள்ளை புத்திறன்‌ 
12 ஸ்ரீரெங்க தாசன்‌ ௬ 
13 பையதாறவற்கள்‌ செ 
14 ய்த திருப்பணி யிது 
15 க்கு முத்துகறுப்பனும்‌ 
16 ஸ்ரீராம செயம்‌ 


50, போச்சல்‌ மண்டபக்‌ கல்வெட்டு : 


வடவாற்றங்கரையின்‌ தென்கரையில்‌ உள்ள பராசரக்‌ குளத்தின்‌ தெற்கே 
கிழக்கு நோக்கிக்‌ கட்டப்‌ பெற்றுள்ள மண்டபத்தின்‌ ஒரு தூணின்‌ மேல்‌ பகுதியில்‌ 
இக்கல்வெட்டுக்‌ காணப்படுகிறது. செங்கல்லால்‌ கட்டப்பெற்ற இம்மண்டபம்‌ 
இப்போது மிகவும்‌ சிதைந்த நிலையில்‌ இடி ந்து உள்ளது. 

தாது ஆண்டு வைகாசி மாதம்‌ படே உசேன்‌ கோயிலுக்கு (தர்கா) எதிர்‌ 
வீட்டில்‌ குடியிருந்த இராமசாமி போச்சல்‌ என்னும்‌ மராட்டிய மரபினர்‌ ஒருவரால்‌ 
இம்மண்டபம்‌ கட்டப்‌ பெற்றது. சிவாசியின்‌ மனைவி காமாட்சி அம்பரள்‌ அவர்கள்‌ 
உதவியால்‌ இது செய்யப்பட்டது. படே உசேன்‌ தர்கா தஞ்சாவூர்‌ வடக்கு அலங்க 
வீதியில்‌ உள்ளது. 

இக்கல்வெட்டில்‌ ஆறாவது வரியின்‌ தொடக்கத்தில்‌ கல்வெட்டில்‌ வெட்டப்‌ 
பெற்றிருந்த ஒரு சொல்‌ முற்றிலும்‌ அழிக்கப்பட்டுள்ளது. “மராட்டியர்‌” என்ற 
சொல்‌ அங்கு முன்பு வெட்டப்பெற்றிருக்க வேண்டும்‌. மராட்டியர்‌ மட்டுமே அங்கு 
இறுதிக்கடன்‌ செய்யவேண்டும்‌ என்ற விருப்பத்தை இராமசாமி போச்சல்‌ தன்‌ கல்‌ 
வெட்டில்‌ பொறித்திருக்க வேண்டும்‌. பிற்காலத்தில்‌ பிற இனத்தாரும்‌ அங்கு 
இறுதிக்கடன்‌ செய்ய வந்தவர்கள்‌ தம்‌ உரிமையையும்‌. அங்கு நிலைநாட்டும்‌ 
பொருட்டு “மராட்டியர்‌” என்ற சொல்லை அழித்திருக்க வேண்டும்‌. 


*போச்சல்‌' என்பது மராட்டியர்‌ மரபில்‌ ஒரு பிரிவின்‌ பெயராகும்‌. 
கல்வெட்டு 


| தாது ஷ்‌ வையாசி மீ ஸ்ரீ 
2 காமாக்ஷி அம்பன்‌ கிருபை 


75 


யால்‌ படே உசின்‌ கோயிலு 
க்கெதிர்த்த வீட்டிலிறாக்கும்‌ ரா 
மசாமி போச்சல்‌ என்பவர்‌ 
[மராட்டியர்‌] கருமஞ்‌ செய்ய 
க்‌ கட்டிய தர்ம மண்டபம்‌ 


OKA ANWw 


51. சிவராம்‌ பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு : 


வடவாற்றங்கரையின்‌ தென்பக்கம்‌ தஞ்சை அரச குடும்பத்தின்‌ சமாதி இராசா 
கோரி அருகே பல மராட்டியப்‌ பொது மக்களின்‌ சமாதிகளும்‌ உள்ளன. சிதானந்தீ 
சுவரர்‌ கோயிலின்‌ தெற்கே உள்ள பராசரக்‌ குளத்தின்‌ கீழ்க்கரையில்‌ இருக்கும்‌ 
சமாதியொன்றில்‌ இம்மராத்தி மொழிக்‌ கல்வெட்டு காணப்படுகிறது. 


வடவாற்றுக்கு “மணிமுத்தாநதி” என்ற பெயர்‌ உண்டு என்று இக்கல்வெட்டு 
மூலம்‌ அறிகின்றோம்‌. கரந்தையில்‌ கிடைத்த 17ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்‌ 
டொன்றில்‌ வடவாற்றுக்கு * அரியாறு' என்ற பெயரும்‌ கூறப்படுகிறது. 


1867ஆம்‌ ஆண்டு பிரபவ ஆடி மாதம்‌ திருவோண நட்சத்திரத்தன்று புரந்தர 
அண்ணாகா என்பவர்‌ சிவராம்‌ என்பவருக்கு ஆசிரம வாழ்க்கை அளித்ததாகவும்‌, 
அவர்‌ அன்றே மரணம்‌ அடைந்தார்‌ என்ற விவரமும்‌ இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. இறக்குந்‌ தறுவாயில்‌ உள்ளவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றித்‌ தங்க 
வைப்பதே ஆசிரம வாழ்க்கை தருதல்‌ ஆகும்‌. இது ஆபத்கால சந்தியாசம்‌ என்றும்‌ 
கூறப்படும்‌. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


சாலிவாகன சகாப்தம்‌ 1789 பிரபவ ஆண்டு ஆடித்‌ திங்கள்‌ கிருட்டிண பக்கம்‌ 
சிராவண நட்சத்திரத்தன்று புரந்தர ௮ண்ணாகா என்பவர்‌ மணிமுத்தாற்றங்கரையில்‌ 
பராசரத்‌ திருத்தலத்தில்‌ சிவராம்‌ அவர்களுக்கு ஆசிரம வாழ்க்கை அருளினார்‌. அதனை 
ஏற்ற அதே நாளில்‌ பிரதோஷ சமயத்தில்‌ ௮வர்‌ சமாதி ஆனார்‌. 


52. பிண்ட பலிபீடக்‌ கல்வெட்டு : 
தஞ்சாவூர்‌ வடவாற்றங்கரையின்‌ தெற்கே உள்ள பராசரக்‌ குளத்தின்‌ தெற்கு 
எல்லையில்‌ நிற்கும்‌ ஒரு சிறு கல்‌ தூணில்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. 


தஞ்சாவூர்‌ மராட்டிய மரபில்‌ தோன்றிய நாராயணசாமி சிர்க்கே ராவ்‌ சாயப்பு 
என்பவர்‌ தன்‌ மகள்‌ சாரதாம்பாள்‌ பாயி இறந்து விடவே தன்‌ மகளுக்குப்‌ பிண்டம்‌ 
பலியிடும்‌ பீடத்தைச்‌ செய்தார்‌ என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. 


சிர்க்கே” என்பது மராட்டியர்‌ மரபில்‌ ஒரு பிரிவின்‌ பெயராகும்‌. 


௩ லு. 3.0 ம. கே செவி மேவு வு 


எடை. ௭. 
மேலு 


76 

கல்வெட்டு 
௨ 
13720 தநா 
றாயண சா 
மி சிர்க்கே 
றாவ சாய 
ப்பு குமார 
த்தி சாரதம்‌ 
பாள்‌ பாயி 
பரகதி அ 
டைந்ததற்‌ 
கு பிண்ட 
பலி பீடம்‌ 
உபயம்‌ 


53. மோர்கர்‌ பாவா பள்ளிப்படைக்‌ கல்வெட்டு 


மராட்டிய மாநிலத்தில்‌ விநாயகர்‌ வழிபாடு மிகுதி. தமிழ்‌ நாட்டில்‌ முருகப்‌ 
பெருமானுக்கு “ஆறுபடை வீடுகள்‌” இருப்பதைப்போல மராட்டிய மாநிலத்தில்‌ 
விநாயகப்‌ பெருமானுடைய “அட்ட விநாயகர்‌ கோயில்கள்‌” என்ற பெயரில்‌ எட்டு 
விநாயகர்‌ கோயில்கள்‌ சிறப்பிடம்‌ பெற்று விளங்குகின்றன . 


அவற்றுள்‌ தனிச்‌ சிறப்பிடம்‌ பெறுவதும்‌ முதன்மையானதும்‌ பூனா மாவட்டத்‌ 
தில்‌ உள்ள “மோர்காவ்‌* என்னும்‌ ஊரிலுள்ள விநாயகர்‌ கோயில்‌ ஆகும்‌. மோர்காவ்‌ 
என்றால்‌ “மயில்‌ கிராமம்‌' என்று பொருள்‌, அத்தலத்து விநாயகர்‌ மோரேசுவர்‌' 
என்று அழைக்கப்படுவார்‌. பார்வதி, விநாயகரைக்‌ குறித்துத்‌ தவம்‌ செய்து அருள்‌ 
பெற்ற தலம்‌ என்பர்‌. “கணேசாய கயா” என்றும்‌ அவ்வூர்‌ அழைக்கப்படும்‌. 


சிறந்து விளங்கும்‌ விநாயகத்‌ தலமான அந்த மோர்காவ்‌ என்ற ஊரில்‌ மராட்‌ 
டிய அந்தணர்‌ குடும்பத்தில்‌ தோன்றியவர்‌ இராமச்சந்திரர்‌. கல்வி, கேள்விகளில்‌ 
சிறந்து விளங்கிச்‌ சமயத்துறையில்‌ முற்றும்‌ துறைபோகிய துறவுக்கோல முனிவ 
ராகத்‌ திகழ்ந்த அவர்‌ மோர்காவிலிருந்து தஞ்சை வந்து தங்கினார்‌, அவரை மராட்‌ 
டிய மன்னர்களும்‌, மக்களும்‌ ஆதரித்துப்‌ போற்றினர்‌. 


இராமச்சந்திரர்‌ தஞ்சாவூர்ப்‌ பகுதியில்‌ பஜனைகளையும்‌, சங்கீத நிகழ்ச்சி 
களையும்‌, அரிகதா காலட்சேபங்களையும்‌ சிறப்பாக நடத்தினார்‌. மக்களால்‌ 
பாராட்டப்பட்ட இவருடைய சமயத்‌ தொண்டும்‌, பெருமையும்‌ கருதி இவர்‌ “ஸ்ரீ 
பரமஹம்ச பரிவி ராஜகாசார்ய” என்ற பட்டம்‌ அளித்துப்‌ பாராட்டப்பட்டார்‌. இவர்‌ 
பக்தராமதாசருடன்‌ ஒப்பிட்டுப்‌ புகழப்பட்டார்‌. இவரை மக்கள்‌ விநாயகரின்‌ 
அவதாரமாகவே கருதினர்‌. இவரைப்‌ பற்றிப்‌ பல புகழ்ச்சிப்‌ பாடல்களும்‌ உள்ளன. 


தஞ்சை வடக்கு வீதியில்‌ 'மோர்கர்பாவா மடம்‌” உள்ளது. 1881இல்‌ இவர்‌ 
காலமானார்‌. தஞ்சைக்‌ கோட்டை வடக்கு வாயிலிலிருந்து இராசாகோரி செல்லும்‌ 
வழியில்‌ சிரேயசு சத்திரம்‌ அருகே எதிரில்‌ இவருடைய பள்ளிப்படை உள்ளது. 
சமாதிக்‌ கோயிலில்‌ விநாயகர்‌ பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளார்‌. அடக்கம்‌ செய்த 


78 
இடத்தில்‌ பிருந்தாவனம்‌ கட்டப்பட்டுள்ளது. நாள்தோறும்‌ இச்சமாதிக்‌ கோயி 
லுக்குப்‌ பூசை நடைபெறுகிறது. இச்சமாதிக்‌ கோயிலின்‌ நுழைவாயிலில்‌ தமிழிலும்‌, 
மராத்தியிலும்‌ இக்கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
1881ஆம்‌ ஆண்டின்‌ நேர்‌ விக்கிரம ஆண்டு மாசி மாதம்‌ வளர்பிறையில்‌ அவர்‌ 
இறந்தார்‌ என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 
ஸ்ரீபரம ஹம்ச பரிவி ராஜகாசாரிய 
ராமசந்திர 
மறாராஜ மோர்காம்‌ கார்‌ 
சமாதி 
கலி 4982 விக்கிரம மாக சுத்தம்‌ 


54. சிதானந்தீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு . 


தஞ்சாவூருக்கு வடக்கே வடவாற்றின்‌ தென்கரையில்‌ சுடுகாடும்‌ இடுகாடும்‌ 
சூழ்ந்த பகுதியில்‌ உள்ள சிவன்‌ கோயில்‌ சிதானந்தீசுவரர்‌ கோயில்‌. 


பிணத்தை வைத்துச்‌ சுடும்‌ இடத்திற்குச்‌ “சிதை என்று பெயர்‌. சிவபெரு . 
மான்‌ மயானத்தில்‌ இருந்தும்‌ மகிழ்பவர்‌. அதனால்‌ இந்தச்‌ “சிதை” (மராத்தி 
மொழியில்‌ “சிதா') என்ற சொல்லின்‌ அடிப்படையில்‌ இக்கோயில்‌ சிவபெருமான்‌ 
*சிதானந்தீசுவரர்‌” என்று பெயர்‌ பெற்றார்‌ என்பர்‌ ஒருசாரார்‌. 


ஆனால்‌ இந்தக்‌ கோயில்‌ அர்ச்சகர்‌ (சத்‌) சித்‌ ஆனந்தம்‌ - என்ற சொற்கள்‌ 
அடிப்படையில்‌ *சிதானந்தீசுவரர்‌” என்று பெயர்‌ ஏற்பட்டது என்று கூறுகிறார்‌. 
இதுவே பொருத்தமுடையதாகத்‌ தோன்றுகிறது. 

வடவாற்றின்‌ வெள்ளப்‌ பெருக்கினால்‌ இச்சிதானந்தீசுவரர்‌ கோயில்‌ மிகவும்‌ 
சிதைந்துள்ளது. இக்கோயிலின்‌ திருச்சுற்று மிகவும்‌ சிறியது. மேற்குத்‌ திருச்‌ 
சுற்றில்‌ அமைந்துள்ள முருகப்பெருமான்‌ சன்னிதியின்கீழ்‌ நிலையில்‌ “தஞ்ச நகரம்‌ 
அருமைப்‌ பெருமாள்‌ உபயம்‌” என்ற கல்வெட்டொன்று பொறிக்கப்பட்டுள்ளது . 


கீழே அளிக்கப்பெறும்‌ இக்கல்வெட்டு மகாமண்டப நிலைவாயில்‌ அருகே 
பக்கச்சுவரில்‌ பதிக்கப்பட்டுள்ளது. 1905ஆம்‌ ஆண்டு யோகாம்பாள்‌ கறாடே 
என்னும்‌ அம்மையார்‌ இக்கோயிலில்‌ சிவன்ராத்திரி அன்று நான்கு கால பூசைகள்‌ 
நடத்த இராசேந்திர வட்டம்‌ ஆக்காடு என்னும்‌ கிராமத்தில்‌ 39 செண்டு நன்செய்‌ 
நிலம்‌ 100 ரூபாய்க்கு வாங்கி இக்கோயில்‌ அறங்காவலர்‌ பெயரால்‌ அளித்துள்ள 
செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது. இவ்வறச்‌ செயல்‌ ஒழுங்காக நடைபெற 
வேண்டும்‌ என்ற தன்‌ விருப்பத்தையும்‌ தெரிவித்துள்ளார்‌ . 

யோகாம்பாள்‌ கறாடே மராட்டியப்‌ பெண்மணி. சிவாசி மன்னரின்‌ முதல்‌ 
மனைவி சைதாம்பாள்‌ பாயி சாகேப்‌ அவர்களினால்‌ சிறு வயதிலேயே அரண்மனைப்‌ 
பணிக்கு அமர்த்தப்பட்டவர்‌. சைதாம்பாள்‌ பாயி சாகேப்‌ இடமும்‌, அவர்‌ இறந்த 
பின்‌ பிற அரசியரிடமும்‌ பணிபுரிந்து சிலாசி மன்னரிடம்‌ செய்தி கொண்டு செல்லும்‌ 


80 


பெண்ணாகவும்‌, அரசியரிடம்‌ பணிபுரிந்த பெண்களாகிய *அக்காமார்‌” கூட்டத்தில்‌ 
ஒருவராகவும்‌ நெடுங்காலம்‌ பணிபுரிந்தவர்‌. 

சிவாசி மன்னரின்‌ இறுதி நாட்களில்‌ அரசியர்‌ உள்ள மாளிகைப்‌ பகுதியின்‌ 
சரவிகளை வைத்துள்ள பொறுப்பாளராகவும்‌, சக்காராம்‌ சாகிப்‌ அவர்கள்‌ தலைமை 
யில்‌ அண்ணாசாமி சர்கேல்‌, சுவாமி ராவ்‌ அப்பா, பெரிய அண்ணா, தேவாசி ராவ்‌, 
வெங்கட்‌ ராவ்‌ ஆகியோர்‌ அடங்கிய “ தர்பார்‌ ' எனப்படும்‌ குழுவின்‌ செய்தியை 
அரசியர்‌ இடத்தும்‌, அரசியர்‌ கூறும்‌ செய்தியைத்‌ தர்பாரிலும்‌ அறிவிக்கும்‌ *தர்பார்‌ 
அக்கா' என்ற பணியிலும்‌ இருந்தார்‌. 

1916 வரை இவர்‌ வாழ்ந்ததற்கான குறிப்பு உள்ளது. அப்போது இவருக்கு 
வயது 86. கறாடே என்பது 96 வ்கையான மராட்டியப்‌ பிரிவில்‌ ஒன்றாகும்‌. 
இவருக்கு மூன்று ஆண்மக்கள்‌ இருந்தனர்‌. ஆத்ம ராவ்‌, காசி ராவ்‌ என்ற ஆண்‌ 
மக்கள்‌ இருவர்‌ பெயர்‌ ஆவணங்களில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. யோகாம்பாள்‌ அவர்‌ 


களின்‌ தந்தை பெயர்‌ சுப்ப ராவ்‌. 


கல்வெட்டு 


௨ 
1905 கலை மீ” 7௨ செள 
யோகாம்பா பாயி கறா 
டே அவர்களால்‌ ஸ்ரீசிதா 
நந்தேஸ்வர சுவாமிக்கி 
சிவறாத்திரி நாலு கால பூ 
ஜை நடத்த றாஜேந்திர வ 
ட்டம்‌ ஆக்காடு கிறாமத்தில்‌ 
திறப்பு நஞ்சை சற்வே 
3355 நீடி, பொன்னடிட 
யான்‌ கட்டளை செண்டு 
5 ஏல்‌ மேல்பூரம்‌ 39 செ 


ONO ஷு மெ வ 


மி ௩4 ஓ ஷு 


13 ண்டு நிலத்தை மூ. 100க்கு 
14 டை சுவாமியின்‌ டிறஸ்‌ 
15 ட்டி தர்மலிங்கம்‌ பிள்ளை 
16 பேறால்‌ சாசனம்‌ வா 

17 ங்கி விட்டிருப்பதில்‌ 

18 ஒளுங்காமி நடத்த தவ 
(9 சினால்‌ அவற்கள்‌ வாரி 
20 சுகளும்‌ விசாரிக்கலாம்‌ 


59-57. சுவார்ட்சு பாதிரியார்‌ கல்வெட்டுக்கள்‌ 


பிரசியா நாட்டில்‌ சோனேபர்க்‌ எனப்படும்‌ ஊரில்‌ 1726 ஆம்‌ ஆண்டு பிறந்த 
வர்‌ கிறிஸ்டியன்‌ ஃபிரடரிக்‌ சுவார்ட்சு, 1749 இல்‌ டேனிசு மிசனரிக்‌ குழுவில்‌ 
சேர்ந்து, கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ கப்பலில்‌ பயணம்‌ செய்து 17--7.-1750 இல்‌ 
கடலூரில்‌ வந்து இறங்கினார்‌. பின்னர்‌ 16 ஆண்டுகள்‌ தரங்கம்பாடியில்‌ 
வாழ்ந்தார்‌. 


தமிழகம்‌ வந்தவுடன்‌ தமிழ்‌ கற்று நான்கு மாதத்தில்‌ தமிழில்‌ உரையாற்றி 
னார்‌. தரங்கம்பாடியில்‌ புதிய செருசலேம்‌ தேவாலயத்தைக்‌ கட்டினார்‌. 
இராமதாதபுரம்‌, திருநெல்வேலி மாவட்டப்‌ பகுதிகளிலும்‌ பணிபுரிந்தார்‌ . 


காவிரிக்குத்‌ தெற்கேயுள்ள பள்ளிகள்‌, தேவாலயங்கள்‌ ஆகியவைகளை மேற்‌ 
பார்வையிடும்‌ பணியை ஏற்றார்‌. பல இடங்களில்‌ புதுப்பள்ளிகளை ஏற்படுத்தி 
னார்‌. 1754 இல்‌ கடலூருக்கும்‌, 1758 இல்‌ நாகப்பட்டினத்துக்கும்‌ சென்றார்‌. 
1760 இல்‌ இலங்கை சென்றார்‌. 1762 இல்‌ கால்நடையாகவே திருச்சி, தஞ்சைப்‌ 
பகுதிகளைச்‌ சுற்றிப்‌ பார்த்தார்‌. தமிழ்‌, போர்ச்சுகீசு, பாரசீகம்‌, இந்துஸ்தானி, 
மராத்தி ஆகிய மொழிகளைக்‌ கற்று வல்லவரானார்‌. 1766 முதல்‌ 1776 வரை 
திருச்சியைத்‌ தலைமையிடமாகக்‌ கொண்டு வாழ்ந்தார்‌. பின்னர்த்‌ தஞ்சையைத்‌ 
தலைமையிடமாகக்‌ கொண்டு இறுதிவரை தங்கினார்‌, 


அப்போது தஞ்சை மராட்டிய மன்னராக இருந்த துளசாவிடம்‌ (1763- 
1787) நட்புக்‌ கொண்டார்‌. 1784இல்‌ தஞ்சையில்‌ ஆங்கிலப்‌ பள்ளியை நிறுவினார்‌. 
அதுவே இன்று தூய பேதுரு மேல்நிலைப்பள்ளி என்ற பெயருடன்‌ விளங்குகிறது. 


சுவார்ட்சு கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாரிடம்‌ மிகுந்த செல்வாக்குப்‌ பெற்றிருந்‌ 
தார்‌. கம்பெனியார்‌ சார்பாக ஐதர்‌, திப்புசுல்தான்‌ ஆகியோரிடம்‌ தூது சென்றார்‌ 
1787 இல்‌ துளசா இரண்டாம்‌ சரபோசியைத்‌ தத்தாக எடுத்தார்‌. துளசாவின்‌ தம்பி 
அமர்சிங்‌ அரசரானதால்‌ இரண்டாம்‌ சரபோசி சுவார்ட்சு பாதுகாப்பில்‌ வளர்ந்தார்‌. 


71-11 


82 


தஞ்சையில்‌ வாழ்ந்த 22 ஆண்டுக்காலத்தில்‌ மராட்டிய மன்னருடன்‌ 2 'நருங்கிய 
தொடர்பு கொண்டு மராட்டிய மன்னர்‌ வரலாற்றில்‌ சுவார்ட்சு மிக முக்கியமான 
இடத்தைப்‌ பெற்றார்‌. | 

கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாருடன்‌ வாதாடிப்‌ பல முயற்சிகள்‌ செய்து இறுதியில்‌ 
1798 இல்‌ அமர்சிங்கிற்கு ஓய்வளிக்கச்‌ செய்து சரபோசியை அரசராக்கியது 
சுவார்ட்சு பாதிரியாரே ஆவார்‌. சரபோசிக்கு இளமையிலிருந்து ஆங்கிலக்‌ கல்வி 
யையும்‌, பல கலைகளையும்‌ கற்றுத்தரத்‌ தக்க ஏற்பாடுகள்‌ செய்தார்‌. ஆனால்‌ 
சரபோசி அரசு கட்டில்‌ ஏறுவதற்குச்‌ சிறிது காலம்‌ முன்பாக 13--2--1708 இல்‌ 
சுவார்ட்சு இறந்தார்‌. 

சிவகங்கைக்‌ குளம்‌ அருகேயுள்ள தேவாலயத்தை 1778 இல்‌ கட்டியவர்‌ 
சுவார்ட்சு. இதனை அவ்வாலய முகப்பில்‌ உள்ள அழகிய சலவைக்கல்‌ 


கல்வெட்டால்‌ அறியலாம்‌. 
5, சுவார்ட்சு கல்லறைக்‌ கல்வெட்டு : 


தஞ்சை மகர்நோன்புச்‌ சாவடியில்‌ துளசா மகாராசா மூலம்‌ இடம்‌ பெற்றுக்‌ 
கிறித்தவர்களைச்சுவார்ட்சு பாதிரியாரே குடியேற்றினார்‌. அங்கு அவர்‌ கட்டிய 
சிலுவை வடிவிலான மிகப்‌ பழைய தேவாலயம்‌ இன்றும்‌ உள்ளது. அங்குள்ள தூய 
பேதுரு ஆலயத்தின்‌ உள்ளே சுவார்ட்சு பாதிரியாரின்‌ உடல்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
பெற்ற இடத்தில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 

இக்கல்வெட்டில்‌, சுவார்ட்சு பற்றிய நினைவுக்‌ குறிப்பின்‌ கீழ்‌ சுவார்ட்சு 
பற்றிச்‌ சரபோசி மன்னர்‌ எழுதிய ஆங்கில இரங்கற்பாவும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது 
அதன்‌ இறுதியில்‌ சரபோசி மன்னர்‌ பெயரும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. பெரிய 
எழுத்துக்களில்‌ மலர்‌ வேலைப்பாடமைந்த கட்டத்தினுள்‌ இவ்வெழுத்துக்கள்‌ 
பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


கல்வெட்டு 


SACRED TO THE MEMORY OF 
THB REV D CHRISTIAN FREDK 
SWARTZ MISSIONARY TO 

‘ THE HONPLB SOCIETY FOR 
PROMOTING CHRISTN KNOW- 
LEDGE IN LONDON WHO 
DEPARTED THIS LIFE'ON 
THE 137TH OF FEBRUARY, 1798, 
AGED 71 YEARS AND 4 MONTHS. 


89 


FIRM இறைப்‌ ப்ப AND WISE, 
HONEST, PURE, FREE FROM DISGUISE, 
FATHER OF ORPHANS, THE WIDOW’S 
SUPPORT, 

COMFORT IN SORROW OF EVERY SORT. 
TO THE BENIGHTED DISPENSER OF LIGHT, 
DOING, AND POINTING TO, THAT WHICH 

IS RIGHT. 
BLESSING TO PRINCES, TO PEOPLE, TO ME; 
MAY I, MY FATHER, BE WORTHY OF THEE! 
WISHES? AND PRAYETH THY 

SARABOJEE. 


56. சுவார்ட்சு நினைவுக்‌ கல்வெட்டு: 


சிவகங்கைக்‌ குளம்‌ அருகே உள்ள தேவாலயத்தின்‌ உள்ளே மேற்குச்‌ சுவரில்‌ 
கிழக்கு நோக்கிப்‌ பதிக்கப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு, அழகிய வெண்பளிங்குக்கல்‌ 
சிற்பத்தின்‌ கீழ்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


உ.டல்தலமின்றிப்‌ படுத்த படுக்கையாக உள்ள சுவார்ட்சு பாதிரியாரைச்‌ சர்‌ 
போசி வந்து காணும்‌ காட்சியும்‌, சுவார்ட்சு பாதிரியாரின்‌ படுக்கை அருகே கேரிக்‌ 
பாதிரியார்‌? நிற்கும்‌ காட்சியும்‌ செதுக்கப்பட்டுள்ளது. சரபோசியுடன்‌ வந்த அலு 
வலர்களும்‌, கேரிக்‌ பாதிரியாரின்‌ பள்ளி மாணவர்கள்‌ சிலரும்‌ அச்சத்துடன்‌ நிற்கும்‌ 
காட்சியும்‌ உடன்‌ செதுக்கப்பட்டுள்ளது. நேரில்‌ நிற்கும்‌ மனிதர்களை நாம்‌ 
காண்பதுபோலச்‌ செதுக்கப்பட்டுள்ள இச்சிற்பம்‌ 19ஆம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்க 
காலத்தின்‌ சிற்பங்களில்‌ மிகச்‌ சிறந்த ஒன்று என்று கூறலாம்‌. 


1801 இல்‌ சரபோசி மன்னர்‌ கேட்டுக்கொண்டபடி இங்கிலாந்தில்‌ இலண்டன்‌ 
மாநகரில்‌ வாழ்ந்த சான்‌ ஃபிளாக்சுமென்‌* என்னும்‌ தலைசிறந்த சிற்பியால்‌ இச்‌ 
சிற்பம்‌ உருவாக்கப்பட்டது. ஃபிளாக்சுமென்‌ வாழ்க்கைக்‌ குறிப்பில்‌ இச்சிற்பம்‌ 


1807 ஆம்‌ ஆண்டில்‌ செய்யப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. 


இச்சிற்பம்‌ இந்தத்‌ தேவாலயத்தில்‌ 1811 ஆம்‌ ஆண்டு வைக்கப்பட்டது 
என்பது தஞ்சை வேதநாயக சாத்திரியார்‌ குறிப்பொன்றில்‌ 
பியர்சன்‌ பதிப்பில்‌ WAST எனப்‌ பதிப்பிக்கப்‌ பட்டுள்ளது. 
பியர்சன்‌ பதிப்பில்‌ 4151127177 எனப்‌ பதிப்பிக்கப்‌ பட்டுள்ளது 
Rev. GERICKE 
JOHN FLAXMAN 


ல = 


84 


₹*என்‌ குமாரத்தி ஞானதீபம்‌ பிறந்த பிரசோற்பத்தி வருஷமாகிய 1811 
சீர்மையிலிருந்து வந்த சங்‌. தகப்பனார்‌ சுவார்ச்சையருடைய சுரூபமும்‌, 
சரபோசி மகாராசாவினுடைய சுரூபமுந்‌ தீற்றப்பட்ட வெள்ளைக்‌ கற்சிலை 
சின்னக்‌ கோட்டையிலிருக்கும்‌ பெரிய தேவாலயத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டது”” 

என எழுதியிருப்பதால்‌ நாம்‌ அறியலாம்‌. 


கல்வெட்டு 


TO THE MEMORY OF THE 
REVEREND CHRISTIAN FREDERIC SWARTZ, 
BORN AT SONNENBURG OF NEUMARK, IN THE KINGDOM OF PRUSSIA, 
THE 26TH OF OCTOBER 1726, 
AND DIED AT TANJORE THE ] 3TH OF FEBRUARY 1798, 
IN THE 72D YEAR OF HIS AGE. 
DEVOTED FROM HIS EARLY MANHOOD TO THE OFFICE OF 
MISSIONARY IN THE EAST, 
THE SIMILARITY OF HIS SITUATION TO THAT OF 
THE FIRST PREACHERS OF THE GOSPEL, 
PRODUCED IN HIM A PECULIAR RESEMBLANCE TO 
THE SIMPLE SANCTITY OF THE 
APOSTOLIC CHARACTER. 
HIS NATURAL VIVACITY WON THE AFFECTION, 
AS HIS UNSPOTTED PROBITY AND PURITY OF LIFE 
ALIKE COMMANDED THE 
REVERENCE OF THE 
CHRISTIAN, MAHOMEDEN, AND HINDU, 
FOR SOVEREIGN PRINCES, HINDU, AND MAHOMEDEN, 
SELECTED THIS HUMBLE PASTOR 
AS THE MEDIUM OF POLITICAL NEGOCIATION WITH 
THE BRITISH GOVERNMENT, 
AND THE VERY MARBLE THAT,’ HERE RECORDS HIS VIRTUES 
WAS RAISED BY 
THE LIBERAL AFFECTION AND ESTEEM OF THE 
RAJA OF TANJORE 
MAHA RAJA SIRFOJEE. 


5. பியர்சன்‌ பதிப்பில்‌ THAT என்பதற்குப்‌ பதிலாக WHICH என உள்ளது. 


85 
51. சென்னை புனிதமேரி தேவாலயக்‌ கல்வெட்டு : 


கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ இயக்குநர்கள்‌ சுவார்ட்சு பாதிரியாருக்குத்‌ 
தங்கள்‌ புகழஞ்சலியைத்‌ தெரிவிக்கும்பொருட்டு 1807 ஆம்‌ ஆண்டு சென்னைக்‌ 
கோட்டைக்குள்‌ அமைந்துள்ள தூய மேரி தேவாலயத்தில்‌ ஒரு நினைவுக்‌ கல்‌ 
வெட்டைப்‌ பதித்தனர்‌. அதில்‌ கீழ்வருமாறு ஆங்கில உரைநடையில்‌ கல்வெட்டு 
வெட்டப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டில்‌ சுவார்ட்சு பாதிரியாரின்‌ வாழ்வுப்‌ பணிகள்‌ 
விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு 


SACRED IN THE MEMORY OF 

THE REV. CHRISTIAN FREDERIC SWARTZ, . 

WHOSE LIFE WAS ONE CONTINUED EFFORT TO IMITATE THI EXAMPLT OF 
HIS BLESSED MASTER. 
EMPLOYED AS A PROTESTANT MISSIONARY FROM THI 
GOVERNMENT OF DENMARK, 
AND IN THE SAME CHARACTER BY THE SOCIETY IN ENGLAND TOR 

THE PROMOTION OF CHRISTIAN KNOWLEDGE, 

HE DURING A PERIOD OF FIFTY YEARS, ‘WENT ABOUT DOING GOOD’ 
MANIFESTING IN RESPECT TO HIMSELF, THE MOST ENTIRI: 
ABSTRACTION FROM TEMPORAL VIFWS, 

BUT EMBRACING EVERY OPPORTUNITY OF PROMOTING BOTH THT 
TEMPORAL AND ETERNAL WELFARE OF OTHERS. 

IN HIS RELIGION APPEARED NOT WITH A GLOOMY 
ASPECT, OR FORBIDDING MIEN, 

BUT WITH A GRACEFUL FORM AND PLACID DIGNITY. 
AMONG THE MANY FRUITS OF HIS INDEFATIGABLE LABOURS WAS THI 
ERECTION OF THE CHURCH AT TANJORE. 

THE SAVINGS FROM A SMALL SALARY WERE, FOR MANY 
YEARS, DEVOTED TO THE PIOUS WORK, 

AND THE REMAINDER OF THE EXPFNSE SUPPLIED BY INDIVIDUALS 
AT HIS SOLICITATION. 

THE CHRISTIAN SFMINARIES AT RAMNADPORAM AND IN THE 
TINNEVELLY PROVINCE WERE ESTABLISHED BY HIM. 
BELOVED AND HONOURED BY EUROPEANS. 

HE WAS ற POSSEBLT, HELD IN STILL DEEPER REVERENCE BY THE 


86 


NATIVES OF THIS COUNTRY, OF EVERY DEGREE AND EVERY SECT; AND 
THEIR UNBOUNDED CONFIDENCE IN HIS INTEGRITY AND TRUTH, 
"WAS, MANY OCCASIONS, 
RENDERED HIGHLY BENEFICIAL IN THE PUBLIC SERVICE. 
THE POOR AND INJURED 
LOOKED UP TO HIM AS AN UNFAILING FRIEND AND ADVOCATE; 
THE GREAT AND POWERFUL 
CONCURRED IN YIELDING HIM THE HIGHEST HOMAGE EVER PAID IN THIS 
QUARTER OF THE GLOBE TO 
EUROPEAN VIRTUE. 
THE LATE HYDER ALLY CAWN, 
IN THE MIDST OF A BLOODY AND VINDICTIVE WAR WITH THE CARNATIC, 
SENT ORDERS TO HIS OFFICERS 
“TO PERMIT THE VENERABLE FATHER SWARTZ 
TO PASS UNMOLESTED, AND SHOW HIM RESPECT AND KINDNESS, 
FOR HEIS A HOLY MAN, AND MEANS NO 
HARM TO MY GOVERNMENT ’’ 
THE LATE TULJAJEE RAJA OF TANJORE, 
WHEN ON HIS DEATH-BED DESIRED TO ENTRUST TO HIS PROTECTING CARE 
HIS ADOPTED SON, SERFOJEE, THE PRESENT RAJA WITH THE 
ADMINISTRATION OF ALL THE AFFAIRS OF HIS COUNTRY. 
ON A SPOT OF GROUND, GRANTED TO HIM BY THE SAME PRINCE, 
TWO MILES EAST OF TANJORE, 
HE BUILT A HOUSE FOR HIS RESIDENCE, AND MADE IT 
AN ORPHAN ASYLUM. 
HERE THE LAST TWENTY YEARS OF HIS LIFE WERE 
SPENT IN THE EDUCATION 
AND RELIGIOUS INSTRUCTION OF CHILDREN, 
PARTICULARLY THOSE oF INDIGENT TARENTS, WHOM HE 
GRATUITOUSLY 
MAINTAINED AND INSTRUCTED ; 
AND HERE 13TH OF FEBRUARY, 1798, 
SURROUNDED BY HIS INFANT FLOCK, AND IN THE PRESENCE OF 
SEVERAL OF HIS DISCONSOLATE BRETHREN, 


87 


ENTREATING THEM TO CONTINUE TO MAKE RELIGION 
THE FIRST OBJECT OF THEIR CARE, 
AND IMPLORING WITH HIS LAST BREATH THE DIVINE 
BLESSING OF THEIR 
LABOURS, 
HE CLOSED HIS TRULY CHRISTIAN CAREER IN THE 
72 ND YEAR OF HIS AGE 
THE EAST INDIA COMPANY 
ANXIOUS TO PERPETUATE THE MEMORY OF SUCH TRANSCENDENT WORTH 
AND GRATEFULLY SENSIBLE OF THE PUBLIC BENEFITS WHICH 
RESULTED FROM HIS INFLUENCE 
CAUSED THIS MONUMENT TO BE ERECTED 


ANN, DOM, 1807. 


The monument was erected by 
J. Bacon, Junior Sculptor, London, 1806. 


58. பாக்கியகாத பிள்ளை கல்லறைக்‌ கல்வெட்டு 


எம்‌. எஸ்‌. பாக்கியநாத பிள்ளை (1777-1847) தஞ்சையில்‌ சரபோசி 
காலத்திலும்‌, சிவாசி காலத்திலும்‌ நீதிபதியாக இருந்தார்‌. , 4-11 - 1847இல்‌ 
இறந்தார்‌. மகர்நோன்புச்‌ சாவடியில்‌ உள்ள தூய பேதுரு தேவாலயக்‌ கல்லறைத்‌ 
தோட்டத்தில்‌ உள்ள குடும்பக்‌ குழுக்‌ கல்லறையில்‌ இவரைப்பற்றிய செய்தி விருத்தப்‌ 
பாடல்‌ வடிவில்‌ எழுதப்பெற்றுள்ளது. 


இவர்‌ தந்தை பெயர்‌ மலைப்பெருமாள்‌ பிள்ளை. திருச்சி மாவட்டம்‌ 
விரையாச்சிலை என்ற ஊரிலிருந்து தஞ்சையில்‌ குடியேறிய வேளாளர்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. ஆறு வயதில்‌ திருமுழுக்குப்‌ பெற்றுச்‌ சுவார்ட்சு பாதிரியாரின்‌ சீடராக 
விளங்கினார்‌. தஞ்சை வேதநாயக சாத்திரியாரின்‌ நெருங்கிய நண்பராக விளங்கி 
அவரது இசைப்‌ பாடல்களின்‌ இரசிகர்‌ ஆனார்‌. இவரது மனைவியின்‌ பெயர்‌ 
அன்னம்மாள்‌. ்‌ 


சரபோசி மன்னருக்கு நெருங்கிய நண்பராகவும்‌ விளங்கினார்‌. சரபோசி 
மன்னருக்கு ஆலோசனை கூறும்‌ அமைச்சர்‌ போல இருந்தார்‌ என்பது இவர்‌ இறந்த 
போது வேதநாயக சாத்திரியார்‌ பாடிய பாடலால்‌ தெரிகிறது. இவர்‌ நீதிபதியாக 
இருந்த காரணத்தால்‌ *ஞாயத்துரை” “நீதித்துரை' என்று அழைக்கப்பட்டார்‌. 
இவர்‌ ஏழைகளின்மீது மிகுந்த அன்பாக இருந்தாராம்‌. தஞ்சையில்‌ வாழ்ந்த 
காரணத்தால்‌ “தஞ்சைப்‌ பாக்கியநாதர்‌” என்றே இவரைக்‌ குறிப்பிடுவர்‌. இவர்‌ 
இறந்தபோது வேதநாயக சாத்திரியார்‌ பாடிய ஒரு கழிநெடிலடிப்‌ பாடல்‌ சாத்திரி 
யாரின்‌ குறிப்பேட்டிலுள்ளது முதல்முறையாக இங்குக்‌ காட்டப்படுகிறது. ' 


1. ஸீ 
முன்சீபு பாக்கியநாத பிள்ளையவர்கள்‌ மரணத்தின்‌ பேரிலே கழிநெடில்‌ 
(அ) யேசுநா யகனின்‌ ஆயிரத்‌ தெழுநூற்‌ 
நெழுபத்தே மாண்டினில்‌ பிறந்தே 
இறுதியா யிரத்தெண்‌ ணூற்றுநாற்‌ பத்தேழ்‌ 
ஆண்டுகார்த்‌ திகைசதுர்த்‌ தேதி 


89 
கல்வெட்டு 
விருத்தம்‌ 
காராளன்‌ மரபனாய்‌ மலைப்பெரு மான்றனது' 
கருணைபெரு திருமகனுமரய்க்‌ 


கதிர்பரவு மாயிரத்‌ தெழுநூற்றி யெழுபத்தே 
மாண்டினிற்‌ றோன்றியுலகில்ச்‌ 


TT. 
ஆசற மரித்துத்‌ தஞ்சையிற்‌ கெஸ்தகும்‌ 
இயற்பவ சையரும்‌ அடக்க 
அருமைமா தர்களும்‌ மைந்தரும்‌ சூழ்க 
அன்னமாள்‌ எனுங்குலஸ்‌ திரியின்‌ 
தேசமாய்ப்‌ புலம்பும்‌ துயரமோ பெருக 
நீடிய சபைகள்நின்‌ றநிரங்க 
தேருடன்‌ எழுப தாயுசு முடிந்து 
நித்திய வளவினில்‌ சென்றாய்‌ 


பாசமே மிகுந்த வேதநா யகன்தன்‌ 
பாடலுக்‌ குரிமையின்‌ தோழா 

பரன்திரு உளத்துக்‌ கென்செய்வோம்‌ ஐயா 
பாக்கிய தாதவிற்‌ பனனே ! 


(ஆ) மலைப்பெரு மாளின்‌ மைந்தனாய்‌ சுவார்ச்சு 
மாதவன்‌ உரியசீ டனுமாய்‌ 
மன்னவன்‌ சரபோ சேத்திரன்‌ தனது 
மந்திரி கனிலொரு பிரபாய்‌ 


நிலத்தினில்‌ ஞாயத்‌ துரையுமாய்த்‌ தரும 
தீதிசாஸ்த்‌ திரசிரோ மணியாய்‌ 

தித்திய சுவிசே டத்தின்விற்‌ பனனாய்‌ 
தெடுகிலும்‌ ஏழைகட்‌ குறவாய்‌ 


கலைத்திற வேத நாயகன்‌ பாடும்‌ 
கடவுளுக்‌ கடியனாய்‌ நடந்து 
காலம்வந்‌ தடுக்க மனத்தள ராமல்‌ 
களிப்புடன்‌ கிறிஸ்துவில்‌ மரித்து 
வலப்புறத்‌ தவரோ டிருப்பதற்‌ காக 
வானராச்‌ சியம்தனை அடைந்தாய்‌ 
மானவா தஞ்சைப்‌ பாக்கிய தாதா 


வாழ்ந்திரு வாழ்ந்திரூ ழியுமே ! 
- 184T 


71-12 


90 


சீராரு வயதினிற்‌ நீட்சைபெற்‌ றநுச்சத்திய 
தேசிகன்‌ சவார்ச்சுமுனி௰ன்‌ 

சீடணாய்‌ ௪ரயேந்‌ திரனன்ப ணாய்நான்கு 
அந்ததிகண்ட நீதிதுசையாய்‌ 

பாராதி யஞ்சல்யுரி சர்வேச ரேசுவின்‌ 
பகஷ்சுவி சேடமலராய்ப்‌ 

பண்யபொளனிர யெழுபதாண்‌ மூவ்வுலக வாசியாய்‌ 
பாரெளி யருக்குசவுமாய்‌ 

நேராய்‌ விளங்கிநின்‌ றத்தன்வல : பாகமே 
நீடுழி வாழிமனமும்‌ 

நித்தியமாய்‌ வைத்தவிற்‌ பனபாக்கிய நாதனே 
நீடுழி வாழிவாழி ! 


M. 5. PAUKIANADA PILLAY 
BORN ON THE 4% ரா? 1777. DIED ON THE 4th 


NOV 2 1847. BURIED NEXT DAY BY THE 
REVD MESS RS ர. GUEST & நா. BOWER. 


'* மனுஷன்‌ தன்னுடைய நித்திய 
வளவுக்குப்‌ போகிறான்‌ '' 
பிரசங்கி, [2 : 3. 


59. கோலாஃப்‌ ஐயர்‌ கல்லறைக்‌ கல்வெட்டு 


தஞ்சை நகரில்‌ மகர்நோன்புச்சாவடியில்‌ உள்ள தூய பேதுரு ஆலயத்தில்‌ 
குருவாக விளங்கியவர்‌ மறைத்திரு. சரன்‌ எலியாசு கோலாஃப்‌ ஐயர்‌. அவர்‌ குரு 
வாக விளங்கியபோது தஞ்சை மராட்டிய அரசராக விளங்கியவர்‌ சிவாசி மன்னர்‌ 
(1892-1855) ஆவார்‌. 


கோலாஃப்‌ ஐயர்‌ 48 ஆண்டுகள்‌ 10 மாதம்‌ 26 நாட்கள்‌ இவ்வுலகில்‌ இறை 
வனுக்காக வாழ்ந்து இறைவனடியை அடைந்தார்‌. அவர்‌ இறந்தது 1849ஆம்‌ 
ஆண்டு மே மாதம்‌ 21ஆம்‌ தேதி ஆகும்‌. 

கோலாஃப்‌ ஐயர்‌ தஞ்சையில்‌ இருந்தபோது சிவாசி மன்னரின்‌ மிகச்‌ சிறந்த 
தண்பராக விளங்கியிருக்க வேண்டும்‌. கோலாஃப்‌ ஐயர்‌ இறந்தவுடன்‌ அவருடன்‌ 
தான்‌ கொண்டிருந்த நட்பின்‌ அடையாளமாகவும்‌ அவருக்குச்‌ செலுத்தும்‌ மரியாசை 
யின்‌ பொருட்டும்‌ நினைவுச்‌ சின்னமாகவும்‌ சிவாசி மன்னரே தம்‌ பொருட்‌ செலவில்‌ 
கோலாஃப்‌ ஐயர்‌ சமாதியைக்‌ கட்டிக்‌ கீழ்வரும்‌ ஆங்கிலக்‌ கல்வெட்டுப்‌ பொறித்த 
கல்லையும்‌ இங்குப்‌ பதித்தார்‌. 

சிவாசி சைவ சமயத்தைச்‌ சார்ந்தவராக இருப்பினும்‌ கிறித்தவ சமய குரு 
வுக்குக்‌ கல்லறை கட்டிக்‌ கொடுத்தது அவரது மதச்‌ சகிப்புத்தன்மையை நமக்குக்‌ 
காட்டுகிறது. தஞ்சை மராட்டியர்‌ காலச்‌ சமய வாழ்வின்‌ பெருமையை எடுத்துக்‌ 
காட்டும்‌ சின்னமாக இக்கல்வெட்டு விளங்குகிறது. இக்கல்லறை மகர்நோன்புச்‌ 
சாவடி தூய பேதுரு தேவாலயக்‌ கல்லறைத்‌ தோட்டத்தில்‌ உள்ளது. 


கல்வெட்டு 


SACRED 
TO THE MEMORY OF 
JOHN ELIAS KOHLHOFF ESQUIRE, 
WHO DEPARTED THIS LIFE ON 


92 


MONDAY THE 21 ST MAY 1849. 
AGED 48 YEARS 10 MONTHS AND 26 DAYS, 
BELOVED AND REGRETTED BY ALL WHO KNEW HIM, 


THIS STONE WAS ERECTED BY 


HIS HIGHNESS SEVAJEE MAHA RAJAH, RAJAH OF TANJORE ; 
IN TOKEN OF THE REGARD AND ESTEEM HE HAD FOR HIM. 


““ AS IN ADAM ALL DIE EVEN 50 IN CHRIST SHALL ALL BE MADE ALIVE” 


TRICHINOPOLY J. F. MARTIN, 50. 


ய 
இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பெற்றுள்ள கோலாஃப்‌, சுவாம்ட்சு காலத்தில்‌ அவருடன்‌ வாழ்த்த 
சான்‌ பால்தாசர்‌ கோலாஃப்‌ ((711 - 1790) அவர்களின்‌ மகன்‌ சான்‌ சாசுபர்‌ கோலாஃப்‌ 
(1762 - 1844) அவர்களினும்‌ வேறானவர்‌. 


60. ஜே. எஃப்‌. கீர்ன்சு கல்லறைக்‌ கல்வெட்டு 


இக்கல்வெட்டு தஞ்சை மகர்நோன்புச்சாவடி தூய பேதுரு தேவாலயக்‌ 
கல்லறைத்‌ தோட்டத்தில்‌ உள்ளது. 

மகர்நோன்புச்சா.வடியில்‌ உள்ள தூய பேதுரு தேவாலயத்தின்‌ தலைமைக்‌ 
குருவாகவும்‌, தஞ்சையில்‌ இருந்த ஆங்கிலப்‌ பள்ளியின்‌ ஆசிரியராகவும்‌ விளங்கியவர்‌ 
மறைத்திரு. ஜே. எஃப்‌. கீர்ன்சு ஐயர்‌ அவர்கள்‌. எஸ்‌. பி. ஜி. மிசனரியில்‌ அவர்‌ 
பணிபுரிந்தார்‌. 


இவர்‌ திருநெல்வேலியில்‌ எட்டாண்டுகளும்‌, தஞ்சையில்‌ 20 ஆண்டுகளும்‌ 
இறைபணி புரிந்தார்‌. 

இவர்‌ தன்‌ 52ஆம்‌ வயதில்‌ 1877ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதத்தின்‌ இரண்‌ 
டாவது ஞாயிற்றுக்கிழமையில்‌ மறைந்தார்‌. 

இவர்‌ இறந்தபோது சிவாசி மன்னரின்‌ மகளும்‌ தஞ்சை இளவரசியுமான 
எஸ்‌. சி. விசயமோகனமுக்தாம்பா பாயி அம்மணி ராசே சாகிப்‌ அவர்கள்‌ கீர்ன்சு 
ஐஙருக்காகக்‌ கல்லறை கட்டிக்‌ கொடுத்தார்‌. கீர்ன்சு, இளவரசிக்கு ஆங்கிலம்‌ 
கற்றுக்கொடுத்த ஆசிரியராவார்‌. 


இதனால்‌ தஞ்சை மராட்டிய அரசர்கள்‌ மட்டுமன்றி, அவர்‌ குடும்பத்துப்‌ 
பெண்களும்‌ பிற சமயத்தின்மீதும்‌, சமயத்தினர்மீதும்‌ வெறுப்புக்கொள்ளாமல்‌ சமயப்‌ 
பொறையுடன்‌ இருந்தனர்‌ என்பது பெறப்படுகிறது. 


கல்வெட்டு 


TO THE GLORY OF GOD 
AND 
IN MEMORY OF 
THE REVEREND J. F. KEARNS, MISSIONARY 


94 


WHO LABORED IN THE S$. P. G. MISSIONS 
IN 
TINNEVELLY AND TANJORE 
FOR EIGHT AND TWENTY YEARS 
HE DIED DECEMBER 9TH THE 2ND SUNDAY IN ADVENT 1877, 
AGED 52 YEARS. 
WHILE IN HIS MASTERS SERVICE FIGHTING ON 
WITH FAILING STRENGTH = = - - WORN OUT 
ட மய WITH YEARS OF TOIL 
HIS SPIRIT PASSED AWAY. 


‘I heard a voice from heaven, saying into me, 
write. From hence forth Blessed are the dead 
which die in the Lord; even so saith the 
Spirit ; for they rest from their labours.’ 


THIS TABLET AND THAT IN THE CEMETERY 
WERE ERECTED BY ‘HER HIGHNESS 
S.C. VUAYA MOHANA MUKTAMBA BAl AMMAN} 
RAJE SAHEB PRINCESS OF TANJORE. 


61, 62. தாவீது மரபினர்‌ கல்லறைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சாவூரில்‌ நாகப்பட்டினம்‌ சாலையில்‌ உள்ள லுத்தரன்‌ மிசன்‌ கல்லறைத்‌ 
தோட்டத்தில்‌ இந்த இரண்டு கல்வெட்டுக்களும்‌ உள்ளன. 


இரண்டாம்‌ சரபோசி காலத்தில்‌ தாவீது பிள்ளை என்பவர்‌ உயர்‌ அலுவல 
ராக இருந்தார்‌. Head Accountant - David Pillai என அவர்‌ குறிக்கப்‌ பெறு 
கின்றார்‌. 

ஆங்கிலத்தில்‌ பேசவும்‌ எழுதவும்‌ வல்லவரான தாவீது பிள்ளையைச்‌ சரபோசி 
தன்‌ காசி யாத்திரையின்போது உடன்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. கல்கத்தாவில்‌ 
கவர்னர்‌ செனரலைச்‌ சரபோசி மன்னர்‌ காணச்‌ சென்றபோது தாவீது பிள்ளையும்‌ 
உடன்‌ சென்றார்‌. காசிப்‌ பயணத்தின்போது தஞ்சையிலுள்ள ரெசிடென்ட்டுக்கு 
எழுதும்‌ கடிதங்களை இவரே எழுதினார்‌. அரண்மனைக்கு வேண்டும்‌ பல பொருள்‌ 
களைக்‌ கல்கத்தாவில்‌ வாங்கிக்‌ கப்பலில்‌ அனுப்பும்‌ பொறுப்பையும்‌ இவர்‌ ஏற்றார்‌. 


தஞ்சை அரண்மனையில்‌ நடைபெறும்‌ விசேடங்களில்‌ ஆங்கிலேயர்களை 
வரவேற்று உபசரிக்கும்‌ பொறுப்பு இவரிடம்‌ ஒப்படைக்கப்பெற்றது. சரசுவதி : 
மகாலில்‌ ஆங்கிலப்‌ புத்தகங்களை வாங்கும்‌ பணியையும்‌, ஆங்கிலப்‌ புத்தகங்களைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ பணியையும்‌ இவரே செய்தார்‌. இவர்‌ திருநெல்வேலி மாவட்டத்‌ 
தினர்‌. இவரது மகன்‌ டேவிட்‌ சந்தியநாத பிள்ளை 1901ஆம்‌ ஆண்டு தன்‌ 84ஆம்‌ 
வயதில்‌ இறந்தார்‌. இவரது பேத்தி ஞான வசந்த நீதிமணியம்மாள்‌ 1937இல்‌ 
காலமானார்‌. இருவரது சமாதிகளிலும்‌ தாவீது பிள்ளை பெயரும்‌, அவர்‌ 
தஞ்சை அரண்மனையில்‌ மந்திரியாக இருந்த செய்தியும்‌ குறிக்கப்படுகிறது. 


96 


61. சத்தியநாத பிள்ளை கல்லறைக்‌ கல்வெட்டு : 


ஒழு வுட சூது யூ.வூ.வ 


கல்வெட்டு 
தஞ்சாவூர்‌ இராஜாவின்‌ மந்திரி 
தாவீது பிள்ளையவர்கள்‌ குமாரரும்‌ 
சுவிசேட பஜனைப்‌ பிரசங்கியுமான 
கணம்‌ டேவிட்‌ சத்தியநாத பிள்ளை 
வயது 84 . 
கர்த்தருக்குள்‌ நித்திரையடைந்தது 
1901, ஸ்‌ தன்‌ மீ 2/ தீ 
குமாரத்தி சிரஞ்சீவி, கோமியம்மாளரல்‌ 


வைக்கப்பட்டது. 


62. ஞானவசந்த நீதிமணி கல்லறைக்‌ கல்வெட்டு : 


மே. ௩௩ ஐஇ ஷு டே வுடு பரு பம வ 


கல்வெட்டு 
தஞ்சாவூர்‌ மந்திரி 
மாஜி டேவிட்‌ மிள்ளையின்‌ 
பெளத்திரியும்‌ புதுக்கோட்டை 
0. ஆசீர்வாதம்‌ பிள்ளையின்‌ மனைவியும்‌ 
எனது தாயாருமாகிய்‌ 
ஞான வசந்த நீதிமணியம்மாள்‌ 
வயது 52 
மரித்தது -- 27--/--37 
கிரிஸ்து எனக்கு ஜீவன்‌, சாவு 
எனக்கு ஆதாயம்‌ 
A. DAVIS 
KUMBAKONAM 
N. D. & SONS., 


63. மகர்நோன்புச்‌ சாவடிக்‌ குளக்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ மகர்நோன்புச்‌ சாவடியில்‌ உள்ள தூய பேதுரு தேவாலயத்தின்‌ 
வடபுறம்‌ கிழக்கு மேற்காக உள்ள சிறு செங்கல்‌ சுவரில்‌ பதிக்கப்‌ பெற்றுள்ள கல்லில்‌ 
இக்கல்வெட்டுக்‌ காணப்படுகிறது. சிவாசி மன்னரின்‌ உதவி பெற்றுத்‌ தமிழறிஞர்‌ 
ஜி. யு. போப்‌ 1852இல்‌ இவ்விடத்தில்‌ குளம்‌ ஒன்று வெட்டிய செய்தி இதில்‌ காணப்‌ 
பெறுகின்றது. 


மறைத்திரு. ஜியார்ஜ்‌ யுக்ளோ போப்‌ 24-4_1820இல்‌ பிறந்து தன்‌ 
பத்தொன்பதாம்‌ வயதில்‌ தமிழ்‌ நாடு வந்தார்‌. 1851 முதல்‌ 1858 வரை தஞ்சை 
மகர்நோன்புச்‌ சாவடி தூய பேதுரு ஆலய குருவாகப்‌ பணி புரிந்தார்‌. தஞ்சையில்‌ 
இருக்கும்போது வடக்கு வீதியில்‌ உள்ள தூய பேதுரு மேல்நிலைப்‌ பள்ளியை முதல்‌ 
திலைக்‌ கல்லூரியாக உயர்த்தி அதன்‌ முதல்வராகவும்‌ சில ஆண்டுகள்‌ போப்‌ பணி 
யாற்றினார்‌. ்‌ 


தஞ்சை வேதநாயக சாத்திரியார்‌ வீட்டுக்‌ குறிப்புக்கள்‌ இவரை -சங்‌. சீ. யு. 
போப்பையர்‌” என்று குறிக்கின்றன. 


ஜி.யு. போப்‌ காலத்தில்‌, தஞ்சைக்‌ கிறித்தவர்களிடையே சாதி வேறுபாடு 
மிகுந்து காணப்பட்டது கிறித்தவர்களாக மாறிய பின்னரும்‌ *காராள மரபு” 
“கங்கை குலம்‌” “வெள்ளாளன்‌ என எழுதித்‌ தாங்கள்‌ மேல்‌ சாதிக்‌ கிறித்தவர்கள்‌ 
என்று சிலர்‌ கூறிக்‌ கொண்டனர்‌. 

போப்‌ சாதி வேறுபாட்டை எதிர்த்து எல்லோரையும்‌ சமமாக நடத்தினார்‌. 
இதனால்‌ இங்கு “சின்னக்‌ கோட்டை! பெரிய தேவாலயத்தின்‌ வழி வந்த பழைய 
கிறித்தவர்கட்கும்‌” * போப்புடன்‌ வந்த புது மிசியோனரிமாருக்கும்‌” பகை வளர்ந்து 
திருவையாறு நீதிமன்றத்தில்‌ சில வழக்குகளும்‌ நடைபெற்றன. வேதநாயக சாத்‌ 


1. சின்னக்கோட்டை என்பது தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலைச்‌ சுற்றியுள்ள கோட்டையாகும்‌. 
தஞ்சை நகரம்‌ அமைந்துள்ள கோட்டை பெரிய கோட்டை என்று அழைக்கப்பெறும்‌. 


2. MISSIONARIES. 


71-13 


98 


திரியார்‌ *போப்பையர்‌ உபத்திரா உபத்திரவம்‌” என்று தனி நூலையே இயற்றினார்‌. 
மன வெறுப்படைந்த ஜி. யு. போப்‌ தம்‌ குடும்புத்தாருடன்‌ தஞ்சையை விட்டு வெளி 
யேறி உதகமண்டலம்‌ சென்றார்‌. 

தஞ்சையில்‌ போப்‌ குருவாக இருந்தபோது சிவாசி மன்னருடன்‌ நெருங்கிப்‌ 
பழகினார்‌. .மகாவித்துவான்‌ இராமாநுச கவிராயரிடமும்‌, ஆரியங்காவுப்‌ பிள்ளை 
யிடமும்‌ நன்கு தமிழ்‌ கற்றுத்‌ தேர்ச்சி பெற்றிருந்த போப்பிற்குத்‌ தஞ்சை சரசுவதி 
மகால்‌ நன்கு உதவிற்று. 

சிவாசி மன்னர்‌ அளித்த பெரும்‌ பொருள்‌ உதவியால்‌, 1852இல்‌ 
மகர்நோன்புச்‌ சாவடி தூய பேதுரு ஆலய வடபுறம்‌ பெரிய குளம்‌ ஒன்றைப்‌ போப்‌ 
வெட்டுவித்தார்‌. 

சிதைந்த நிலையில்‌ இருந்த அக்குளம்‌ 1929இல்‌ மறைத்திரு. சி. எச்‌. லாம்ப்‌ 
அவர்கள்‌ தூய பேதுரு ஆலய குருவாக விளங்கிய காலத்தில்‌ கல்லணைப்‌ புதுக்‌ கால்‌ 
வாய்‌ வெட்டிய மண்ணினால்‌ மூடப்பட்டது. அக்களத்தின்மீது இன்று மகர்நோன்புச்‌ 
சாவடி பிளேக்‌ மேல்நிலைப்‌ பள்ளி விளையாட்டு மைதானம்‌ உள்ளது. இன்று குளம்‌ 
இல்லை ; ஆனால்‌ குளத்தின்‌ தென்கரைச்‌ சுவரில்‌ இக்குளம்‌ வெட்டப்பட்டதை 
அறிவிக்கும்‌ இந்த ஆங்கிலமோ ழிக்‌ கல்வெட்டு அழியாமல்‌ உள்ளது. 

போப்‌ காலத்தில்‌ ஜே. எஃப்‌. பிசப்‌ என்பவர்‌ தஞ்சை மாவட்ட ஆட்சித்‌ தலை 
வராக இருந்த செய்தியும்‌, திருச்சிராப்பள்ளி ஜே. எஃப்‌. மார்டின்‌, எஸ்சி. , என்பவர்‌ 
இக்கல்லெழுத்துக்களைப்‌ பொறித்தளித்த செய்தியும்‌ இக்கல்வெட்டின்‌ இறுதியில்‌ 


உள்ளன. 
கல்வெட்டு 


THIS TANK 
WAS BUILT AT THE EXPENSE OF 

HIS HIGHNESS 

SEVAJEE 
MAHA RAJA OF TANJORE. 

A. D. 1852 
J. F. BISHOP ESQ. COLLECTOR 
REVD 0. U. POPE MISSIONARY. 


TRICHINOPOLY J. F. MARTIN, SC. 


64 - 67. வெண்ணாற்றங்கரைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சபுரீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சாவூரின்‌ வடக்கில்‌ வெண்ணாற்றங்கரையில்‌ உள்ள தொன்மையான 
கோயில்‌ தஞ்சபுரீசுவரர்‌-ஆனந்தவல்லி அம்மன்‌ கோயிலாகும்‌, இவ்வூருக்குத்‌ 
தஞ்சாவூர்‌ என்று பெயர்‌ பெற்றதை இக்கோயில்‌ இறைவனோடு தொடர்பு 
படுத்துவர்‌. 

இக்கோயிலில்‌ இருந்த பழைய கல்வெட்டுக்கள்‌ பின்னாளில்‌ செய்யப்‌ பெற்ற 
திருப்பணிகளின்போது சிதைவுற்றன. கோயில்‌ திருச்சுற்றுச்‌ சுவர்களில்‌ ஆங்காங்கே 
சோழர்‌, விசயநகர, நாயக்கர்‌ காலக்‌ கல்வெட்டுத்‌ துண்டுகள்‌ காணப்படுகின்‌ றன . 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ சகசி (1684-1711) மீது பாடப்பெற்ற *சாகேந்திர 
விலாசம்‌' என்னும்‌ நூலில்‌, அவர்‌ தஞ்சபுரீசுவரர்‌ ஆனந்தவல்லி அம்மனை வணங்‌ 
கிய செய்தி கூறப்படுகிறது. 


64. காமாட்சியம்பாபாயி கல்வெட்டு : 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ சிவாசியின்‌ மனைவியருள்‌ ஒருவராகிய காமாட்சி 
யம்பா பாய்‌ இக்கோயிலுக்குப்‌ பல திருப்பணிகள்‌ செய்துள்ளார்‌. 


இக்கோயிலின்‌ முன்‌ மண்டபத்தில்‌ உள்ள கொடிக்கம்பத்திற்கு அவர்கள்‌ 
1886ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ தாமிரத்‌ தகடு போர்த்தியுள்ளார்‌. 


பின்னரும்‌ பல்வேறு திருப்பணிகளைச்‌ செய்து 1889ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 
இறுதியில்‌ இக்கல்வெட்டைப்‌ பொறித்துள்ளார்‌. 


சுவாமி சன்னிதியில்‌ மூன்றுநிலைக்‌ கோபுரம்‌ புதியதாகக்‌ கட்டினார்‌. வெள்‌ 
ளைக்‌ கல்லால்‌ 18 அங்கணத்தில்‌ 25 கஜ நீளமும்‌ 11 கஜ அகலமும்‌ உள்ள நர்த்தன 
மண்டபம்‌ கட்டப்பட்டது. திருச்சுற்றில்‌ செங்கல்‌ தளவரிசை போட்டு அரைகுறை 
யாக இருந்த திருச்சுற்று மதிள்கள்‌ பூர்த்தி செய்யப்பட்டன. சுவாமி, அம்மன்‌ 


100 


விமானங்கள்‌ பழுது பார்க்கப்பட்டன. இப்பணிகள்‌ அனைத்தும்‌ செய்யப்‌ பெற்றுக்‌ 
குடமுழுக்கு விழாவும்‌ செய்யப்பட்டது. 

இக்கல்வெட்டில்‌ தஞ்சபுரீசுவரர்‌ கோயிலுக்குச்‌ செய்த இத்திருப்பணிகளுடன்‌ 

காமாட்சியம்பா பாயி வேறு இரு கோயில்களுக்குச்‌ செய்த திருப்பணிகள்‌ பற்றிய 
தகவலும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. அவை : : 

1. தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்குள்‌ உள்ள இராச கோபால சுவாமி கோயிலில்‌ 
புதியதாக அர்த்த மண்டபம்‌, மகா மண்டபம்‌ கட்டி ஸ்ரீமத்‌ பிரபாவ 
சிவேந்திர சுவாமி, சோடச புச சக்கரபாணி சுவாமி ஆகியவர்களை எழுந்‌ 
தருளச்செய்து குடமுழுக்கு விழாவும்‌ செய்யப்பட்டது. 

2. தஞ்சாவூர்க்‌ கோட்டை மேலவீதி மேல்‌ சரகில்‌ உள்ள காசி விசுவநாதர்‌ 
கோயிலில்‌ புதியதாக சபா மண்டபம்‌ கட்டி விமானம்‌, கோபுரம்‌ இவை 
களைப்‌ பழுது பார்த்து சுவாமியைப்‌ பிரதிட்டை செய்து குடமுழுக்கு 
விழாவும்‌ செய்யப்பட்டது. 


இக்கல்வெட்டின்‌ அருகிலேயே இதன்‌ மராத்தி வடிவமும்‌ ஒரு தூணில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. மராத்தி மொழிக்‌ கல்வெட்டில்‌ தமிழ்க்‌ கல்வெட்டை விடச்‌ 
சில பகுதிகள்‌ அதிகமாக உள்ளன. அவை புதிய தகவல்கள்‌ அளிப்பதால்‌ 
ஆங்காங்கே அடிக்குறிப்பில்‌ இங்குக்‌ காட்டப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ அரண்மனை இலா 


/ 

2 கா தேவஸ்தானங்களின்‌ ஆதீ 

3 எஸ்தரும்‌ விசாரணை கர்த்தரவ 
4 ர்களும்‌ ஹிஸ்‌ ஹைனேஸ்‌ ை 

3 கலாஸவாஸி சீவாஜி மகாறா 

6 ஜா ஸாஹேபவர்களுடய ஜேஷ்‌ 

7 ட பத்னியவர்களுமான ஹர்‌ ை 

8 ஹனேஸ்‌ மாதுஸ்ரீ காமாக்ஷிய 

9 ம்பா பாம்‌ ஸாஹெபவர்களுட 

10 ய ஆஜ்ஞையின்‌ பேரில்‌ ஏஜண்டு 
1! நாகறாஜ றாமாஜி பண்டிதரவர்க 
12 ளால்‌ |.தஞ்சாவூர்‌ கோட்டைக்குள்‌ 
13 ஸ்ரீ இறாஜ கோபால ஸ்வாமி கோ 
14 விலில்‌ நூதனமாக வெள்ளைக்க. 
15 ல்லால்‌ அர்த்‌[த] மண்டபம்‌ மகர ம 


101 


16 ஸண்டபமும்‌ கட்டி ஸ்ரீ ஸத்‌ பிரபா 
17 வ சிவேந்திர ஸ்வாமி ஸ்ரீ ஷோட 
18 ௪ புஜ சக்கரபாணி ஸ்வாமி 

19 ய ஸ்தாமித்து! கும்பாமிஷேக 

20 ம்‌ செய்யப்பட்டது 2, கோட்‌ 
21 டக்குள்‌ மேலவீதி மேல்‌ சரகில்‌ 
22 ஸ்ரீ காசி விசுவநாத ஸ்வாமி கோ 
23 விலில்‌ நூதனமாக ஸபா மண்டப 
24 ம்‌ கட்டி? கும்பாபிஷேகம்‌ செய்‌ 
25 யப்பட்டது 

26 3. (்ரீ ஆனந்த வ 

27 ல்லியம்மன்‌ 

28 கோவிலில்‌ ஸ்‌ 

29 வாமி ஸன்னி 

30 தானத்தில்‌ தூத 

31 னமாக மூன்று 

32 நிலத்தில்‌ கோ 

33 பரமும்‌ வெள்‌ 

34 ளைக்‌ கல்லால்‌ 

35 மட்டப்பாகு 

36 முப்பத்தி 18 ௮ 

37 ங்கணத்தில்‌ ௮ 

38 கலம்‌ கிஜம்‌ || 

39 நீளம்‌ கிஜம்‌ 25 

40 விஸ்தீரணமு 

சீ! ள்ள நர்த்தன ம 

42 ண்டபமும்‌ ப்‌ 

43 றாகாரத்தில்‌ செ 

44 ங்கல்லால்‌ தாவ 

45 ரிசையும்‌ ௮ை 


சாலிவாகன சகம்‌ 1803 விஷு வருடம்‌ கார்த்திகை கிருஷ்ண பட்ச பஞ்சமி வெள்ளிக்கிழமை 


டை மேற்படி 
விமானம்‌ கோபுரம்‌ இவைகளைப்‌ பழுது பார்த்து சாலிவாகன சகம்‌ 1804 சித்திரபானு வருடம்‌ 
பங்குனி சுக்கில தசமி ஞாயிற்றுக்கிழமை பரிவாரம்‌ டி சுவாமியைப்‌ பிரதிட்டை செய்து 


. இத்த 


புதியதாக 
பிராகாரத்தில்‌ சுவரை உயரமாகக்‌ கட்டி 


102 


46 ர குரையா யிரு 

47 ந்த ப்றாகாரத்தி 

48 ன்‌ மதளை பூர்த்தி 

49 யாகவும்‌ ஸ்வ 

50 ரமி அம்மன்‌ வி 

51 மானங்களை ப 

52 து பார்த்து 

53 ம்‌ கலி 4983 சரலியவாகன சகாப்‌ 
54 தம்‌ [804 சித்திரபாநு 0 மாசி மா 
55 ஸம்‌ 16ந்‌ தேதிக்கு 1883 ஜ்‌ பிப்ப 
36 சவரி மாஸம்‌ 26ந்‌ தேதியில்‌ ஆர 
37 ம்பித்து 1889 ஞ்‌ மே மாஸம்‌ 31 
58 ம்ந்‌ தேதியில்‌ பூர்த்தி செய்து கும்‌ 
59 பாபிஷேகம்‌ செய்யப்பட்டது 


65. இரண்டாம்‌ சரபோசி கல்வெட்டு : 


இக்கோயிலில்‌ அம்மன்‌ சன்னிதிக்கு எதிரில்‌ தெற்குப்‌ பக்கம்‌ நந்தி மண்டபம்‌ 
ஒன்றுள்ளது. பழையதாகிய இம்மண்டபத்தைப்‌ பழுதுபார்த்ததுடன்‌ பல பகுதி 
களைப்‌ புதியதாகவும்‌ 1831ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ சரபோசி (1798-1892) 
மன்னரால்‌ கட்டப்பட்டது. இதைக்‌ குறிக்கும்‌ கீழ்வரும்‌ மராத்தி மொழிக்‌ 
கல்வெட்டு இம்மண்டபத்தில்‌ செங்கல்‌ சுவரில்‌ கருங்கல்லில்‌ பொறித்துப்‌ பதிக்கப்‌ 
பட்டுள்ளது. 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 
ரீ 
ஸ்ரீ தஞ்சடிரிசுவர சுவாமிக்கு ஸ்ரீ சாலிவாகன சகம்‌ [753 ஆயிரத்து 
எழுநூற்று ஐம்பத்து மூன்று கலியப்தம்‌ 4932 நாலாயிரத்துத்‌ தொளாயிரத்து 
முப்பத்து இரண்டு கர வருசம்‌ நிஜ வைகாசி வளர்பிறை திரிதியை 
சனிக்கிழமை மிருகசீரிச நட்சத்திரம்‌ வைகாசித்‌ திங்கள்‌ 2ஆம்‌ தேதி இந்தச்‌ 
சுபதினத்கில்‌ ராசஸ்ரீ ௪சரபோசி மகாராசா அவர்களால்‌ செய்யப்பட்ட 
ஸ்ரீசிரபந்தி ஸ்ரீதேவி சன்னிதியில்‌ நர்த்தன மண்டபம்‌ தருமம்‌ 


66. மேலசிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டு : 


வெண்ணாற்றங்கரை மேலசிங்கப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ முன்‌ மண்டப 
வலப்பக்க முகப்பில்‌ இக்கல்வெட்டு மராத்தி மொழியில்‌ உள்ளது. இரண்டாம்‌ 


103 
சரபோசி மன்னர்‌ 1881ஆம்‌ ஆண்டு இக்கோயிலில்‌ தர்த்தன மண்டபம்‌ கட்டிய 
செய்தியை இக்கல்வெட்டு கூறுகிறது. 


தஞ்சாவூரின்‌ மேற்கே மேலவெளித்‌ தோட்டம்‌ என்ற பகுதியில்‌ உள்ள 
சிங்கப்பெருமாள்‌ குளத்தின்‌ மேல்கரையில்‌ இக்கோயில்‌ முன்பு அமைந்திருந்தது. 

தஞ்சாவூர்‌ மராட்டிய மன்னர்‌ துளசா (17638-1787) அவர்கள்‌ காலத்தில்‌ 
இக்கோயில்‌ வெண்ணாற்றங்கரைக்கு மாற்றப்பட்டது. 

பெருமாள்‌ நரசிங்கப்‌ பெருமாள்‌; தாயார்‌ தஞ்சை நாயகி. இக்கோயிலில்‌ 
தாயாருக்கும்‌ ஆழ்வார்களுக்கும்‌ தனி மண்டபங்கள்‌ உள்ளன. 

இக்கோயில்‌ பூதத்தாழ்வாராலும்‌, திருமங்கையாழ்வாராலும்‌ மங்களா 
சாசனம்‌ பெற்றது.! - 


இம்‌ மேலசிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இருக்கும்‌ பகுதிக்குத்‌ *தஞ்சையாளி நகர்‌” 
என்ற பெயர்‌ வழங்கப்பெறுகிறது. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஞீ 
ஸ்ரீ மேல சிங்கப்‌ பெருமாள்‌ ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1753 
ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று கலியுகாதி 4932 நடப்பு கர ஆண்டு 
நிஜ வைகாசி வளர்மிறை திரிதியை சனிக்கிழமை மிருகசீரிச நட்சத்திரம்‌ 
வைகாசித்‌ திங்கள்‌ 2ஆம்‌ தேதியாகிய இந்தச்‌ சுபதினத்தில்‌ ராசஸ்ரீ சரபொசி 
மகாராசாவால்‌ தொடர்ந்து எப்பொழுதும்‌ நடக்க வேண்டிய தர்மமாக 
சுவாமி சன்னிதியில்‌ நர்த்தன மண்டபம்‌ கட்டி வழங்கப்பட்டது. 


67. மாமணிக்‌ கோயில்‌ கல்வெட்டு : 


வெண்ணாற்றங்கரை மாமணிக்‌ கோயிலில்‌ கட்டைக்‌ கோபுரம்‌ கடந்து 
கோயிலினுள்‌ நுழையும்‌ வாயிலின்‌ இடப்புறச்‌ சுவரில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 

தஞ்சாவூரின்‌ வடமேற்கேயுள்ள களிமேடு என்ற கிராமத்தின்‌ கீழ்ப்பகுதியில்‌ 
இக்கோயில்‌ முன்பு அமைந்திருந்தது என்பர்‌. ஆனால்‌ இக்கோயில்‌ தஞ்சாவூர்‌ 


1. இயற்பா, திருவந்தாதி 2: 70 (3959); பெரிய திருமொழி ர ; 9 ; 0 (1576) 


104 


இராசாகோரி அருகே வம்புலாஞ்சோலை என்ற இடத்தில்‌ இருந்தமைக்குச்‌ சான்று 
உள்ளது. இக்கோயில்‌ மணிகுன்றப்‌ பெருமாள்‌ .கோயில்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
பெறும்‌. 

தஞ்சை மராட்டிய மன்னர்‌ துளசா (1769-1787) அவர்கள்‌ காலத்தில்‌ 
வெண்ணாற்றங்கரைக்கு இக்கோயில்‌ மாற்றப்பட்டது. இது ஆழ்வார்களால்‌ 
மங்களா சாசனம்‌ பெற்ற திருக்கோயில்‌ . 

1892ஆம்‌ ஆண்டு சிவாசி மன்னரின்‌ (1822-1855) மனைவி காமாட்சியம்பா 
பாயி அவர்கள்‌ இம்மணிகுன்றப்‌ பெருமாள்‌ கோயிலுக்குப்‌ புதியதாகக்‌ கட்டைக்‌ 
கோபுரத்தையும்‌, அதற்குக்‌ கதவுகளையும்‌, மதிற்சுவர்‌, திருச்சுற்றில்‌ தளவரிசை , 
பலிபீடம்‌, கருடன்‌ கோயில்‌ இவைகளை அமைத்தார்‌ என்று இக்கல்வெட்டில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. ஆழ்வார்களையும்‌ எழுந்தருளச்‌ செய்துள்ளார்‌. இத்துடன்‌ இக்கோயி 
லுக்கு வடக்கே திருவையாறு சாலையின்‌ வடபுறம்‌ கிழக்கு நோக்கி அமைந்துள்ள 
கல்யாண வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ வடபுற மதிளையும்‌, திருச்சுற்றுத்‌ 
தளவரிசையையும்‌ திருப்பணி செய்தார்‌ என்ற விபரமும்‌ கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 
தஞ்சாவூர்‌ ௮ 
றமணை தேவஸ்தா 
னங்களின்‌ ஆதீனஸ்தறான 
மாதுஸ்ரீ காமாக்ஷியம்பா பாய்‌ 
ஸாரகேப்பவர்களுடைய ஆஜ்ையி 
ன்‌ பேறில்‌ ஏஜண்டு ஸ்ரீ நாகறாஜ றா 
மாஜி பண்டிதறவர்களால்‌ இந்த 
ஸ்ரீ மணிக்குன்ன பெருமாள்‌ கோ 
விலில்‌ நூதனமாக கட்டை 6 
காபுறம்‌ கதவுள்படவும்‌ மத 
ள்‌! செவர்‌” பிறாகாறம்‌ தளவறி 
சை பலிமீடம்‌ கெருடன்‌ கோவி 
ல்‌ இதுகளை ஸ்தாபித்து |892ம்‌ ஓ 
நவம்பர்‌ மீ 9௨ பூதன்‌ கிழை 
ம தனுர்‌ லக்கணத்தில்‌ மே ஆழ்வா 
ர்களுக்கு ிறிதிஷ்டயும்‌ செய்ய 


ஐ ௩1 NWN 


வவ வலு 
வை ஸை. ] 


க்கு எவ ட 
3 பே ஸூ 


கேசு 


105 


பட்டுமிருப்பதுடன்‌ ஸ்ரீ கல்‌ 
யாண வேங்கடேச பெருமான்‌] 
கோவில்‌ வடபிறம்‌” மதள்‌ 
மிறாகாறம்‌ தளவரிசையும்‌ 
புதிதாய்‌ செய்யபட்டுமி 
ரூக்குறது 


68-69. பாலங்களில்‌ உள்ள கல்வெட்டுக்கள்‌ 


18ஆம்‌ நூற்றாண்டுக்கு முன்னர்‌ தஞ்சாவூர்‌ மாவட்ட ஆறுகளுக்குப்‌ பெரும்‌ 
பாலும்‌ பாலங்கள்‌ இல்லை. திருமானூர்‌, திருமழபாடி, திருவையாறு போன்ற பல 
இடங்களில்‌ ஓடங்கள்‌ மூலம்‌ மக்கள்‌ ஆறுகளைக்‌ கடந்தனர்‌. 


காவிரி போன்ற பெரிய ஆறுகளில்‌ முக்கியமான இடங்களிலெல்லாம்‌ படகுப்‌ 
போக்குவரத்துக்கள்‌ நடைபெற்றன. புதியதாகச்‌ செய்யும்‌ படகுகள்‌ பூசை செய்து 
ஆற்றில்‌ விடப்பெற்றன. *கணேச புரவி' என்பது போலப்‌ படகுகளுக்குப்‌ பெயர்‌ 
களும்‌ வைக்கப்பட்டிருந்தன. அரசர்கள்‌ பயணம்‌ செய்யத்‌ தனிப்‌ படகுகள்‌ இருந்தன. 


1765இல்‌ வடவாறு புதியதாக வெட்டப்பட்டுப்‌ பாலங்களும்‌ அமைக்கப்‌ 
பட்டன. 1839இல்‌ வடவாற்றின்‌ பழைய பாலம்‌ ஒன்று பழுது பார்க்கப்பட்டது 
என்று ஓர்‌ ஆவணம்‌ கூறுகிறது. “பெருமாள்‌ பத்து” போன்ற இடங்களில்‌ மரப்‌ 
பாலங்கள்‌ இருந்தன. பாலங்கள்‌ இல்லாத இடங்களில்‌ ஆற்றில்‌ யானைகளை 
நிறுத்திக்‌ கடந்துள்ளனர்‌ . 


68, வெண்ணாற்றுப்‌ பாலத்துக்‌ கல்வெட்டு : 


பள்ளி அக்கிரகாரம்‌ அருகே வெண்ணாற்றின்‌ குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின்‌ 
வடகரையில்‌ சிவாசி மன்னர்‌ அளித்த பொருள்‌ உதவியால்‌ இப்பாலம்‌ கட்டப்‌ 
பட்டதைக்‌ குறிக்கும்‌ தமிழ்‌, மராத்தி, ஆங்கிலம்‌ ஆகிய மொழிகளில்‌ அமைந்த 
மும்மொழிக்‌ கல்வெட்டு உள்ளது. 


1896இல்‌ இப்பாலம்‌ கட்டி முடிக்கப்பட்டது. இப்பாலம்‌ கட்டப்படும்போது 
ஒருமுறை 800 மூங்கில்கள்‌ 100 பனைமரங்கள்‌ கொண்டுவந்த செய்தியை ஆவணம்‌ 
ஒன்று கூறுகிறது. வெண்ணாற்றுப்‌ பாலம்‌ கட்டும்‌ பணியில்‌ கம்பெனி ஆங்கிலேயப்‌ 
பொறியாளர்‌ ஒருவர்‌ இறந்து விட்டதாக மகர்நோன்புச்‌ சாவடியில்‌ உள்ள தூய 
பேதுரு ஆலயக்‌ கல்லறைத்‌ தோட்டச்‌ சமாதிக்‌ கல்வெட்டொன்று கூறுகிறது. 


107 
லெப்டினன்ட்‌ கர்னல்‌ மக்ளீன்‌ அவர்கள்‌ தஞ்சாவூரில்‌ ரெசிடென்ட்‌ ஆக நிரு 
வாகம்‌ செலுத்தும்‌ போது *சிவாசி மகாராசா” அவர்களால்‌ இப்பாலம்‌ கட்டப்பெற்ற 
தாக இக்கல்வெட்டு கூறுகிறது. 


திருச்சினாப்பள்ளியைச்‌ சேர்ந்த ஜே. எஃப்‌. மார்டின்‌, எஸ்சி என்பவர்‌ இக்‌ 
கல்வெட்டை வெட்டி அளித்தார்‌ என்ற குறிப்பும்‌ இறுதியில்‌ உள்ளது. 


கல்வெட்டு 
வீர சிம்ம வரத்தினால்‌ சோழதேசத்தின்‌ சிம்மா 
சனத்தில்‌ ஸ்தாபிக்கப்‌ பட்டிருக்கிற க்ஷத்திரிய பூ 
பாலராகிய இஸ்‌ ௮மினெஸ்‌ ஸ்ரீமந்த்‌ ராஜஸ்ரீ சீவா 
ஜி மகா இராஜாச்‌ சத்ரபதி சாய்பவர்களிந்தப்பா 
லத்தை ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன 1758 துன்‌ 
முகி வருஷத்தில்‌ லெப்டினான்று கர்னல்‌ மக்கிளின்‌ 


1 டே சு ௮ பெ மு வ 


இரெசிடென்றா யிருக்கையில்‌ கட்டிவைத்தார்கள்‌ 


Erected by His Highness 
STREE MUNT RAJA SREE SEEVAJEE MAHARAJAH CHATRAPADY SAHIB 
RAJAH of TANJORE 
A. D. 1836 
Lieutt Col! MACLEAN being RESIDENT. 


Trichinopoly J. F. Martin, Sc. 


69. திருவையாறு காவிரிப்‌ பாலத்துக்‌ கல்வெட்டு : 


திருவையாற்றிலுள்ள காவிரிப்‌ பாலத்தின்‌ நடுவில்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ இந்தக்‌ 
கல்வெட்டு ஆங்கிலத்தில்‌ வெட்டப்பட்டுள்ளது. 

1846-47ஆம்‌ ஆண்டு இப்பாலம்‌ கட்டும்‌ பணி முற்றுப்பெற்றதாக இதில்‌ 
கூறப்படுகிறது. இப்பாலம்‌ கட்டி முடிக்கப்பட்ட காலத்தில்‌ எச்‌. சி. மாண்ட்‌ 
கோமரிபர்ட்‌ அவர்களும்‌, ஜே. எஃப்‌. பிசப்‌ அவர்களும்‌ ரெசிடென்ட்டாக இருந்தனர்‌ 
என்றும்‌, கேப்டன்‌ ஈ. லாஃபோர்டு கட்டுமானப்‌ பொறியாளராக இருந்தார்‌ என்றும்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 

சிவாசி மன்னர்‌ தஞ்சை-திருவையாறு இடையில்‌ பொதுமக்கள்‌ நலத்திற்காக 
4 பாலங்களைக்‌ கட்டி முடித்தார்‌ என்றும்‌, மொத்தச்‌ செலவு ரூபாய்‌ 11000 என்றும்‌ 
கூறப்பட்டுள்ளது. வெண்ணாறு, குடமுருட்டியாறு, வெட்டாறு, திருவையாறு 
(காவிரி) ஆகிய நான்கு இடங்களில்‌ அப்பாலங்கள்‌ அமைந்திருந்தன. 


108 


7-4-1847இல்‌ எழுதப்பட்ட ஆவணம்‌ ஒன்று திருவையாறு பாலம்‌ கட்ட 
ரூபாய்‌ 18850 “எஸ்டிமேட்‌' என்றும்‌, ஆனால்‌ இதுவரை ரூபாய்‌ 19000 செலவிடப்‌ 
பட்டதென்றும்‌ கூறுகிறது. பின்னரும்‌ இரண்டு மாதங்கள்‌ வேலை நடைபெற்‌ 
றுள்ளது. குடமுருட்டிப்‌ பாலம்‌ கட்ட 1844இல்‌ 98000 சக்கரம்‌ செலவிடப்பட்டதாக 
ஓர்‌ ஆவணம்‌ கூறுகிறது. 

திருச்சினாப்பள்ளியைச்‌ சேர்ந்த பி. கிரட்ச்பில்டு, எஸ்சி. , என்பவர்‌ இந்தக்‌ 
கல்லெழுத்துக்‌ கல்லை வெட்டியளித்தார்‌ என்ற செய்தியும்‌ இறுதியில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 

11-6-1847இல்‌ பாலம்‌ கட்டும்‌ பணி முடிந்ததென்றும்‌, சிவாசி மன்னர்‌ 
இதனைத்‌ திறந்து வைத்துப்‌ பொதுமக்கள்‌ பயன்படுத்துமாறு செய்ய அதிகாரிகள்‌ 
விரும்பினர்‌ என்றும்‌ ஓர்‌ ஆவணம்‌ கூறுகிறது." 

முதலில்‌ இந்தப்‌ பாலம்‌ இருபக்கக்‌ கைப்பிடிச்‌ சுவர்‌ இல்லாமல்‌ இருந்துள்ளது . 
பாலம்‌ கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாண்டுகள்‌ கழித்து 1849இல்‌ சிவாசி மன்னர்‌ 
அளித்த 5705-7-0 ரூபாயைக்‌ கொண்டு இப்பாலத்தின்‌ கைப்பிடிச்‌ சுவர்கள்‌ கட்டப்‌ 
பட்டன." 

1. ' “திருவையாறில்‌ காவேரி நதிக்குப்‌ பாலங்கட்டுகிற வேலை முடிந்து மேல்‌ மெல்லிய சுண்ணாம்பி 
னால்‌ மணியாசியும்‌ ஆய்விட்டது. காவேரியில்‌ ஜலம்‌ வந்துவிட்டதனால்‌ ஜனங்கள்‌ படகு மூலம்‌ 
போக்குவரத்து நடத்துகிறார்களாகையால்‌ ஜனங்களுக்கு முன்‌ போலவே சிரமமும்‌ தாமசமும்‌ 
ஏற்படுவதால்‌ பாலத்தின்‌ மேல்‌ நடப்பதற்குள்ள தடையை நீக்குவதற்கு வைகாசி மாதம்‌ 31 உ 
சனிக்கிழமை கன்யா லக்னத்தில்‌ நல்ல முகூர்த்தமாயிருப்பதால்‌ ரா. மகாராசா சாயேப்‌ அவர்கள்‌ 
அதேக திரவியஞ்‌ செலவழித்துச்‌ செய்த தருமம்‌ பூர்த்தியடைந்ததினால்‌ மனமூர்ந்து நம்முடன்‌ 
ரா. மகாராசா சாயேப்‌ அவர்களும்‌ சவாரி விஜயம்‌ செய்து உத்திரவு கொடுத்து நடத்தினால்‌ 
அழகு ஒரு வேளை நிர்பந்தமிருக்கும்‌. ஆனால்‌ அதற்காக அப்படி வரமுடியாமலோ அல்லது 
தாங்களும்‌, டிபுடி சர்கேல்‌ முதலியவர்களுடன்‌ வந்து நடத்தினால்‌ உத்தமமாகயிருக்குமாகையால்‌ 
அப்படி வருகிற சங்கதிகளுக்கோ எனக்கு முன்னால்‌ தெரிவித்தால்‌ வருகிற காரியத்தைச்‌ சித்தம்‌ 
செய்துகொள்வேனாகையால்‌ அந்த விபரத்தைக்‌ கண்டு முன்னால்‌ எழுதி அனுப்புகிற தயவை 
செய்ய வேணுமென்று பிரார்த்திக்கிறேன்‌.” 

1847 ஜூன்‌ 11௨ முத்துசாமி தாசீல்‌ 


மோடித்‌ தமிழாக்கம்‌ சரசுவதி மகால்‌, மூட்டை எண்‌ 1.04 சி-எண்‌ 89;தொகுதி 1 பக்‌. 13-14, 
மோடித்‌ தமிழா க்கம்‌ -— தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தொகுதி ] பக்‌. 22-28. 


2, “இம்மாதம்‌ 5 வ யின்‌ ஜூன்‌ மாதத்தின்‌ கடிதத்தைப்‌ பார்க்க எனக்கு மிகவும்‌ சந்தோஷமேற்‌ 
பட்டது. இன்னும்‌ திருவையாருக்குப்‌ போகும்‌ ரஸ்தாவில்‌ மகாராசா சாகேப்‌ அவர்கள்‌ கட்டின 
பாலத்திற்கு தற்போது சுவர்‌ போடும்‌ சிலவை அவர்களே செய்வதாக ஒப்புக்‌ கொண்டதில்‌ 
அவர்கள்‌ காட்டிய உதாரத்‌ தன்மை விஷயத்தில்‌ என்னுடைய அறுமோதனத்தை தயவுசெய்து 
தாங்கள மகாராசா சாஹேப்‌ அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்த வேணுமென்று பிரார்த்திக்கிறேன்‌. 


109 
கல்வெட்டு 
THIS BRIDGE 
was erected at the expence of 


HIS HIGHNESS MAHARAJAH SIVAJEE 
RAJAH Of TANJORE 


A. D. 1846 - 47 
SIR H. C. MONTGOMERY BART 
and 


J. உ. BISHOP ESQ, 
officiating Residents 
CAPTAIN E. LAWFORD 
civil Engineer. 
His Highness has thus, by four Bridges, completed 
the communication between 
TANJORE and TRIVIAR 
for the public good 
at an expence of 71,000 rupees. 


B. Crutchfield, Sc. Trichinopoly. 


மேற்கண்ட பாலத்தின்‌ வேலையை அடுத்த வருஷாரம்பத்தில்‌ ஆரம்பிக்கும்படி துகை 
ரூ. 5705-7-0யையும்‌ நீங்கள்‌ என்னுடைய பங்களாவிற்கு அனுப்பினால்‌ நான்‌ தங்களுக்கு 
நன்றியுள்ளவனாயிருப்பேன்‌. ” 
ஜே. பேர்டு 
ACT COLLECTOR 


முகாம்‌ : வல்லம்‌ 
1848 டிசம்பர்‌ 14 உ 
மோடித்‌ தமிழாக்கம்‌ சரசுவதிமகால்‌, மூட்டை எண்‌ 167 சி. எண்‌-2; தொகுதி 11 பக்‌. 4. 
மோடித்‌ தமிழாக்கம்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தொகுதி [ பக்‌. 226-227. 


70-74.திருவையாற்று கல்வெட்டுக்கள்‌ 


70, காவிரிப்‌ படித்துறைக்‌ கல்வெட்டு : 


திருவையாறு சிந்தாமணி அக்கிரகாரத்தின்‌ படித்துறையின்‌ மேல்புறம்‌ மராத்தி 
மொழியில்‌ இந்தக்‌ கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 

சிந்தாமணிகர்‌ பீமராவ்‌ என்பவரின்‌ மகன்‌ சாமராவ்‌ 1887இல்‌ திருவை 
யாற்றின்‌ மேற்குப்‌ பகுதியான சிந்தாமணிகர்‌ பீமராயர்‌ புரம்‌ என்ற அக்கிரகாரத்து 
அற்தணர்களுக்கென்று இந்த அக்கிரகாரத்தின்‌ தெற்கே. காவிரியின்‌ வடகரையில்‌ 
பெரிய படித்துறையும்‌ மண்டபமும்‌ கட்டினார்‌ என்று இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 


ஏற்கெனவே இருந்த இரண்டு படித்துறைகள்‌ கிழக்கு மேற்கு எல்லைகளாகச்‌ 
சுட்டப்படுகின்றன. நாள்‌ 6-9-1887. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஸ்ரீராம பிரசன்ன ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகம்‌ [759 கலியப்தம்‌ 4938 
ஏவிளம்பி வருசம்‌ ஆவணி மாதம்‌ வளர்பிறை சதுர்த்தி புதன்கிழமை பூச நட்சத்‌ 
திரம்‌ துருவ யோகம்‌ பவகர்ணம்‌ இந்த நன்னாளில்‌ திருவையாறு தலத்தில்‌ 
மேற்குத்‌ திக்கில்‌ கோதண்டராமர்‌ கேஷத்திரத்தில்‌ சிந்தாமணிகர்‌ பிமராயர்பூரம்‌ 
அக்கிரகாரத்திற்குத்‌ தென்புறம்‌ வெங்கடாசல நாயக்கர்‌ படித்துறைக்குக்‌ கிழக்கு 
விசுவபதி தீட்சிதர்‌ ஸ்நான கட்டத்திற்கு மேற்கு கிழக்கு முகமாக ஓடிக்கொண்டி 
ருக்கும்‌ காவேரிக்கு வடக்கு ௮ரசமரத்திற்குத்‌ தெற்கு இந்த நான்கு எல்லைக்குட்‌ 
பட்ட சுவருக்கு வெளியே அழகுடன்‌ கட்டப்பட்ட மண்டபங்களுடன்‌ மாடிப்‌ 
படியுடன்‌ கிழக்கு மேற்கு கம்பெனி அடிக்கணக்கு 48 இந்த மாடிப்படித்‌ தலத்தில்‌ 
இந்த அக்கிரகாரத்தில்‌ உள்ள எல்லா அந்தணர்களும்‌ குளிப்பதற்கும்‌, சந்தியா 
வந்தனம்‌, நல்ல கர்மானுட்டானங்கள்‌ செய்வதற்காக வேண்டி சிந்தாமணிகர்‌ 
மீமராவ்‌ அவர்களுடைய மகன்‌ சாமராயர்‌ மூலமாக இந்த அறப்பணி நடைபெற 
வேண்டியது. 


LUE 
71, காவிரிப்‌ படித்துறைக்‌ கல்வெட்டு : 


திருவையாற்றில்‌ உள்ள அனுசம்பா பாயி சத்திரம்‌ அருகே காவிரியின்‌ வட 
கரைப்‌ படித்துறை ஒன்றில்‌ இக்கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 1847 ஆம்‌ 
ஆண்டு சிவாசி மன்னர்‌ திருவையாற்றில்‌ காவிரியாற்றில்‌ பாலம்‌ கட்டுவதற்கு முன்பு 
படகின்‌ மூலமே திருவையாற்றுக்குப்‌ போக்குவரத்து நடைபெற்று வந்தது. அதற்‌ 
காகப்‌ பல படித்துறைகள்‌ திருவையாற்றில்‌ கட்டப்பட்டிருந்தன . 


படகுத்‌ துறைக்காகவும்‌ வேறு சமய, சடங்கு நிகழ்ச்சிகளுக்காகவும்‌ பொது 
மக்கள்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ தஞ்சாவூர்‌ மராட்டிய அரசர்களின்‌ 
நெருங்கிய உறவினர்களான இரகோசி மாடிக்கராவ்‌ சாயப்‌ அவர்களின்‌ மனைவியார்‌ 
சீதாபாயி அம்மா அவர்கள்‌ 1842 ஆம்‌ ஆண்டு இந்தப்‌ படித்துறையைத்‌ தன்‌ சொந்தச்‌ 
செலவில்‌ கட்டுவித்தார்கள்‌. 

இரகோசி மாடிக்கராவ்‌ சாயப்‌ 'வஜராத்துமாபு” என்று கல்வெட்டில்‌ அடை 
மொழியுடன்‌ குறிக்கப்பெறுகின்றார்‌. இது “VAJARAT-MA-AUB’ என்ற 
பாரசீகச்‌ சொல்‌ ஆகும்‌. இச்சொல்‌ *தெருங்கியிருப்பவர்கள்‌” என்று பொருள்‌ தரும்‌. 


இம்‌ மாடிக்கராவ்‌ மரபினர்‌ இன்றும்‌ தஞ்சை மரரட்டிய அரச குடும்பத்தின்‌ 
_தெருங்கிய உறவினர்களாகத்‌ தஞ்சை, திருவையாற்றில்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌ 


கல்வெட்டு 
ட 
சுப ஸ்ரீமந்‌ சாலிவாகந 
சகம்‌ [763 கலியுகம்‌ 49 
42 பிலவ ற்‌ மாசி மீ சுக்கில 
பக்ஷத்தில்‌ சத்தமி புதன்‌ கிழமை 
அசுபதி நக்ஷத்திரம்‌ இந்த சுபதிநத்தில்‌ 
பஞ்சநத க்ஷேத்திரத்தில்‌ வஜராத்துமா 
பு ஸ்ரீ ரகோஜி மாடிக்கராவு சாயபு ௮ 
வர்களுடைய பத்திநி சீதாபாமி யம்மா 
ளுடைய தருமம்‌ இந்தப்‌ படித்துறை ௪௧ 
ல நற்கருமாநுட்டாநங்களுக்கு செளக்கி 
யார்த்தமாய்ச்‌ செய்யலாச்சுது i 


oo NO ஷு மெம்‌ 


அவ்வல்‌ அவவ அன்மை 
வர வ ஓ 


72. செவ்வாய்க்‌ கிழமைப்‌ படித்துறைச்‌ சத்திரக்‌ கல்வெட்டு : 

திருவையாறு செவ்வாய்க்‌ கிழமைப்‌ படித்துறைச்‌ சத்கிரத்தின்‌ முகப்பில்‌ இடப்‌ 
புறச்‌ சுவரில்‌ தமிழ்‌, மராத்தி ஆகிய இருமொழிகளிலும்‌ இக்கல்வெட்டு வெட்டப்‌ 
பட்டுள்ளது. 


112 


சோழநாட்டுக்‌ காவிரி வடகரைத்‌ தலங்களுள்‌ ஒன்றும்‌, மூவர்‌ தேவாரப்‌ 
பதிகங்களும்‌ பெற்ற தலமும்‌ ஆகிய திருவையாற்றில்‌ பல சத்திரங்கள்‌ உள்ளன. 
அவற்றுட்‌ சில தஞ்சை மராட்டியர்‌ காலத்தில்‌ ஒற்படுத்தப்பெற்றவை., 


18-—7-—1852இல்‌ மன்னர்‌ சிவாசியால்‌ மணந்து கொள்ளப்பெற்ற 17 மனைவி 
யருள்‌ ஒருவரான கெளரம்பா பாயி என்பவர்‌ தன்‌ தாயார்‌ துர்க்கா பாயி அம்மணி 
அவர்கள்‌ பெயரால்‌ திருவையாற்றில்‌ இந்தச்‌ சத்திரத்தைக்‌ கட்டினார்‌ என்றும்‌ 
அச்சத்திரத்தில்‌ நாள்தோறும்‌ பிராமணர்களுக்கு உணவளிக்கத்‌ தக்க ஏற்பாடுகள்‌ 
செய்யப்பட்டிருந்ததாகவும்‌ இக்கல்வெட்டு அறிவிக்கிறது. நாள்‌ 17.7.1676, 


துர்க்காபாயி அம்மணியின்‌ கணவர்‌ பலவந்த ராவ்‌ சூர்வே. இவர்கள்‌ வழியினர்‌ 
இன்னும்‌ திருவையாற்றில்‌ வாழ்ந்து இச்சத்திர நிர்வாகத்தைக்‌ கவனித்து 


வருகின்றனர்‌. 
கல்வெட்டு 


௨ 
சாலிவாறென சகாப்தம்‌ 1798 

தாது ஸ்‌ ஆடி மீ 3 ௨ திங்கள்‌ கிழ 
மை ஸ்ரீ பஞ்சனத க்ஷேத்திரத்தில்‌ வ 

ஸ்ரீ பலவந்த றாவ்‌ குர்வேயவர்கள்‌ 
பாரியை துர்காபாயி அம்மணியேன்‌ 
பரலோக சாதனார்த்தம்‌ ஆசந்திரார்க்க 
ம்‌ தினந்தோரும்‌ பிறாம்மண போஜன த 
ர்மம்‌ நடக்க வேண்‌ டியதர்க்காக இ 

ந்த அன்ன சத்திரமும்‌ இதற்கு பரிமித தி 
ரவியமும்‌ தேவ பிறரமண சாக்ஷியாய்‌ 
உதக தாறை பூர்வமாய்‌ விட்டிருக்கி 


DONNA பூ ஸூ. வ 


(WV 


றேன்‌. 


73. கல்யாண மகால்‌ கல்வெட்டு : 
கல்யாணமகால்‌ மாளிகையின்‌ தெற்கு எல்லையில்‌ கரவிரிப்‌ படித்துறையின்‌ 
மேற்புறம்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


இரண்டாம்‌ சரபோசி. மன்னரால்‌ (1798-1882) 1824இல்‌ கட்டப்பட்ட 
மாளிகை திருவையாறு கல்யாண மகால்‌, திருவையாற்றில்‌ காவிரியின்‌ வடகரையில்‌ 
இம்மாளிகை மிகப்பெரிய அளவில்‌ கட்டப்பட்டுள்ளது. 


113 


இம்மாளிகையில்‌ சரபோசி மன்னரின்‌ வைப்பு மகளிர்‌ தங்கியிருந்தனர்‌. இதன்‌ 
காரணமாகச்‌ சரபோசியின்‌ வைப்பு மகளிருக்குக்‌ “கல்யாண மகால்‌ மகளிர்‌” என்‌ே ற 
பெயர்‌ ஏற்பட்டது. பிற்காலத்தில்‌ இம்மகளிர்‌ தஞ்சை அரண்மனையின்‌ ஒரு பகுதி 
யில்‌ தங்கியபோதும்கூடக்‌ “கல்யாண மகால்‌ மகளிர்‌” என்றே பெயர்‌ பெற்றனர்‌. 


1892இல்‌ சரபோசி மன்னர்‌ இறந்தபோது இக்கல்யாண மகால்‌ மாளிகையில்‌ 
24 பேர்‌ இருந்தனர்‌. இவர்களுக்கென்று பணிப்‌ பெண்களும்‌, அக்காமார்களும்‌ 
இருந்தனர்‌. 

இன்று கல்யாண மகால்‌ மாளிகையில்‌ அரசர்‌ தமிழ்க்‌ கல்லூரி, வடமொழிக்‌ 
கல்லூரி, இசைக்‌ கல்லூரி, மாணவியர்‌ தங்கும்‌ விடுதி ஆகியவை இயங்கி வருகின்றன. 
இக்கல்வெட்டில்‌ மகால்‌ “மால்‌” என்று குறிக்கப்பெற்றுள்ளது . 


கல்வெட்டு 
| கல்யாண 
2 மால்‌ 


74. ஐயாறப்பர்‌ கோயில்‌ கல்வெட்டு : 


திருவையாறு ஐயாறப்பர்‌ (பஞ்ச நதீசுவரர்‌) கோயிலில்‌ உள்ள லட்சுமி சரசுவதி 
சன்னிதியில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


சிவாசி மன்னரின்‌ (1832-1855) அந்தப்புர மானிகையாகிய மங்கள விலாச 
மாதருள்‌ ஒருவராகிய மீனா பாயி அம்மாள்‌ 1860ஆம்‌ ஆண்டு திருவையாறு கோயிலில்‌ 
உள்ள மகாலட்சுமிக்கு நகைகள்‌ சில அளித்த விபரம்‌ இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. தாள்‌ 19-10-1860. 


கல்வெட்டு 
உ 
றவுத்திறி ற்‌ அர்ப்பி 
சிசீ 5௨ திருவாதி 
ஸ்ரீ பஞ்ச நதீசுவற சுவா 
மி கோவில்‌ மூலஸ்தான 
ம்‌ மகாலெட்சுமி ௮ம்ம 
னுக்காக தஞ்ச நகறம்‌ 
மங்கள விலாசம்‌ மீனா 


oN செவி ழே வ 


பாமி அம்மாளால்‌ குடுக்க ப 


71-15 


114 


ட்ட நகைகளின்‌ வீபறம்‌ 
கல்லிழச்ச கிள்ளட்டிகை 
! பொன்‌ ஒட்டியாணம்‌ | 
பொன்‌ வங்கி சோடு ! சுன்‌ 


“டி மணி 14 கோர்‌ 


வை 1[£ பொன்‌ பொன 
ஞ்சு சோடு கட்டு வே 
லை சந்திற முருகு சோ 
ட | வைற மூக்‌[கு]த்தி 
! மூணு வமிறம்‌ 


75. திருப்பூந்துருத்திக்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ வட்டத்தில்‌ கண்டியூருக்கு 9 கி. மீ. மேற்கில்‌ உள்ள தேவாரப்‌ 
பாடல்‌ பெற்ற திருத்தலம்‌ திருப்பூத்துருத்தி. அங்குக்‌ குடமுருட்டி பழைய ஆற்றைச்‌ 
சேர்ந்த நடுப்படுகை என்னும்‌ இடத்தில்‌ ஒரு கல்லில்‌ இக்கல்வெட்டுப்‌ பொறிக்கப்‌ 
பட்டிருந்தது. இன்று இந்த இடத்தில்‌ கல்‌ இல்லை. ஆனால்‌ மெக்கன்சி காலத்‌ 
தில்‌ இக்கல்வெட்டு பார்வைப்படி எடுக்கப்பட்டு தி. நா. சுப்பிரமணியம்‌ அவர்‌ 
களால்‌ பதிப்பிக்கப்பட்ட தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌ இரண்டாம்‌ தொகுதி 
யில்‌ அச்சிடப்பெற்றுள்ளது.! 


சென்னையிலுள்ள கீழ்த்திசை மொழிகளின்‌ சுவடிச்‌ சாலையில்‌ ஓலைச்‌ சுவடி 
யில்‌ உள்ள நகல்‌ இங்கு வெளியிடப்பெறுகிறது. 


திருப்பூந்துருத்தி தஞ்சை மராட்டிய மன்னர்களோடு தொடர்பு கொண்ட ஊர்‌. 
மன்னர்‌ துளசா காலத்தில்‌ (1785) திருப்பூந்துருத்தியில்‌ 1963 குழி நிலத்தில்‌ மரம்‌ 
செடி கொடிகள்‌ வைக்கப்பட்டன. வைத்தியநாதம்பேட்டை திருப்பூந்துருத்தியில்‌ 
பாளம்பட்‌ என்பவருக்குக்‌ கொடை நிலங்கள்‌ விடப்பெற்றிருந்தன . 


இல்லேக்கசு என்னும்‌ ' பக்கீர்‌ ஒருவருக்கும்‌, சதாசிவ பாண்ட்யா என்பவ 
ருக்கும்‌, கிருட்டிண பாகவதருக்கும்‌ திருப்பூந்துருத்தியில்‌ கொடை நிலங்கள்‌ மராட்டிய 
மன்னர்களால்‌ தரப்பட்டன. தஞ்சை இராசகோபால சுவாமி கோயிலில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ சிவேந்திர சுவாமிக்கும்‌ மிகுதியான கொடைகள்‌ திருப்பூந்துருத்தியில்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தன. மங்கள விலாச மாதுஸ்ரீ கோவிந்தா பாயி அம்மாள்‌ 
அவர்கள்‌ கீழவாயில்‌ கோதண்டராமர்‌ ஆலயத்துக்கு இவ்வூரில்‌ நிலம்‌ விட்டிருந்தார்‌. 


17-41771ஆம்‌ ஆண்டு மன்னர்‌ துளசா திருப்பூந்துகுத்தியில்‌ இருந்த 
குடமுருட்டியாறு மேடிட்டு வேளாண்மைக்குப்‌ பயன்படாத காரணத்தால்‌ அப்பகுதி 


1. தி. நா. சுப்பிரமணியம்‌, தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌ தொகுதி 2, 
எண்‌ 1071, பக்‌. 998. 


116 


யில்‌ எளிமையாகப்‌ பாசனவசதி பெறவேண்டிக்‌ குடமுருட்டி ஆற்றைப்‌ புது இடத்தில்‌ 
வெட்டினார்‌ என்ற அரிய செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 

10.கட்டு நிலத்தில்‌ குடமுருட்டி ஆறு வெட்டப்பட்டது. கீழத்தெரு அம்பலக்‌ 
காரர்‌ நிலத்தில்‌ ஆறு வெட்டப்பட்டதால்‌ அவருக்கு ஈடாக 160 பொன்‌ அளிக்கப்‌ 
பட்டது. 

பழைய ஆறு ஓடிய நிலம்‌ முழுவதும்‌ திருப்பூந்துருத்தி புட்பவன நாதருக்குக்‌ 
கொடையாக அளிக்கப்பட்டது. 18 அடிக்‌ கோலால்‌ அளக்கப்பட்டு பழைய ஆற்றுப்‌ 
பகுதியில்‌ 4800 குழி நிலம்‌ கொடையாகத்‌ தரப்பட்டது. கொடை அளிக்கப்பட்ட 
நிலத்துக்கு நா.ற்பாங்கு எல்லையும்‌ கூறப்பெற்றுள்ளன. 


இக்கல்வெட்டில்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்கள்‌ கவுசிக கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்ற குறிப்பு காணப்படுகிறது. 


கல்வெட்டின்‌ ஓலை நகல்‌ 


திருப்‌ பூந்துருத்தி வட்டத்தை சேர்ந்த 

குடமுரட்டி வடகரை பழையாரு 

நடுப்‌ படுகையில்‌ னாட்டு 

கல்லில்‌ யெழுதி இருக்குர 

சிலா சாசனம்‌ பேத்து” யெழுதி 

கொண்ட வயனம்‌ யெனா[து]வது 

ஸ்வஸ்திஸ்ரீ சாலீவாகன சகாப்தம்‌ 1693 

கலீ அப்தம்‌ 4872 மிதின்‌ மேல்‌ செல்லாநி 
ன்றக்‌ கற ஓல்‌ சித்திரை மீ 22 ௨ புதவாரம்‌ தி 
ரதிகை னாழிகை 43 பூச னட்சத்திரம்‌ னாழிகை 
15 மிந்த சுபதினத்தில்‌ ராசமான்னிய _ ரா -- போ 


த ல அது ௦ 0 ஈம ௦, அத 6, ந ப்ப பமல 


12 சல வம்சம்‌ கவுசிக கோத்திரம்‌ ராசஸ்ரீ பிரதாப சிம்ம மகாராசா 
சாயப்பு ௮வ 

13 ர்கள்‌ குமாரர்‌ ரா-துளசா மகாராசா சாயப்பு அவர்கள்‌ திருப்பூந்‌ 
துருத்தி ஸ்ரீ ப 

14 ஷ்பவநேசுவர சுவாமி அவர்களுக்கு புது ஆத்துக்கு சாசனம்‌ பண்ணி 
குடு 

15 த்தபடி சாதனமாவது திருப்பூந்துருத்தி கொடமுறட்டி ஆறு 

[6 ஏது ஆரு வெட்டினத்துக்கு பத்து கட்டு னிலத்திலே வெட்டினத்துக்கு 


117 


17 கீளத்‌ தெருவு அம்பலகாரருக்கு பத்து கட்டு பணத்தில்‌ தள்ளி 
குடுத்தது 

18 அலாதி உள்பட பொன்‌ 160 மிந்த னுரத்தி அருவது பொன்னும்‌ 
தள்ளி குடுத்த 

19 பழியமினாலே முன்‌ பளைய ஆறு நெலம்‌ கலியாணழரம்‌ வாக்‌ 
காலுக்கு 

20 தெற்க்கு மேல்படியூர்‌ யெல்லைக்கி கிழக்கு வடகரைக்கு மேற்கு 
திருந்பூந்து 

21 ர்த்தி பஞ்சை ஸிலத்துக்கு வடக்கு பளய ஆத்தில்‌ உள்ள நிலம்‌ 
பதினெ வக. எ * ்‌ 


22 ட்டு அடி கோலால்‌ குழி 4800 மிந்த னிலம்‌ புஷ்பவனேசுவர 
சுவாமிக்கி 

23 உதக தாராதத்தமாக நாம்‌ தத்தம்‌ ப்ண்ணின படியினாலே அந்த 

நிலத்தில்‌ 

24 உள்ள நிதி நிட்ஷேப சல தரு பாஷானம்‌ அஸஷ்சினி ஆகாமி சித்தி 
சாத்திய 

25 அஷ்ட்ட போக தசவித சுவாமியங்களும்‌ சுபாதாய காஷ்த்திதமாய்‌ 

26 சுகமே அனுபவித்துக்‌ கொள்ளாவாராகவும்‌ யிந்த சாசனத்துக்கு 
யாதா 


27 மொருத்தர்‌ விகாதம்‌ பண்ணுர பேர்கள்‌ கெங்கெ ஆத்தில்‌ காராம்‌ 
பசுவெ கொ 3 

28 ன்ன தோஷத்தில்‌ போவர்கள்‌ ௨ தானபாலந யோர்‌ மத்யே தாநாஸ்ச 

29 யேனு பாலநம்‌ தானாத்‌ ஸெரர்க்க மவாப்நோதி பாலனாதச்சுதம்‌ ப 

30 தம்‌ உ ஸ்வதத்தாதி குணம்‌ புண்யம்‌ பரதத்தாது பாலநம்‌ பரதாப 
காரேண 

31 ஸ்வஸிதம்‌ நிஷ்பலம்‌ பவேது ௨ 


76. செந்தலைக்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ செந்தலையின்‌ வட புறம்‌ உள்ள தோப்பினுள்‌ காவிரித்‌ 
தென்கரையில்‌ இக்கல்வெட்டெழுத்துப்‌ பொறித்த கல்‌ முன்பு இருந்தது. காவிரி 
யாற்றின்‌ வெள்ளப்‌ பெருக்கில்‌ இக்கல்‌ எங்கோ இடம்‌ பெயர்ந்து சென்றுவிட்டது. 
மையத்‌ தொல்பொருள்‌ துறையின்‌ கல்வெட்டுத்துறை அலுவலகத்திலிருந்து 
பெற்ற ஒளிப்படத்தைக்‌ கொண்டு! இக்கல்வெட்டு இங்குப்‌ பதிப்பிக்கப்படுகிறது. 
*ஆர்க்காட்டுக்‌ கூற்றத்துப்‌ பிரமதேயம்‌ சந்திரலேகைச்‌ சதுர்வேதி மங்கலம்‌” 
என்று சோழர்‌ நாளிலும்‌, “சந்திர றேகை' என்று விசயநகர மன்னர்‌ காலத்திலும்‌, 
இக்கல்வெட்டிலும்‌ அழைக்கப்பெற்ற இவ்வூர்‌ இன்று “செந்தலை” என வ்ழங்கப்‌ 
படுகிறது. 
1714ஆம்‌ ஆண்டு முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌ செந்தலை சொக்க 
நாதர்‌ மீனாட்சி அம்மன்‌ உச்சிக்காலக்‌ கட்டளையின்போது விளக்குகள்‌ எரிக்க 
இலுப்பைத்‌ தோப்பு கொடையாக அளிக்கப்பெற்ற செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்‌ 
படுகிறது. 
அக்காலத்தில்‌ செந்தலைப்‌ பகுதியின்‌ சுபேதார்‌ சுவாமிநாத பிள்ளை என்பவர்‌ 
குறிக்கப்படுகின்றார்‌. சுந்தரேசுவரர்‌ என இன்று அழைக்கப்படும்‌ சிவபெருமான்‌ 
இக்கல்வெட்டில்‌ சொக்கநாதர்‌ என்று குறிக்கப்பட்டுள்ளார்‌ 
கல்வெட்டு 
முதல்‌ பக்கம்‌ 
! ஸ்வஸ்தி ஸ்ரீ 
2 செயஞ்‌ ஆடி மி” 
3 சந்திரரேகை 
4 சாக்கனாத சுவா 


1. 4.R.E. No. 215 of 1925-26, 


இரன்டாம்‌ பக்கம்‌ 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
Al 
32 
33 
34 
35 
36 
37 
38 


பிள்ளை 


119 


மி மீனாட்சி அம்‌ 
மனுக்குச்‌ சரபே 
ரசி மகராசா 
சாயுபு ராச்சி 
யம்‌ பண்‌ [ணுக] 
மில்‌ சுவாமி 
னாத பிலை£யவு 
ர்கள்‌ சபையி 

ல்‌ உச்சிக்‌ கரல 
கட்டளைக்கு திரு 
விளக்கு இலு 
ப்பை தோப்பூ வ 
ச்சு செத்தது இ 
ந்தத்‌ தற்மம்‌ பரி 
பால [ன[ம்‌ பண்ணி 
ன பேர்‌ கமிலா 
௪ பதவியிலே 
சந்திராதித்தாள்‌ 


உள்ள மட்டும்‌ 
இருப்பார்கள்‌ 


“இந்த தற்மத்துக்கு 


விகாதம்‌ பண்‌ 
ணீனபெர்‌ கெ 
ங்கை கை 
ஏமில்‌ காரா 

ம்‌ பசுவை கெ 
எண்ண தோ 
ஷத்திலே போ 
வான்‌ சந்திரா 
தித்தாள்‌ உள்ள 
மட்டும்‌ எழுவா 
தி நரகத்திலே கி 
டம்பானாகவு 
ம்‌ 


77. பூதலூர்க்‌ கல்வெட்டு 


தஞ்சாவூர்‌ வட்டத்தில்‌ உள்ள பூதலூரின்‌ வடக்கே 3 கி. மீ. தொலை 
வில்‌ உள்ள அய்யநார்‌ கோயில்‌ அருகே திருக்காட்டுப்பள்ளி செல்லும்‌ சாலையின்‌ 
மேல்புறம்‌ உள்ள சிறு வாய்க்காலுக்குள்‌ சூலம்‌ பொறிக்கப்பட்ட இக்கல்‌ கிடந்தது. 
இக்கல்‌ இப்போது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. 


ஊருக்குள்‌ உள்ள ஆபத்சகாய ஈசுவரர்‌ கோயிலுக்கெதிரில்‌ குளத்தின்‌ அருகில்‌ 
நடப்பட்டிருந்த இக்கல்‌ வாய்க்கால்‌ தண்ணீரைத்‌ தேக்கும்‌ பொருட்டு இவ்வாய்க்கா 
லுக்குள்‌ கொண்டுவந்து போடப்பட்டுள்ளது. 


சென்னையிலுள்ள அரசினர்‌ சுவடிச்‌ சாலையில்‌ உள்ள மெக்சன்சி தொகுப்பில்‌ 
இக்கல்வெட்டின்‌ படி ஒன்று காணப்படுகிறது." 


*தஞ்சாவூர்ச்‌ சீமை திருக்காட்டுப்பள்ளி பூதலூர்‌ சந்தலை என்கிற கிராமங்‌ 
களின்‌ சிலா சாசனம்‌ 10 தாம்பிற சாசனம்‌ 1” என்ற தலைப்பிட்ட ஓலைச்சுவடியில்‌ 
24ஆம்‌ எண்‌ கல்வெட்டாக இக்கல்வெட்டின்‌ நகல்‌ காணப்படுகிறது. தென்னிந்தியக்‌ 
கோயில்‌ சாசனங்கள்‌ என்னும்‌ நூலில்‌ இக்கல்வெட்டு அச்சாகியுள்ளது.? 


முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ மன்மத ஆண்டு தை மாதம்‌ 38ஆம்‌ தேதி 
(26--1--1715) பூதலூர்‌ ஆபத்சகாய ஈசுவரருக்கு அபிஷேகக்‌ கட்டளைக்காகக்‌ கார்‌ 
தெல்‌ விளையும்‌ நிலத்தில்‌ அரை வேலியும்‌, சம்பா நெல்‌ விளையும்‌ நிலத்தில்‌ அரை 
வேலியும்‌ ஆக ஒரு வேலி நிலம்‌ கொடையாக அளித்த செய்தி இக்கல்வெட்டில்‌ 
காணப்படுகிறது. இந்திலம்‌ 10 அடிக்கோலால்‌ அளக்கப்பெற்றது. இக்கல்வெட்‌ 
டின்‌ தொடக்கத்தில்‌ முத்தலைச்‌ சூலம்‌ ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது. 


rr, 
1. எண்‌. டி 2789-19, 


2. தி. நா, சுப்பிரமணியம்‌, தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌, தொகுதி 8, 
எண்‌-630 ; பக்‌. 608, 


121 
கல்வெட்டு 

மன்மத ஸ்‌ 
தைம்‌ 2 
3௨ பூதலூ 
ர்‌ ஆபற்சக 
ரய சுவா 
மிக்கு ரா௪ 


ஸ்ரீ சரபே 
ரசி ராசா 


த? அஆ உ ர்‌ AWN 


அவர்கள்‌ 

10 அபிஷேக க 
11 ட்டளைக்கு வி 
12 ட்ட நிலம்‌ 

13 10 ௮டிகோ 
14 லால்கா 

15 ரில்‌ வேலி 
16 அரைபி 

17 சானத்தி 

18 ல்‌ வேலி 

19 அரை 


3. பசானத்தில்‌ 


71-16 


78-79. சூரக்கோட்டைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


78. சந்தான ராசகோபால சுவாமி கோயில்‌ கல்வெட்டு : 


இரண்டாம்‌ சரபோசி மன்னரின்‌ இரண்டாம்‌ மனைவி அகல்யா பாயி சாகேப்‌ 
அவர்கட்கு சுலக்சணா பாயி, இராசகுமரா பாயி, பாயம்மா பாயி, சக்வார்‌ பாயி 
என்ற நான்கு பெண்களும்‌, கடைசியாக சிவாசியும்‌ பிறந்தனர்‌. இராசகுமரா பாயி 
தன்‌ தம்பி சிவாசி மன்னரின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 1899 ஆம்‌ ஆண்டு விசய வருடம்‌ 
ஆனி மாதம்‌ தேய்‌ பிறைச்‌ சதுர்த்தி வெள்ளிக்கிழமையன்று சூரக்கோட்டையின்‌ 
வடக்கே பட்டுக்கோட்டை செல்லும்‌ சாலையாகிய சேது வழியின்‌ மேற்குப்‌ பக்கம்‌ 
கிழக்கு நோக்கிப்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஒன்றைக்‌ கட்டுவித்தார்‌. நாள்‌ 9-8-1883. 


பூதேவி சீதேவி உடன்‌ சந்தான ராசகோபால சுவாமியை மூலவராக 
எழுந்தருளச்‌ செய்தார்‌. 

இப்போது மூலவர்‌ இராதா உருக்குமணியுடன்‌ அமைக்கப்பட்டு வேணு 
கோபால சுவாமி என்று அழைக்கப்‌ பெறுகின்றார்‌. இக்கோயிலில்‌ “பாசி மகேசுவரர்‌ ” 
என்று சிவபெருமான்‌ சிற்பம்‌ எழுந்த ருளுவிக்கப்பட்டுள்ளது. அதனால்‌ பெருமாள்‌ 
கோயிலாக இருந்தும்‌ வைணவர்‌ பூசை செய்யாமல்‌ சைவ சமயம்‌ சார்ந்த அந்தணரே 
பூசை செய்கின்றார்‌. 4 

கருவறையின்‌ வாயிலில்‌ வலப்பக்கம்‌ உயர்ந்த பீடம்‌ ஒன்றில்‌ இக்கோயிலைக்‌ 
கட்டித்‌ தெய்வப்‌ படிமங்களையும்‌ எழுந்தருளுவித்த இராசகுமரா பாயி அவர்களின்‌ 
திருவுருவச்‌ சிலை 50 செ, மீ. உயரத்தில்‌ இறைவனைக்‌ கைகூப்பி வணங்கிய நிலை 
யில்‌ அழகுடன்‌ நிறுவப்பட்டுள்ளது 

இக்கோயிலின்‌ வடக்குப்‌ பக்கம்‌ அருகிலேயே இராசகுமரா பாயி சத்திரம்‌ 
கட்டப்பெற்றுள்ளது. சத்திரம்‌ முழுவதும்‌ இன்று அழிந்துவிட்டது ; அடிப்பகுதிகளே 
எஞ்சியுள்ளன . 

இக்கோயிலின்‌ முகப்புச்‌ சுவரில்‌ வாயிலின்‌ இடப்பக்கம்‌ செங்கல்‌ சுவரில்‌ இந்த 
மராத்திமொழிக்‌ கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்ட கல்‌ பதிக்கப்பட்டுள்ளது. 


123 
கல்வெட்டின்‌ ௦. .ரழிபெயர்ப்பு 


ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன ௪ம்‌ [755 கலியுகாப்தம்‌ 4934 விசய 
வருடம்‌ ஆனி மாதம்‌ தேய்பிறை சதுர்த்தி வெள்ளிக்கிழமை சோழ நாட்டு 
அதிபரான ஸ்ரீமந்‌ சிவாசி மகாராசா அவர்களுடைய அக்கா செளபாக்கியவதி 
இராசகுமரா பாயி அம்மணி ராசே அவர்கள்‌ இராமேசுவரம்‌ செல்லும்‌ வழியில்‌ 
ஸஹீரா௪ இராசகுமாரர்‌ கம்பீர ராசகுமாரர்‌ ஸ்ரீ விசயா விபர்த்தக ஸ்ரீ சந்தான 
சாசகோபாலரையும்‌ நாகரையும்‌ பட்டாபி ராமரையும்‌ சரசுவதி தேவியையும்‌ 
எழுந்தருமூலித்து அன்ன சத்திரம்‌ கட்டிப்‌ பாரதத்தில்‌ எப்போதும்‌ செய்யக்‌ 
கூ: 0 தருமத்தை நிலை நிறுத்தினார்‌. 


79. ந்த ரத்தினேசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு : 


மராத்தியில்‌ உள்ள இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்ட கல்‌ சுத்த ரத்தினேசு 
வரர்‌ கோயிலின்‌ நுழைவாயிலின்‌ வடபுறம்‌ கிழக்கு நோக்கிப்‌ பதிக்கப்‌ பட்டுள்ளது. 


இரண்டாம்‌ சரபோசி மன்னரின்‌ மூத்த மகள்‌ சுலக்சணா பாயி அவர்கள்‌ சூரக்‌ 
கோட்டைக்‌ கிராம வடக்கு எல்லையில்‌ நிலம்‌ வாங்கிச்‌ சுகுந்த குந்தளாம்பிகை 
உடனமர்‌ சுத்த ரத்தினேசுவரர்‌ என்ற பெயரில்‌ சிவாலயம்‌ ஒன்றைக்‌ கட்டி, அன்ன 
சத்திரம்‌, வீடுகள்‌ ஏற்படுத்திக்‌ குளம்‌ வெட்டிப்‌ படித்துறையும்‌ கட்டின செய்தி இதில்‌ 
குறிக்கப்படுகிறது. பணிதொடங்கிய நாள்‌ 8-5-1848. 


மேற்கண்ட அறப்பணிகள்‌ அனைத்தும்‌ 1858ஆம்‌ ஆண்டு செய்து முடிக்கப்‌ 
பெற்றன. பின்‌ அப்பகுதி முழுவதற்கும்‌ 'சுலக்சணாம்பாள்‌ புரம்‌” என்று பெயரிடப்‌ 


நிரந்தரமாக மேற்கண்ட சிவாலயத்தில்‌ பூசை நடைபெறவும்‌, சத்திரத்தில்‌ 
அந்தணர்கட்கு உணவளிக்கவும்‌, தெய்வத்‌ திருமேனிகட்கு அணிகலன்கள்‌ , சத்திரத்‌ 
திற்குப்‌ பாத்திரங்கள்‌ முதலியவை வாங்குவதற்தம்‌ 24 அடிக்கோலால்‌ அளந்து 
20,000 குழி நன்செய்‌ நிலம்‌ நன்கொடையாக அளிக்கப்பெற்றது. இச்செயல்‌ 
அப்போதைய அரசரும்‌ சுலக்சணா பாயின்‌ சகோதரருமாகிய சிவாசி காலத்தில்‌ 
நடைபெற்றது. 


கோயிலின்‌ உள்‌ மகாமண்டபத்தில்‌ நந்தியின்‌ இருபறமும்‌ சுலக்சணா பாயும்‌, 
அவரது கணவர்‌ மேஸ்தி யஷ்வந்த்‌ ராவ்‌ மொகிதே அவர்களும்‌ இறைவனை 
வணங்கும்‌ கோலத்தில்‌ முறையே 45 செ. மீ.. 60 செ. மீ. உயரத்தில்‌ கற்சிலை 
களாகச்‌ செய்து வைக்கப்பட்டுள்ளனர்‌. அருகே கிளியின்‌ உருவம்‌ ஒன்றும்‌ வைக்கப்‌ 


பட்டுள்ளது . 


324 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகம்‌ 1780 கலியுக ஆண்டு 4959 காள 
யுக்தி ஆண்டு ஆவணித்‌ திங்கள்‌ வளர்பிறை சதுர்த்தசி திங்கட்கிழமை அன்று 
சோழநாட்டை ஆட்சி புரிந்த ஸ்ரீமந்த்‌ சத்திரபதி ராசஸ்ரீ சரபோசி மகாராசா 
சாகிப்‌ அவர்களுடைய ஸ்ரீமந்த புத்திரி ராசஸ்ரீ மேஸ்தி! யஷ்வந்தராவ்‌ மொகிதே 
அவர்களுடைய மனைவியார்‌ மாதுஸ்ரீ சுலக்சணா பாயி அம்மணி ராசே 
அவர்கள்‌ தஞ்சாவூரிலிருந்து இராமேசுவரம்‌ செல்லும்‌ வழியில்‌ தரக்கோட்டை 
கிராமத்தின்‌ எல்லையில்‌ விலை கொடுத்து வாங்கிய நிலத்தில்‌ கோயில்‌, அன்ன 
சத்திர வீடுகள்‌ வகையறாக்கள்‌ கட்டி, குளம்‌ வெட்டி, படித்துறை கட்டித்‌ தற்‌ 
போது சாலிவாகன சகம்‌ 1770 கீலக வருசம்‌ சித்திரை மாதம்‌ வளர்பிறை 
சதுர்த்தசி திங்கட்கிழமை அன்று அத்த நட்சத்திரம்‌ கூடிய பகல்‌ 8 நாழிகைக்குப்‌ 
பிறகு மிதுன இலக்கனத்தில்‌ சிவபெருமானைப்‌ பிரதிட்டை செய்தார்‌. சிவ 
பெருமானின்‌ பெயர்‌ சுத்த ரத்தினேசுவர சுவாமி. தேவியின்‌ பெயர்‌ சுகுந்த 
குந்தளாம்பிகை. சத்திரமும்‌ வீடுகள்‌ முதலியவைகளைக்‌ கட்டிச்‌ 'சுலக்சணாம்‌ 


பான்‌ புரம்‌' என்று பெயரிட்டார்‌. 


நிரந்தரமாகப்‌ பூசை, படையல்‌, அந்தணர்கட்கு உணவளித்தல்‌, சிவ பெரு 
மானுக்குத்‌ திருவிழாக்கள்‌ முதலியவைகளைச்‌ செய்யும்‌ செலவுகளுக்காக ஏற்‌ 
பாடுகள்‌ செய்து அணிகலன்கள்‌, பாத்திரங்கள்‌ முதலியன பட்டியல்‌ தயார்‌ 
செய்து, அறத்தைச்‌ செய்தவரின்‌ இளைய சகோதரர்‌ சத்திரபதி சிவாசி 
மகாராசா அவர்கள்‌ மூலமாக மேலே குறிக்கப்பட்ட. குரக்கோட்டை கிராமத்தில்‌ 
கருநாடக அடி 24 அடிக்கோலால்‌ நஞ்சை புஞ்சை குழி 20000 இருபதாயிரம்‌ 
குழி சர்வமானியம்‌ சிகா முத்திரைப்‌ பட்டா வழங்கினார்‌. மேற்படி அறமானது 
மேற்குறித்த சர்வமானிய வருவாயிலிருந்து நிரந்தரமாக நடத்த வேண்டும்‌, 
இந்த எண்ணத்தில்‌ இன்று இந்தக்‌ கல்வெட்டு எழுதப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது. 

அறம்‌ செய்தல்‌, பிறர்‌ செய்த அறத்தைப்‌ பேணுதல்‌ ஆகிய இவ்விரண்டில்‌ 
பிறர்‌ செய்த அறத்தைப்‌ பேணுவதே சிறந்தது. அறம்‌ செய்தால்‌ தேவருலகு 
மட்டுமே கிடைக்கிறது, ஆனால்‌ அறத்தைப்‌ பாதுகாப்பதால்‌, காப்பவன்‌ 
விட்டணுவின்‌ பதத்தையே அடைகின்றான்‌'. 


1. இச்சொல்‌ *மேஸஜி” என்றும்‌ எழுதப்‌ பெறுகிறது. 
2. இப்பகுதி வடமொழிச்‌ சுலோக வடிவில்‌ உள்ளது. 


80-81, மாரியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சாவூர்‌--திருவாரூர்‌ சாலையில்‌ தஞ்சாவூரிலிருந்து 8-கி. மீ. தொலைவில்‌ 
உள்ளது மாரியம்மன்‌ கோயில்‌, அக்கோயிலின்‌ முன்மண்டபத்தின்‌ முதல்‌ இரு 
தூண்களில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 

மாரியம்மன்‌ கோயில்‌ அமைந்துள்ள ஊருக்குப்‌ புன்னைநல்லூர்‌” என்பது 
பெயர்‌. இன்று புன்னைநல்லூர்‌ என்ற ஊர்ப்பெயர்‌ மாறி, மாரியம்மன்‌ கோயில்‌ 
பெயரே ஊருக்கும்‌ அமைந்து விட்டது. 


*சோழேந்திர விஜயம்‌' என்ற வடமொழி நூலில்‌ இவ்வூர்‌ குறிக்கப்‌ பெறுவ 
தாலும்‌, இக்கோயிலின்‌ இனாம்‌ கிராமம்‌ ஒன்றுக்கு * அருண்மொழிப்‌ பேட்டை' என்று 
பெயர்‌ உள்ளதாலும்‌ இக்கோயில்‌ சோழர்‌ காலத்திலேயே இருந்தது என்பர்‌. 


துளசா (1768-1787) இரண்டாம்‌ சரபோசி (1798-1832) காலங்களில்‌ 
இவ்வூருக்கு ' மாரியம்மாள்‌ புரம்‌” என்ற பெயர்‌ வழங்கி வந்துள்ளது. 


முதலாம்‌ ஏகோசி இராமேசுவரம்‌ யாத்திரைக்குத்‌ தமிழகம்‌ வரும்போது ஒரு 
முறை சமயபுரத்தில்‌ வழிபாடியற்றித்‌ தங்கியதாகவும்‌. அவர்‌ கனவில்‌ புன்னை 
நல்லூர்‌ மாரியம்மன்‌ தோன்றிப்‌ புன்னை நல்லூரில்‌ தனது ஆலயம்‌ கட்ட வேண்டும்‌ 
என்றும்‌, தஞ்சையில்‌ அரசினைத்‌ தொடங்கி நடத்த வாய்ப்பு வரும்‌ என்றும்‌, அவர்‌ 
வழியினருக்கெல்லாம்‌ தான்‌ அருள்‌ பாலிப்பேன்‌ என்றும்‌ கூறியதாக ஒரு செவி வழிச்‌ 
செய்தி வழங்கப்‌ பெறுகிறது. இதனால்‌ இக்கோயில்‌ முதல்‌ ஏகோசி கட்டியதாகவும்‌ 
கூறப்படுகிறது. 

மற்றுமொரு செவிவழிச்‌ செய்தி கூறப்படுகிறது. துக்கோசி (1729-1735) 
காலத்தில்‌ இங்குப்‌ பெரியபுற்று மட்டும்‌ இருந்து அதை மக்கள்‌ வணங்கி வந்ததாகவும்‌ 
ஒருநாள்‌ பகலில்‌ அந்தணச்‌ சிறுமி வடிவில்‌ இம்மாரியம்மன்‌ துக்கோசி முன்‌ தோன்றித்‌ 
தான்‌ புன்னை நல்லூர்‌ மாரியம்மன்‌ என்றும்‌, தான்‌ மராட்டிய அரச குடும்பத்துக்கு 
நன்மை செய்வதாகவும்‌ அரசரின்‌ மகள்‌ கண்‌ பார்வை மங்கி வருவதை நீக்கு 
வதாகவும்‌ கூறி மறைந்தாள்‌ என்பர்‌. அரசரின்‌ மகள்‌ மாரியம்மனை வணங்கவே 


126 
கண்பார்வை கிடைக்கப்‌ பெற்றாள்‌ ; அரசர்‌ துக்கோசி இக்கோயிலுக்குப்‌ பல 
திருப்பணிகளைச்‌ செய்தார்‌ என்றும்‌ கூறுஉர்‌. மராட்டிய அரசர்களால்‌ நிலங்கள்‌ 
கொடையாக அளிக்கப்பட்டுள்ளன . இக்கோயிலில்‌ ஆதிசைவக்‌ குருக்கள்‌ பூசை 
செய்கின்றனர்‌. 
சதாசிவப்‌ பிரம்மம்‌ என்னும்‌ ஞானியார்‌ மாரியம்மனைப்‌ புதியதாக ஸ்ரீ 


சக்கர யந்திரப்‌ பிரதிட்டையாகச்‌ செய்வித்தார்‌. 


80. காமாட்சியம்பா பாயி கல்வெட்டு : 


இக்கோயிலிலும்‌ அருகில்‌ உள்ள கோதண்டராமர்‌ கோயிலிலும்‌ சிவாசி 
(1832-1855) மன்னரின்‌ மனைவியார்‌ காமாட்சியம்பா பாயி சாகேப்‌ அவர்கள்‌ 
1892இல்‌ செய்த பல திருப்பணிகளை இக்கல்வெட்டு விவரிக்கிறது. இத்திருப்‌ 
பணிகளை அரசியாரின்‌ சார்பில்‌ ஏஜண்டு நாகராச ராமாசி ராவ்‌ அவர்கள்‌ செய்த 


தாகக்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. . 


திருப்பணி விவரம்‌ 


1 மாரியம்மன்‌ கோயில்‌ வெளிக்‌ கோபுர வாயிலில்‌ 36 சதுர கெஜம்‌ பரப்‌ 
பளவில்‌ வெள்ளைக்கல்‌ மண்டபம்‌ கட்டியது. 


வடக்கு மதிள்‌ கோபுரம்‌ கட்டியது. 


வடக்கு மதிள்‌ ஒரம்‌ அந்தணர்கள்‌ தங்க மாடிக்‌ கட்டிடம்‌ 2 கட்டியது. 


= wo 


மடப்பள்ளி மண்டபம்‌ புதுப்பித்தது. 

5 யமுனாம்பாள்‌ புரம்‌ கோதண்டராமர்‌ கோயிலுக்கு மேற்கே அந்தணர்‌ 
உணவுண்ணும்‌ கட்டிடம்‌, வாகனம்‌ வைக்கும்‌ கட்டிடம்‌, மடப்பள்ளி 
ஆகியவைகளைப்‌ பழுது பார்த்தது. 

6 கோபுர வாசல்‌ தென்புறம்‌ மேற்குப்‌ பார்த்து 5 வீடுகள்‌ கொண்ட அக்கிர 

காரம்‌ ஏற்படுத்தியது. 

கிணறு வெட்டியது. 


தட்டி மால்‌ கட்டிடம்‌ கட்டியது. 


ம ௯ 


வடவாற்றில்‌ தீர்த்தப்‌ படித்துறை கட்டியது. 

10 அங்குக்‌ கிணறு வெட்டியது. 

இக்கல்வெட்டு வெட்டப்பட்ட காலத்தில்‌ 27--1.-1899ஆம்‌ ஆண்டு இக்‌ 
கொடைகளைச்‌ செய்த காமாட்சியம்பா பாயி மரணமடைந்ததால இக்கல்வெட்டில்‌ 
மாதம்‌ தேதி உள்ள பகுதிகள்‌ பூர்த்தி செய்யப்படவில்லை 


203] 0 னத 0, னது - னத்‌ ௭8 நத) ௫ ந்‌ 


அ 
டல 


கலவ ம்‌. வவ. வவ. வவ. எம்‌. அய. கவ 
ONO MM RW 


பப பே பப பெ பெ NNN வ வு வே ரல 
HAWN ௫ டு டே 0 செலு செ ஈு ரூ 


127 
கல்வெட்டு 
கூ. 
கலி 4993 ௫௧ம்‌ 
1814 கர ு....மீ.... 
உ க்கு இங்கிலீஷ்‌ 
1892ம்‌ ஜ்‌ பீப்பர 


தஞ்சாவூர்‌ அரண்‌ 
மணை ஹிஸ்‌ லேட்‌ 
ணை 

நஸ்‌ ஸ்ரீ 

சிவாஜி 

மகாறா 

ஜாஸா 

கெப்‌ ௮ 

வர்களு 

டைய 

ஜியேஷ்‌ 

ட பத்தி 

யும்‌ (ழே 

இலாகா 

தேவஸ்‌ 
தானங்களின்‌ ஆதீ 
னஸ்தரும்‌ விசார 
ணைக்‌ கர்த்தரவர்க 
ஞமான ஹர்‌ ஹை 
நஸ்‌ மாதுஸ்ரீ காமா 
க்ஷியம்பார பாமி சா 
கெபவர்கள்‌ ஆஜ்‌ை 
ஞசூயின்‌ பேரில்‌ ஏ 
ஜண்டு நாகராஜ ராம 
ரஜி பண்டிதரவர்கள்‌ 
அடியில்‌ கண்ட கோ 
வில்களில்‌ திருப்ப 
ணி வேலைகளை நட 
த்திய விபரம்‌ | ஸ்ரீ 


36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
5] 
52 
53 
54 
55 
56 
57 
58 
59 
60 
61 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 


128 


மாரியம்மன்‌ கோவில்‌ 
வெளி கே 

ச்புசவா 

சலில்‌ 3 

ப்‌. சதுர கி 

ஜம்‌ வெ 

ள்ளைக்க 

ல்லு முப்‌ 

பத்தி மட்‌ 

பாகு ே 

வலைசெ 

ய்த இந்த 

மண்டப 

ம்‌ |] வடக்‌ 

கு மதினி: 

ல்‌ கோட 

ரம்‌ [ம்‌ (நே 

மதிளோ 

ரமாய்‌ கீ 

ழ்க்கோ 

டியிலிருந்து உத்ஸ 
வம்‌ முதலான புண்‌ 
ணிய தினங்களில்‌ பி 
ராமண போஜனம்‌ செ 
ய்யவும்‌ பிரார்த்தனை 
க்கு வரும்‌ பிராமண 
ஜனங்கள்‌ தங்கவும்‌ 
மச்சு கட்டடம்‌ 2 ஆ 

க 4ம்‌ நூதனமாப்‌ ஸ்‌ 
தாபித்தும்‌ மடப்‌ ப 
ள்ளி மண்டபம்‌ முதலா 
ன கட்டடங்களை ஜீ 
ர்ணோத்தாரணம்‌ செய்‌ 
யப்பட்டுமிருக்கிறது 
2௭! ரீ கோதண்ட ரா 


1. எ என்பது எமுனாம்பான்புரம்‌ என்பதன்‌ சுருக்கமாகும்‌. 


7! 
72 
| 
74 
75 
76 
77 
78 
79 
80 
6/ 
82 
83 
84 
85 
86 
87 
88 
89 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 
98 


129 


மஸ்வாமி கொவில்‌ 
மெல்புறம்‌ திருமாலை 
ப்‌ பத்தியில்‌ மிராம 
ண போஜனக்‌ கட்ட 
டம்‌ | வாகனம்‌ 
வைக்கக்‌ கட்டடம்‌ 

| 

மடப்‌ பள்ளி | ஆக 
3ம்‌ ரிபேர்‌ செய்தும்‌ 
மே கோபுர வாசல்‌ 
தென்‌ புறத்தில்‌ கோ 
வில்‌ ஊழியம்‌ செய்‌ 
மும்‌ பிராமணர்கள்‌ 
வாசம்‌ செய்ய மே 
ற்க்குப்‌ பார்த்த 5 ம 
ச்சு வீடுகள்‌ அடங்‌ 
கிய அக்கிரகாரம்‌ | கி 
ணறு | தட்டிமால்‌ ௧, 
ட்டடம்‌ | வடவாற்‌ 
றில்‌ சுவாமிகள்‌ தீர்‌ 
த்தம்‌ கொடுப்பதர்க்‌ 
காக வெள்ளைக்‌ கல்‌ 
லினால்‌ கட்டம்‌ பட்‌ 
ட படித்துரை | கிண 
று | ஆக 9 கட்டடமு 
ம்‌ நூதனமாய்‌ ஸ்தா 
மிக்கப்பட்டுமிர 
க்கிறது 


81. இரண்டாம்‌ சரபோசி கல்வெட்டு : 


இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ (1798-1832) இப்புன்னை நல்லூர்‌ மாரியம்மன்‌ . 
கோயிலில்‌ நர்த்தன மண்டபம்‌ எனப்படும்‌ முன்‌ மண்டபம்‌ ஒன்றைக்‌ கருங்கல்லால்‌ 
புதியதாகக்‌ கட்டினார்‌. இம்மண்டபத்தின்‌ முகப்பில்‌ வலப்புறத்‌ தூண்‌ ஒன்றில்‌ 
மராத்தி மொழியில்‌ இத்திருப்பணி பற்றிய கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


911831. 


71-17 


130 
. கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 
ஞீ 
ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1752 ஆயிரத்து எழுதூற்று ஐம்பத்து 
இரண்டு கலியுக ஆண்டு 493| நாலாயிரத்துத்‌ தொளாயிரத்து மூப்பத்தொன்று நடப்பு 
விக்குருதி ஆண்டு மார்கழி மாதம்‌ 23ஆம்‌ தேதி புதன்கிழமை தேய்பிறை சப்தமியன்று 
பரணி நட்சத்திரம்‌ கூடிய இந்த நன்னாளில்‌ ராசஸ்ரீ சரபோசி மகாராசா நெடுங்‌ 


காலம்‌ நிலைக்க வேண்டிச்‌ செய்த நர்த்தன மண்டப தருமம்‌. 


82-88. ஒரத்தநாடு முத்தம்மாள்புரம்‌ சத்திரக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சை மராட்டிய மன்னர்கள்‌ நிலையாகச்‌ செய்த அறக்கொடைகளுள்‌ 


பெரியவை அவர்கள்‌ கட்டிய பல சத்திரங்களாகும்‌. சோழவள நாட்டிலிருந்து 
இராமேசுவரம்‌ செல்லும்‌ முக்கியமான சாலைகளில்‌ எல்லாம்‌ அவர்கள்‌ காலத்திள்‌ 
பல சத்திரங்கள்‌ கட்டப்பெற்றன. இவற்றுள்‌ 1749 முதல்‌ 1897 வரை ஆட்சி புரிந்த 
தஞ்சை மராட்டிய அரசர்களால்‌ உருவாக்கப்பெற்ற பெரிய சத்திரங்கள்‌ 20 என்று 
கணக்கிட்டுள்ளனர்‌.! 


ம ம்பி ஒடு ஹே 2 54 


(த வ பட ஜம்‌ பட வேட்ட பட்ஸ்‌ 
உழூ04 ௬ மழு ம ட ந, 


முத்தம்மாள்‌ சத்திரம்‌ 
இலட்சுமிராசபுரம்‌ சத்திரம்‌ 
சிரேயஸ்‌ சத்திரம்‌ 

காஞ்சி வீடு 
இராஜசாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
சக்வாரம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
யமுனாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
சைதாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
இராசகுமராபாயி சத்திரம்‌ 
உமாபாயி சாகேப்‌ சத்திரம்‌ 
மல்லியம்‌ சத்திரம்‌ 

காசாங்குளம்‌ சத்திரம்‌ 
மோகனாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
சுலக்சணாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
திரெளபதாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
இராசகுமராம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 
பஞ்சநத மோகனாம்பாள்‌ சத்திரம்‌ 
நடார்‌ சத்திரம்‌ 

இராமேசுவரம்‌ சத்திரம்‌ 
சேதுக்கரை சத்திரம்‌ 


- ஒரத்தநாடு 

- வெண்ணாற்றங்கரை 
- தஞ்சாவூர்‌ 

- தஞ்சாவூர்‌ 

- தாராசுரம்‌ 

- அம்மாசத்திரம்‌ 

- நீடாமங்கலம்‌ 

- சூரக்கோட்டை 

- சூரக்கோட்டை 

- மகாதேவப்பட்டணம்‌ 
௨ மல்லியம்‌ : 

- பட்டுக்கோட்டை. 

- இராசாமடம்‌ 

- அம்மணி சத்திரம்‌ 

- மணமேல்குடி 

- மீமிசல்‌ 

- திருவையாறு 

- நடார்‌ 
இராமேசுவரம்‌ 

- தனுஷ்கோடி 


132 


இவ்விருபது சத்திரங்களுக்கும்‌ 16 இனாம்‌ கிராமங்களும்‌, 11 சுரோத்திரியக்‌ 
கிராமங்களும்‌. 31 ஊர்களில்‌ பல்வேறு இடங்களில்‌ நிலங்களும்‌ மானியமாக அளிக்கப்‌ 
பெற்றிருந்தன. இவைகளின்‌ மொத்தப்‌ பரப்பு சுமார்‌ 40,000 ஏக்கர்கள்‌ ஆகும்‌. 


கிழக்கிந்தியக்‌ கம்பெனியினர்‌ 1855இல்‌ சோழநாடு முழுமையையும்‌ தங்கள்‌ 
பொறுப்பில்‌ எடுத்துக்கொண்டபின்‌ சிவாசி மன்னரின்‌ மனைவியாகிய காமாட்சி 
யம்பா பாயிடம்‌ அரண்மனை, அரண்மனையைச்‌ சார்ந்த நிலங்கள்‌, நகைகள்‌, 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌, கோயில்கள்‌ இவைகளை ஒப்படைத்தபோது இந்தச்‌ 
சத்திரங்களின்‌ நிருவாகத்தை மட்டும்‌: ஒப்படைக்கவில்லை. இவைகளின்‌ பெரும்‌ 
பரப்புக்‌ கருதி ஆங்கில அரசு தன்‌ பொறுப்பில்‌ எடுத்துக்கொண்டது. பின்னர்‌ இவை 
மாவட்டக்‌ கழகப்‌ பொறுப்பில்‌ வந்தன. மாவட்டக்‌ கழகம்‌ கலைக்கப்பட்ட பின்னர்த்‌ 
தஞ்சை மாவட்ட ஆட்சித்‌ தலைவரின்‌ கீழ்‌ இவை வந்து இப்போது அவரின்கீழ்த்‌ 
தனி நிருவாக அமைப்பாக இயங்குகிறது. 

இந்தச்‌ சத்திரங்களில்‌ மிகப்‌ பெரியதும்‌ சிறப்பு மிக்கதும்‌ முத்தம்மாள்புரச்‌ 
சத்திரம்‌ ஆகும்‌. இது தஞ்சையின்‌ தெற்கே பட்டுக்கோட்டை செல்லும்‌ பெருவழி : 
யில்‌ 22 கி. மீ. தொலைவில்‌ ஒரத்தநாட்டில்‌ அமைந்துள்ளது. 

சத்திரத்தின்‌ கீழ்ப்பகுதியில்‌ அமைந்துள்ள கருங்கல்‌ சிற்பமும்‌ உள்ளே அமைந்‌ 
துள்ள செங்கல்‌ சிற்பங்களும்‌ மாடியில்‌ அமைந்துள்ள மரச்சிற்பங்களும்‌ அரிய நுட்ப 
மான வேலைப்பாடுகளைக்‌ கொண்டுள்ளன .2 

இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ (1798-1882) தம்‌ அன்புநாயகி முத்தம்மாளின்‌ 
நினைவாக 1800இல்‌ கட்டிய சத்திரமே இதுவாகும்‌. முத்தம்மாள்‌ எனத்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டுக்களில்‌ பொறிக்கப்பட்ட இப்பெயர்‌ “முக்தாம்பாள்‌” என மராத்தி, மோடி 
ஆவணங்களில்‌ காணப்படுகிறது. 

இச்சத்திரத்தின்‌ தோற்றம்‌ பற்றித்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ள கல்வெட்டில்‌ பின்வருமாறு காணப்படுகிறது.” 


*சரபோசி மகாராசா தனக்கு விவாகமாவதற்கு முன்‌ எல்லாக்‌ குணங்களும்‌ 
பொருந்திய ஒரு ஸ்திரியை எடுத்துக்கொண்டு இருந்தார்‌. அவளும்‌ மகா 
ராஜாவின்‌ மனத்திற்கிணங்க நடந்து வந்தாள்‌. அவள்‌ இரண்டு தடவை 
கர்ப்பந்தரித்துப்‌ பிரசவித்து இரு குழந்தைகளும்‌ இறந்து போயின. இரண்‌ 


2. காணற்கரிய சிற்ப, கட்டிடக்‌ கலைக்‌ களஞ்சியமான இந்தச்‌ சத்திரத்தில்‌ அரசு ஆண்கள்‌ மேல்‌ 
திலைப்‌ பள்ளி, அரசு பெண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, மாணவர்‌ தங்கும்‌ விடுதி, கூட்டுறவு அங்‌ 
காடி, சில தனியார்‌ நிறுவனங்கள்‌, பால்பண்ணை ஆகியன இன்று இயங்கி வருகின்றன. 


3. போன்ஸ்லே வம்ச சரித்திரம்‌, ப. 186. 


133 


டாவது பிரசவ சமயத்தில்‌ அந்த அம்மாளும்‌ இறந்தபடியால்‌ நற்குணங்‌ 
களோடு கூடிய அவள்‌ மரணம்‌ அரசரின்‌ சோகத்துக்குக்‌ காரணமாயிற்று. 
ஆனால்‌ அந்த அம்மாள்‌ இறக்கும்‌ தருவாயில்‌ தன்‌ பெயரால்‌ ஒரு அன்ன 
சத்திரம்‌ ஏற்படுத்த வேண்டுமென்று மகாராஜாவைக்‌ கேட்டுக்‌ கொண்டாள்‌. 
மகாராஜாவும்‌ அதற்கு இசைந்து சேதுவுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ உத்தமமான 
தும்‌, யாத்திரீகர்களுக்கு மிகவும்‌ உபயோகமுள்ளதுமான ஒரு சத்திரத்தையும்‌, 
பக்கத்தில்‌ ஒரு அக்கிரகாரத்தையும்‌, ஒரு கோயிலையும்‌, ஒரு சிங்காரவனம்‌, 
குளம்‌ இவைகளையும்‌ கட்ட ஏற்பாடு செய்து அவ்விடத்திற்கு முக்தாம்பாள்‌ 
புரம்‌ என்று பெயரிட்டு அதை நன்றாய்‌ நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும்‌ 
செய்து வைத்தார்‌. இவைகளெல்லாம்‌ அந்த அம்மாளின்‌ சாசுவதமான 
ஞாபகச்‌ சின்னங்களாக இருக்கின்றன.” 


ஆனால்‌ முத்தம்மாளைப்‌ பற்றி ஆதாரமற்ற வேறு சில செய்திகளும்‌ கூறப்‌ 
படுகின்றன. மன்னர்‌ சரபோசி முத்தம்மாளைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளாததால்‌ 
கிணற்றில்‌ விழுந்து தற்கொலை செய்துகொண்டார்‌ என்றும்‌, பெரும்‌ புதையலை 
எடுக்க மன்னர்‌ சரபோசியே முத்தம்மாளைப்‌ பலி கொடுத்தார்‌ என்றும்‌ மக்கள்‌ கூறும்‌ 
செய்திகட்கு எவ்வித ஆதாரமும்‌ இல்லை. 


முத்தம்மாளுக்கு இரண்டாவது மகப்பேற்றில்‌ குழந்தை இறந்தே பிறந்தது. 
அதனால்‌ உடல்‌ நலிவுற்ற அவர்‌ ஒரு திங்கள்‌ கழித்து இறந்தார்‌. இறக்கும்‌ தரு 
வாயில்‌ முத்தம்மாள்‌ கருவுற்ற மகளிரையும்‌, சிறு கைக்‌ குழந்தைகளையும்‌ தனிக்‌ 
கவனத்துடன்‌ தன்‌ சத்திரத்தில்‌ கவனிக்கச்‌ சிறப்புடன்‌ ஏற்பாடு செய்ய வேண்டும்‌ 
என்று சரபோசியைக்‌ கேட்டுக்கொண்டாராம்‌. அதற்கேற்ப 28--1--1801இல்‌ 
இரண்டாம்‌ சரபோசி ஆங்கிலேயரின்‌ ஆட்சிப்‌ பிரதிநிதிக்கு (ரெசிடென்ட்‌) எழுதிய 
கடிதத்தில்‌ கூறியுள்ளார்‌. இவ்வாறே இதில்‌ குறிப்பிட்ட கொடைகள்‌ முத்தம்மாள்‌ 
சத்திரத்தில்‌ நடைபெற்று வந்தன. 


சரபோசி மன்னர்‌ 8--10--1805இல்‌ ஆங்கில அரசு அனுமதியுடன்‌ தென்னம 
நாடு, புதூர்‌, கண்ணந்தங்குடி கிழக்கு, வன்னிப்பட்டு ஆகிய நான்கு கிராமங்களை 
முத்தம்மாள்புரம்‌ சத்திரத்திற்குக்‌ கொடையாக அளித்தார்‌. 


இந்த நான்கு ஊர்கள்‌ இல்லாமல்‌ புதூர்‌ கஸ்பா, மேலையூர்‌, நெய்வாசல்‌, 
தென்பாதி, உமையாள்புரம்‌, குணாஞ்சேரி, நத்தமுடையான்சேரி, அளகுமலை, 


4, ‘Milk is provided for infants, pregnant women are entertained with kindness and if 
they happen to be delivered at the Chattaram, their expenses are defrayed. Medicines 
are given to them and they are permitted to remain in the Chattaram three months 
after their delivery’ 


194 


நாடியம்மாள்புரம்‌, பட்டுக்கோட்டை, ரங்கோசியப்பா தோட்டம்‌, மகாராசா சமுத்‌ 
திரம்‌ ஆகிய இடங்களில்‌ உள்ள சில நிலங்களும்‌ இச்சத்திரத்திற்குக்‌ கொடையாக 
அளிக்கப்பட்டன. முத்தம்மாள்‌ சத்திரத்திற்கு மொத்தம்‌ 8,875 ஏக்கர்‌ 63 சென்ட்‌ 
கொடையாக அளிக்கப்பட்டது. 1889இல்‌ சத்திரத்திற்குக்‌ கிடைத்த நிகர வரு 
மானம்‌ ரூபாய்‌ 32,800 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 


இச்சத்திரத்தில்‌ அனைத்துவிதப்‌ பயணிகட்கும்‌ தங்குவதற்கேற்ற தனித்தனி 
அறைகள்‌ இருந்தன. பூங்காவின்‌ நடுவே ஐரோப்பியர்க்கெனத்‌ தனி விடுதி கட்டப்‌ 
பட்டிருந்தது. இராமேசுவரம்‌ அல்லது சாளுவநாயக்கன்‌ பட்டினம்‌ செல்லும்‌ 
அரசரும்‌, அவர்‌ குடும்பத்தினரும்‌, அலுவலர்களும்‌ இங்கே தங்கினர்‌. 


கீழத்தோட்டம்‌, மேலத்தோட்டம்‌ என்பன அரசருக்குரிய சிங்கார வனங்‌ 
களாகத்‌ திகழ்ந்தன. *சவுக்கண்டி எனப்படும்‌ வேலைப்பாடு மிகுந்த மண்டபம்‌ 
இன்றும்‌ மேலத்‌ தோட்டத்தில்‌ உள்ளது. 

1-11-1869ஆம்‌ நாளிட்ட ஆங்கில ஆட்சியினர்‌ ஆணை 8121இன்படி 
இச்சத்திரத்தில்‌ ஒரு மருத்துவமனையும்‌, ஒரு பள்ளிக்கூடமும்‌ நிறவப்பெற்றன . 
பள்ளியோடு இணைந்த தங்கும்‌ விடுதியில்‌: 120 மரணவர்கள்‌ தங்கியிருத்தனர்‌ . 


மாணவர்கட்குத்‌ தினமும்‌ இருவேளை உணவு வழங்கப்பட்டது. ஒரு மரண 
வனுக்கு ஒரு வேளைக்கு அளிக்கப்பட்ட உணவு விவரம்‌ : 


அரிசி - படி 
பருப்பு — 1/22 படி 
மிளகாய்‌ _ 1/64 சேர்‌ 
புளி _— 3/64 சேர்‌ 
உளுந்து _ 1/820 படி 
கொத்தமல்லி _— 1/64 சேர்‌ 
மிளகு _ 1/640 சேர்‌ 
கடுகு _— 1/160 சேர்‌ 
வெந்தயம்‌ _ 1/800 சேர்‌ 
உப்பு ௩1/64 படி 
நெய்‌ _ 8/64 சேர்‌ 
நல்லெண்ணெய்‌ - 1/64 சேர்‌ 
மஞ்சள்‌ _— 3/6400 சேர்‌ 
சுக்கு _— 1/8200 சேர்‌ 
மோர்‌ — 3/8 படி 


விறகு _ 21 சேர்‌ 


ஷீடுதி மாணவர்கள்‌ வாரம்‌ 
குளித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


வடை ஆகியன அளிக்கப்பட்டன. 


1395 


இரண்டுமுறை நல்லெண்ணெய்‌ தேய்த்துக்‌ 


ஒரு குளியலுக்கு 3/16 சேர்‌ நல்லெண்ணெயும்‌ 
$ பைசா அரப்பும்‌ செலவிடப்பட்டது. 


பண்டிகை நாட்களில்‌ பாயசம்‌, புளி சாதம்‌, 


இச்சத்திரத்தில்‌ வழிப்பயணிகட்கும்‌ தல யாத்ரீகாகளுக்கும்‌ அவரவர்‌ மரபுக்‌ 


கேற்றபடி உணவு சமைத்தோ அல்லது பொருள்களாகவோ வழங்கப்பெற்றன . அவர்‌ 


களும்‌ ஒரு நாளைக்கு இரு வேளை உணவே பெற்றனர்‌. 


ஒரு பயணிக்கு ஒரு 


வேளைக்கு அளிக்கப்பட்ட உணவுப்‌ பொருள்‌ விபரம்‌ : 


அரிசி 
பருப்பு 
மிளகாய்‌ 
புளி 
உளுந்து 3 
கொத்தமல்லி 


மிளகு 
கடுகு -- 
வெந்தயம்‌ 
உப்பு து 
நெய்‌ 
நல்லெண்ணெய்‌ -- 


—_ 


மஞ்சள்‌ 
சீரகம்‌ — 
சுக்கு = 
பெருங்காயம்‌ 
விறகு 
மோர்‌ — 
காய்கறி, இலை -- 
வெற்றிலை 


பாக்கு 


$ படி 

1/32 படி 
1/64 சேர்‌ 
8/64 சேர்‌ 
1/320 படி 
1/640 சேர்‌ 
1/640 சேர்‌ 
1/640 சேர்‌ 
1/800 சேர்‌ 
1/64 படி 
8/128 சேர்‌ 
1/64 சேர்‌ 
8/3200 சேர்‌ 
8/6400 சேர்‌ 
1/3200 சேர்‌ 
8/6400 சேர்‌ 
24 சேர்‌ 

்‌ படி 

3 பைசா 


4 


வடக்கேயிருந்து வரும்‌ சமயத்‌ துறவிகளரன பைராகிகளுக்கு வழங்கப்பட்ட 


ஒருவேளை உணவுத்‌ திட்டம்‌ 


சற்றே 


மாறுபட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு 


வேளைக்கு அளிக்கப்பட்ட உணவுப்‌ பொருள்‌ விபரம்‌ : 


அசிரி 
பருப்பு 
மிளகாய்‌ — 


9/8 படி 
8/64 படி 
1/64 சேர்‌ 


196 


புளி _ 1/16 சேர்‌ 
உய்பு ணை 3/128 படி 
நெய்‌ _— 1/382 சேர்‌ 
நல்லெண்ணெய்‌ -- 1/64 சேர்‌ 
விறகு _— 2 சேர்‌ 
மோர்‌ _ 2 படி, 


காய்கறி, இலை -- 8 பைசா 


பைராகிகளுக்கு அரிசி நீங்கலாக ஒரு வேளை உணவு ஒருவருக்கு ஒரு 
அணாவிற்கு மேல்‌ (ஆறு புதுக்காசுகள்‌) செலவாக்கக்கூடாது என விதிக்கப்பட்‌ 
டிருந்தது. அப்போதைய பொருளாதார நிலையை இதன்மூலம்‌ தெரிந்துகொள்ள 
லாம்‌. 

முத்தம்மாள்‌ சத்திரத்தில்‌ காலை 9 மணிக்கு மேல்‌ உணவுப்‌ பொருளும்‌, பகல்‌ 
12 மணிக்கு மணி அடிக்கப்பட்டு அன்னதானமும்‌, அதன்பின்‌ நடமாட இயலாதவர்‌ 
களுக்கு வீதிதோறும்‌ உணவு எடுத்துச்சென்றும்‌ வழங்கப்பட்டு வந்தது. 


முத்தம்மாள்‌ சத்திர வருவாயிலிருந்து ஒரத்தநாடு காசி விசுவநாதர்‌ கோயில்‌ 
பூசையும்‌, அய்யனார்‌ கோயில்‌, பிடாரி கோயில்‌, சரசுவதிதேவி கோயில்‌ ஆகிய 
கோயில்களின்‌ பூசைகள்‌ சிறப்புடன்‌ நடைபெற்றன. காசி விசுவநாதர்‌ கோயில்‌ 
5ஆம்‌ நாள்‌ திருவிழாவும்‌ தேரோட்டமும்‌ சத்திர வருவாயின்‌ மூலம்‌ செய்யப்‌ 
பெற்றன. இக்காசி விசுவநாதர்‌ கோயிலும்‌ சரபோசி மன்னரால்தான்‌ கட்டப்‌ 
பட்டது. 

இவை இல்லாமல்‌ சத்திரத்தில்‌ பல விழாக்களும்‌, சிறப்பு நாட்களில்‌ பூசைகளும்‌ 
நடைபெற்றன. தேவ பூசை, களஞ்சியப்‌ பிரவேசம்‌, புத்தாண்டு விழா, அட்சயத்‌ 
திரிதியை, விநாயக சதுர்த்தி, சரசுவதி பூசை, தீபாவளி, பிருந்தாவன பூசை, 
மார்கழி பூசை, சங்கராந்தி, பொங்கல்‌, காமன்‌ பண்டிகை, துவாதசி, ஏகாதசி, 
கார்த்திகை, பூசம்‌, அமாவாசை, புராணங்கள்‌ படித்தல்‌ இவைகளுடன்‌ முத்தம்மாள்‌ 
நினைவு நாளும்‌ இச்சத்திரத்தில்‌ நடைபெற்றது. 


முத்தம்மாள்‌ சத்திரத்தில்‌ ஊரில்‌ உள்ள முதியோர்கள்‌ உதவித்‌ தொகை 
பெற்றனர்‌. ஊர்‌ ஏழைகட்கு உணவிடப்பட்டது. தகுதியுடைய ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌ மானியம்‌ பெற்றனர்‌. இவை அரிசியாகவும்‌ நெல்லாகவும்‌ அளிக்கப்‌ 
பெற்றது. 'உலுப்பை” அளித்தல்‌ என்று இச்சொல்‌ பெயர்‌ பெற்றது. இவை 
பெரும்பாலும்‌ அந்தணர்களுக்கே அளிக்கப்பெற்றன. மேலும்‌ செலவுகட்காகப்‌ 
பணமும்‌ அளிக்கப்பட்டது. 


கண்ணந்தங்குடியில்‌ நடைபெற்ற கிறித்தவப்‌ பாதிரியார்களின்‌ பள்ளி 
மாணவ, மாணவிகட்கும்‌ இச்சத்திரத்திலிருந்து உணவு அளிக்கப்பட்டது. வழிப்‌ 


137 


போக்கர்களுக்குச்‌ சாதி மத வேறுபாடு இன்றி உணவு (அல்லது உணவுப்‌ பொருள்‌) 
அளிக்கப்பட்டது . தேவையானவர்கட்கு உடுத்த உடையும்‌ தரப்பட்டது. 

அந்தணச்‌ சிறுவர்கட்கு வேதம்‌ கற்றுக்கொடுக்கப்பட்டது. அவர்கட்கு 
உபநயனம்‌ செய்விக்கப்பெற்றது. திருமணம்‌, திதி போன்ற சம்பவங்கட்கும்‌ நிதி 
உதவி வழங்கப்பெற்றது. 

தஞ்சையை ஆட்சிபுரிந்த நாயக்க மன்னர்களின்‌ காலத்தில்‌ இங்கு வந்த பல 
நாயக்கர்‌ குடும்பத்தினர்‌ மராட்டியர்‌ ஆட்சிக்‌ காலத்திலும்‌ தொடர்ந்து உயர்‌ பதவி 
யில்‌ இருந்தனர்‌. அப்படிப்பட்ட தொன்மையான ஒரு கவர நாயுடு குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த சின்னண்ணா, பெரியண்ணா என்னும்‌ இரு சகோதரர்கள்‌ இரண்டாம்‌ 
சரபோசி (1798-1832) , சிவாசி (1832-1855) இருவர்‌ காலத்திலும்‌ அரண்மனை 
யில்‌ உயர்பதவி வகித்தனர்‌. இவர்கள்‌ சகோதரியே மேற்கூறிய முத்தம்மாள்‌. இச்‌ 
சகோதரர்கள்‌ இருவரின்‌ ஓவியங்கள்‌ தஞ்சை நகரம்‌ மானோசியப்பா தெருவில்‌ உள்ள 
அண்ணா கல்யாண மண்டபத்தில்‌ உள்ளன. முத்தம்மாள்‌ ஓவியம்‌ தஞ்சை அரண்‌ 
மனையிலும்‌ முத்தம்மாள்‌ சத்திரத்திலும்‌ உள்ளன. 

இறக்கும்‌ தருவாயில்‌ முத்தம்மாள்‌ சரபோசியிடம்‌ “நான்‌ எப்பொழுதும்‌ 
உங்கள்‌ பரம்பரையை நலமுடன்‌ காப்பாற்றுவேன்‌” என்று கூறினாராம்‌. அதற்கேற்ப 
தஞ்சை மராட்டிய அரச குடும்பத்தினர்‌ அனைவரும்‌ தங்கள்‌ வழிபடு கடவுளருள்‌ 
ஒருவராகவே முத்தம்மாள்‌ அவர்களை இன்றும்‌ வழிபட்டு வருகின்றனர்‌. எவருக்‌ 
கேனும்‌ உடல்‌ நலக்‌ குறைவு ஏற்பட்டால்‌ முத்தம்மாளை வணங்கித்‌ திருதீறு இட்டு 
தலம்‌ பெறுவதாகக்‌ கூறுகின்றனர்‌. 


82. முத்தம்மாள்‌ சத்திரக்‌ கல்வெட்டு : 

சாலிய வாகன சகம்‌ 1747 (கி. பி: 1825) பார்த்திப ஆண்டு சவுபாக்கியவதி 
முத்தம்மாள்புரம்‌ அன்னச்‌ சத்திரம்‌ தர்மத்துக்குக்‌ கொடுத்த கொடையைக்‌ குறிக்கும்‌ 
கல்வெட்டு. கல்லின்‌ கீழ்ப்பகுதி உடைந்துள்ளது. 

முத்தம்மாள்‌ சத்திரத்தில்‌ உள்ள மாணவர்‌ விடுதியின்‌ பின்பக்கம்‌ உள்ள 
அறையில்‌ இத்துண்டுக்கல்‌ கிடந்தது. இப்போது இக்கல்வெட்டு தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளது. இக்கல்லின்‌ மறுபுறம்‌ மராத்திமொழிக்‌ கல்வெட்டு 
உள்ளது. 


கல்வெட்டு 
| சாலிய வாக 
2 னசெகம்‌ [7 


3 47 பாற்த்தி 
71-18 


138 


ப னாம்‌ ஸ[ம்‌]வ 
ச்சரம்‌ ௪வு 
பாக்கியவதி மு 
த்தம்மாள்‌ ப 
“ரம்‌ அன்ன ௪ 
த்திரம்‌ தற்மத்‌.... 


Ooo ௩10 ஸ்ர. 


83. வன்னிப்பட்டு தெற்கு எல்லைக்‌ கல்வெட்டு : 

ஒரத்த நாட்டின்‌ கிழக்கே உள்ள ஒக்கநாடு கீழையூரின்‌ அருகேயுள்ள வன்னிப்‌ 
பட்டு என்ற ஊர்‌ முழுதும்‌ 1805ஆம்‌ ஆண்டு முத்தம்மாள்‌ சத்திரத்திற்குக்‌ கொடை 
யாக அளிக்கச்‌ சரபோசிக்கு அனுமதி அளித்துள்ளமைக்கு ஆவணச்‌ சான்று உள்ளது. 
ஆனால்‌ இவ்வூர்‌ 1825இல்தான்‌ சரபோசியால்‌ கொடையாக அளிக்கப்‌ பெற்றதாக 
ஒக்கநாடு கீழையூர்‌ அருகேயுள்ள இந்த வன்னிப்பட்டுத்‌ தெற்கு எல்லைக்‌ கல்வெட்டு 
மூலம்‌ அறிகின்றோம்‌. , ஒக்கநாடு கீழையூரின்‌ தெற்கே 2 கி. மீ. தொலைவில்‌ தென்‌ 
வடலாகச்‌ செல்லும்‌ சாலையின்‌ மேற்புறம்‌ நடப்பட்டுள்ள குத்துக்‌ கல்லில்‌ இக்‌ 
கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. இதன்‌ மறுபுறம்‌ இதன்‌ நகலாக மராத்திமொழிக்‌ 
கல்வெட்டும்‌ உள்ளது. 
கல்வெட்டு 
சாலிய வா 
கன செகம்‌ | 
747 on 
ற்திவனாமஸ 
வவச்சரம்‌ ௪ 
வபரக்கியவ 
தி முத்தம்மாள்‌ 
புரம்‌ அன்ன ௪ 
த்திரம்‌ தற்மத்து 
10 சேந்த சறுவ ம 
[| ரனியம்‌ வன்னி 


12 பட்டு தென்பா 


மு ப்ர ஆ ப மூ வ 


ஐ 


13 நக்கு யெல்லை 
84, வன்னிப்பட்டு வடக்கு எல்லைக்‌ கல்வெட்டு : 


ஒக்கநாடு கீழையூரில்‌ அம்பலவாண சுவாமி கோயிலில்‌ அம்மன்‌ கோயில்‌ ௧௬ 
வறையினுள்‌ தரையில்‌ பாவுகல்லில்‌ இக்கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது . 


189 


முத்தம்மாள்‌ சத்திரக்‌ கொடை ஊரான வன்னிப்பட்டு வடக்கு எல்லையைக்‌ 
குறிக்கும்‌ இக்கல்வெட்டு எப்படியோ இங்கு வந்துவிட்டது. 


கல்வெட்டு 
சாலிய வா 
கன செகம்‌ | 
747 பா 
த்திப னாம 
ஸம்வச்சர 
ம்‌ சவுபாக்கி 
யவதி முத்தம்‌ 
மாள்புரம்‌ ௮ 
ன்ன சத்திரம்‌ 
தற்மத்து சேந்‌ 
த சறுவமானி 

12 யம்‌ வன்னி 

13 பட்டு வட 


Re es 
~ ஜு. 9 oN டே செ. ஷு மெ ரு ம 


14 பாற்க்கு யெ 
15 ல்லை 


85. முத்தம்மாள்‌ சத்திர மரப்‌ பொறிப்பு : 

முத்தம்மாள்‌ சத்திரத்தில்‌ அரசினர்‌ ஆண்கள்‌ மேல்நிலைப்பள்ளி இயங்கும்‌ 
பகுதியில்‌ மேல்‌ மாடியின்‌ வடமேற்குப்‌ பகுதியில்‌ தலைமையாசிரியர்‌ அறையின்‌ மேற்‌ 
புறம்‌ உள்ள மர உத்தரம்‌ ஒன்றில்‌ இப்பொ றிப்புக்கள்‌ உள்ளன . 


1872ஆம்‌ ஆண்டு அப்பகுதியான இராமசாமி மகால்‌ பழுது பார்க்கப்பட்ட 
செய்தி இம்மரத்தில்‌ செதுக்கப்பட்டுள்ளது . 


தஞ்சைக்‌ கலெக்டர்‌ கேட்டல்துரை அவர்கள்‌ உத்தரவுப்படி பழுது பார்க்கப்‌ 
பட்டதாகவும்‌, சத்திரம்‌ இலாக்கா சூப்பரின்டென்ட்‌ சீத்தாராம பிள்ளை, மேனேஜர்‌ 
மாதவ ராவ்‌, அக்கவுண்டென்ட்‌ ரகுநாத ராவ்‌, மேஸ்திரி தர்மலிங்கம்‌ பிள்ளை 
ஆகிய அனைவரும்‌ சேர்ந்து இப்பணியை முடித்ததாகவும்‌ கூறப்பட்டுள்ளது. சத்திரம்‌ 
மேல்‌ மாடியைப்‌ பழுது பார்த்தவர்‌ அப்பாவு ஆசாரி என்றும்‌ அம்மரத்தில்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ளது. 

மேலே கண்ட சரபோசி காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ ஒரு சில பிழைகளுடன்‌ 
மட்டுமே காணப்பட்டன. ஆனால்‌ வழக்கத்துக்கு மாறாகக்‌ கல்லில்‌ இல்லாமல்‌ 


140 


மரத்தில்‌ பழக்கமில்லாதவர்‌ இத்தச்‌ செய்தியைச்‌ செதுக்கிய காரணத்தால்‌ வழக்குச்‌ 
சொற்கள்‌ கலந்து பிழைகளும்‌ மிகுதியாக உள்ளன. 


கல்வெட்டு 

| 1872 ணு அகுட்டோபர்‌ மீ 3 ௨ முத்தாம்பாள்புறம்‌ சத்திரம்‌ மேல்‌ மா 

2 டி வடபிறம்‌ றாமசுவாமீ மால்‌ நீபோறாகி முடிந்து மகா ஸ்ரீ ஸ்ரீ கலேக்ட்டர்‌ 
கேட்டல்‌ துறை அவர்கள்‌ உத்தறவு 

3 படி சத்திறம்‌ மிலாக்கா சுப்பிறண்டாண்டு மகா ஸ்ரீ சீத்தாறாம பிள்ளை 
அவாளுமிருந்து உத்திறவு கோடுத்தபடி மானேஜர்‌ மாதவ றாயர்‌ 

4 நீ மு அக்கவண்டாண்டு றேகுநாத நாவும்‌ சத்தி[ர] யிலாக்கா மெஸ்த்திறி . 
தற்மலிங்க பிள்ளை மிவாளிருந்து அப்பாவு ஆசாறியை வயிகோண்டூ 
வேலை முடிக்கப்பட்‌[ட]து. 


86, சரபோசி மராத்திக்‌ கல்வெட்டு : 

சிறப்பு மிக்க இச்சத்திரத்தின்‌ நுழைவாயிலின்‌ மேல்‌ விதான முகப்பில்‌ மராத்தி 
மொழியில்‌ நீண்ட மூன்று வரிகளாக இரண்டாம்‌ சரபோசி மன்னரின்‌ இக்கல்வெட்டு 
வெட்டப்பட்டுள்ளது.! 

1801இல்‌ இச்சத்திரம்‌ கட்டி முடிக்கப்பட்டதாகவும்‌, இங்குச்‌ சிவன்கோயில்‌, 
விட்டுனுக்கோயில்‌ ஆகியவைகளையும்‌ இவர்‌ கட்டினார்‌ என்ற செய்தியும்‌ இக்‌ 
கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது. தாள்‌ 16-1180 . 

சத்திரத்தைச்‌ 'சரபோசி ராசா சாயப்‌ அவர்கள்‌ தன்னுடைய நாயகி 
செளபாக்கியவதி முக்தாபாய்‌ அம்மாள்‌ அவர்களுடைய பெயரினால்‌” கட்டினார்‌ 
என்று எழுதப்பெற்றுள்ளது. முத்தம்மாள்‌ என்ற பெயர்‌ “முக்தாபாய்‌ என்று மராத்‌ 
திச்‌ சாயலில்‌ எழுதப்பட்டுள்ளது. 

இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ சரபோசி தனக்கென்று சில புகழ்‌ மொழிகளை மெய்க்‌ 
கீர்த்தி போல அமைக்க விரும்பினார்‌ என்று தெரிகிறது. இவரின்‌ தொடக்ககால 
மோடி ஆவணங்களிலும்‌ இதுபோன்ற புகழ்‌ மொழிகள்‌ காணப்படுகின்றன என்று 
' பேராசிரியர்‌ கே. எம்‌. வேங்கட; ஈமையா அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. பின்‌ காலப்‌ 
போக்கில்‌ நாடு முழுவதும்‌ ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாருக்கு அளிக்கப்பட்டு 
சரபோசி *கோட்டைசூழ்‌ மன்னர்‌” ஆனபின்‌ இப்புகழ்மொழியாகிய பட்டம்‌ கை 


விடப்பட்டது போலும்‌. 


1. பேராசிரியர்‌ ஆர்‌. ராமசேஷன்‌, “ஒரத்தநாடு அரசினர்‌ கல்வியியல்‌ கல்லூரி மலர்‌" 
(1977 - 78) பக்‌. 17. 


141 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


! ஸ்ரீமத்‌ போசள வம்சத்தில்‌ மிகவும்‌ சிறப்புப்‌ பொருந்தியவரும்‌, இந்து அரசர்‌ 
களில்‌ மிகவும்‌ உயர்ந்தவரும்‌, ஸ்ரீமத்‌ சிவபெருமானின்‌ அருளால்‌ பிறந்த 
மகாவீர புருஷராகியவரும்‌, டில்லி பாதுஷாவுக்கு நாலில்‌ ஒரு பங்கு கப்பம்‌ 
கட்டியவரும்‌, சுதந்திரமான எதிரியே இல்லாத டில்லி ஏகாதிபத்தியச்‌ சக்கர 
வர்த்தி சார்வபூம பூபாலகனான அரசர்‌ குலங்களுக்கெல்லாம்‌ மேற்பட்ட 
வரும்‌, சோழவள நாட்டு அரசருமாகிய தஞ்சாவூர்‌ அரசரான ஸ்ரீமந்த மகா 
ராசா சத்திரபதி 

2 சரபோசி ராசா சாயப்‌ அவர்கள்‌ தன்னுடைய நாயகி செளபாக்கியவதி 
முக்தாபாய்‌ அம்மாள்‌ அவர்களுடைய பெயரினால்‌ இராமேசுவரம்‌ செல்லும்‌ 
வழியில்‌ தஞ்சாவூரைச்‌ சேர்ந்த பட்டுக்கோட்டை முதலிய பல இடங்களில்‌ 
அன்ன சத்திரங்களையும்‌ மேலும்‌ அக்கிரகாரங்களையும்‌ சிவன்கோயில்‌ 

3 விட்டுணு கோயில்‌ முதலியவைகள்‌ அடங்கிய தருமங்களை மிகுதியாக நிறு 
வினார்‌. சாலிவாகன சகம்‌ |72.3ஆம்‌ ஆண்டு துன்மதி வருடம்‌ புஷ்ய வளர்‌ 
பிறை திரயோதசி சனிக்கிழமை தைத்திங்கள்‌ 5ஆம்‌ தேதி இப்பணி நிறை 
வேறியது. | 


87. யாகசாலைக்‌ கல்வெட்டு - அ : 


தஞ்சை மாவட்டம்‌ ஒரத்தநாட்டில்‌ உள்ள நடைக்குளத்தின்‌ மேல்‌ கரையில்‌ 
அனுமார்‌ கோயில்‌ அருகே வயலில்‌ இக்கல்வெட்டு இருந்ததாகக்‌ கூறப்படுகிறது. 
ஆனால்‌ இன்று கல்வெட்டு பொறித்த கல்‌ காணப்படவில்லை, மைய அரசினர்‌ 
எடுத்த படியைக்‌ கொண்டும்‌, ஒரத்தநாடு முத்தம்மாள்‌ சத்திரத்தில்‌ வைத்துள்ள 
மொழிபெயர்ப்பைக்‌ கொண்டும்‌ இக்கல்வெட்டு இங்கு வெளியிடப்‌ பெறுகிறது. 

சரபோசி மன்னர்‌ 1809ஆம்‌ ஆண்டு ஒரத்தநாட்டில்‌ ஊரின்‌ “கிழக்கிலும்‌ மேற்‌ 
கிலும்‌ உள்ள குளத்தின்‌ கரைகளில்‌ இரண்டு யாகங்கள்‌ செய்தார்‌. 

ஊருக்கு மேற்கே அரசினர்‌ பெண்கள்‌ மேல்நிலைப்பள்ளி எல்லைக்குள்‌ யாகத்‌ 
தின்போது கட்டப்பெற்ற “கருட வியூகம்‌' என்ற கட்டிட அமைப்பு அப்படியே இன்‌ 
னும்‌ அழியாமல்‌ உள்ளது. ஆனால்‌ கல்வெட்டு உள்ள கல்‌ காணப்படவில்லை. 

ஊருக்குக்‌ கிழக்கேயுள்ள குளத்தின்‌ வடகரையில்‌ கட்டப்பட்ட யாகக்‌ கட்டிடம்‌ 
இடிக்கப்பட்டு அருகில்‌ இருந்த கல்வெட்டுக்‌ கல்லும்‌ அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு 
சாக்கடையினுள்‌ கிடந்தது. அந்த மராத்திமொழிக்‌ கல்வெட்டு உள்ள கல்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகத்துக்கு எடுத்து வரப்பெற்றது. 

மேற்கண்ட யாகத்துக்கான பணிகள்‌ சுக்கில ஆண்டு மாசி மாதம்‌ 14ஆம்‌ 
நாள்‌ முதல்‌, பங்குனி 14ஆம்‌ நாள்‌ முடிய ஒரு மாதம்‌ நடைபெற்றுள்ளது. 


142 


அக்னிஷ்டோம யாகம்‌, அதிராத்ர யாகம்‌ ஆகிய யாகங்கள்‌ முறையே சாம 


வேதி அப்பாசாமி தீட்சிதர்‌, இருக்குவேதி சுப்பிரமணிய தீட்சிதர்‌ ஆகியோரைக்‌ 
கொண்டு செய்யப்பட்டன. 


98, 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஸ்ரீசரபோசி மகாராசா இந்த இடத்தில்‌ ௮ப்பாசுவாமி ௮த்வாரி என்பவர்‌ 
சோம யாகத்தையும்‌, சுப்பிரமணிய அத்வாரி என்பவர்‌ அதிராத்ர யாகத்தைச்‌ 
சயன பூர்வத்துடனும்‌ செய்யும்படி உதவி புரிந்தார்கள்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ [731ல்‌ சுக்கில வருடம்‌ மாசி மாதம்‌ 
[4ஆம்‌ தேதி திங்கட்கிழமை முதல்‌ பங்குனி மாதம்‌ வளர்பிறை 14ஆம்‌ ' தேதி 
திங்கட்கிழமை முடிய ஸ்ரீமான்‌ சத்திரபதி ராசஸ்ரீ சரபோசி மகாராசா அவர்கள்‌ 
முக்தாம்பாள்‌பரம்‌ கிராமத்தில்‌ ஒரு யாகசாலைக்‌ கட்டிடம்‌ கட்டும்படி செய்தார்‌ 
கள்‌, மேற்படி இடத்துக்குச்‌ சாமவேதி அப்பாசுவாமி தீட்சிதர்‌ வந்து அக்னிஷ்‌ 
டோம யாகத்தை அதனபூர்வத்துடன்‌ அவருடைய யாகசாலையில்‌ செய்து 
விட்டு இருக்குவேதி சுப்பிரமணிய ௪டா வல்லபரை முக்கியமான யாகம்‌ 
நடத்தப்பட வேண்டிய இடத்தில்‌ கற்கள்‌ சேகரித்து ஒரு கட்டிடம்‌ கட்டிக்‌ 
கொண்டு பிரதிபாதி அதிராத்ர யாகத்தை அதனபூர்வத்துடனும்‌ சயன பூர்‌ 
வத்துடனும்‌ செய்யும்படி செய்வித்தார்‌. மேற்படி யாகம்‌ மேற்கண்ட விதமாக 


நடந்தேறியது, 


யாகசாலைக்‌ கல்வெட்டு - கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு ஆ : 


௪ரபோசி மன்னர்‌ ஆணைப்படி முக்தாம்பாள்புரத்தில்‌ சித்தப்பா திட்‌ 
சிதரால்‌ சோம யாகமும்‌ சேச ௪டாவல்லபரரல்‌ அதே இடத்தில்‌ சோம யாகமும்‌ 
வெங்கடேச மகி ஏன்பவரால்‌ அக்னிசயன பூர்வமான அதிராத்திரமும்‌ செய்யப்‌ 
பட்டது. 


ஸ்வஸ்திஸ்ரீ நிருப சாலிவாகன சகம்‌ [73| சுக்கில வருடம்‌ மாசிமாதம்‌ 
கிருட்டிண பட்சம்‌ [4ஆம்‌ நாள்‌ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதம்‌ 
சுக்கில பட்சம்‌ [4ஆம்‌ தேதி திங்கட்கிழமை வரையில்‌ ஸ்ரீமான்‌ சத்திரபதி ராசஸ்ரீ 
சரபோசி மகாராசா அவர்கள்‌ முக்தாம்பாள்பு. ரத்தில்‌ யாகசாலை கட்டிச்‌ 
சித்தப்பா தீட்சிதர்‌ அவர்கள்‌ மூலமாக சங்கல்பம்‌ செய்து ஆதான பூர்வமாக 
அக்னிஷ்டோமம்‌ ஏன்கிற யாகத்தைச்‌ செய்து அதே காலையில்‌ சேச சடா 


1. 


148 


வல்லப யஜுர்வேதி அவர்கள்‌ மூலமாக சங்கல்பம்‌ செய்து கொண்டபடி 


அக்னிஷ்டோம யாகத்தைச்‌ செய்து அதே சாலையில்‌ மிழுத்தியுஞ்ஜய யாகத்‌ 
தையும்‌ வாஜபேயன்‌ அவர்களுடைய மகன்‌ வேங்கடேச தீட்சிதர்‌ மூலமாக 
சயனபூர்வமாக முதல்‌ இரவிலிருந்து யாகம்‌ செய்வித்தார்‌.! 


4A. R. E. No. 166, 167, of 1911. 


89. பட்டுக்கோட்டைக்‌ கல்வெட்டு 


பட்டுக்கோட்டைத்தாலூக்காஅலுவலகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ள ஒரு கல்லில்‌ 
இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது.? 


மதுரை நாயக்க மன்னர்‌ மூன்றாம்‌ முத்து வீரப்ப நாயக்கருக்கு (1682-1689) 
எதிர்ப்பாகத்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ ஏகோசியுடன்‌ (1676-1684) இராமநாத 
புரம்‌ மன்னர்‌ இரண்டாம்‌ இரகுநாதத்‌ தேவர்‌ என்னும்‌ கிழவன்‌ சேதுபதி (1674. 
1710) கூட்டு ஒப்பந்தம்‌ ஒன்றைச்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 


அந்த ஒப்பந்தத்தை ஏகோசியின்‌ பின்‌ ஆட்சிக்கு வந்த தஞ்சையின்‌ இரண்டாம்‌ 
மராட்டிய அரசர்‌ சாசியும்‌ (1684-1711) மதித்து நடந்துகொண்டார்‌. அதனால்‌ 
மதுரை நாயக்க மன்னர்‌ சேதுபதிமீது எடுத்த படையெடுப்பில்‌ சேதுபதிக்கு ஆதர 
வாகச்‌ சாசியின்‌ படை சென்று போரிட்டது ; வெற்றியும்‌ பெற்றது. 


தஞ்சை மராட்டியப்‌ படையின்‌ இந்த வெற்றியையும்‌, இந்த வெற்றியின்‌ 
பொருட்டுச்‌ செய்துகொண்ட ஒப்பந்தப்படி பாம்பாற்றுக்கும்‌ பட்டுக்கோட்டைக்கும்‌ 
இடைப்பட்ட ப.ததிகள்‌ முழுவதும்‌ தஞ்சை மராட்டியருக்குக்‌ கிடைத்த அரிய செய்தி 
யும்‌, மராட்டியப்‌ படைத்தளபதி கங்காதர பண்டிதர்‌ மகன்‌ பாவாசி பண்டிதர்‌ 
என்பவர்‌ பட்டுக்கோட்டையில்‌ கல்லினால்‌ கோட்டை கட்டித்‌ தன்‌ வெற்றிச்‌ 
சிறப்பை 18--7-—1685 அன்று வெளிப்படுத்திக்‌ காட்டியமையும்‌ இந்தக்‌ கல்வெட்‌ 
டில்‌ காணப்படுகின்றன. 


கங்காதர பண்டிதர்‌, சாசி மன்னரின்‌ 'காரியத்துக்குக்‌ கர்த்தர்‌” என்று குறிக்கப்‌ 
படுகின்றார்‌. இந்தக்‌ கங்காதர பண்டிதர்‌ பெயர்‌ கோயில்வெண்ணிக்கு இடப்பட்டு, 
அவ்வூர்‌ *பாவாசி கங்காதரபுரம்‌” என்று அழைக்கப்பட்டதாகத்‌ தீபாம்பாள்புரச்‌ 
செப்பேடு கூறுகிறது. 


1. A. R. E. No. 341 of 1925. 


71-19 


TSN ப.ஆ யூ. மூவ 


145 
கல்வெட்டு 


௨ சொஸ்திஸ்ரீ சாலிவாகன ௪காத்தம்‌ 1606 இதன்‌ மேல்ச்‌ 
செல்லாநின்ற குறோதன ஜ்‌ ஆடி மாதம்‌ 18௨ சாசி 
மகாசாசா சாயபு அவர்கள்‌ காரியத்துக்குக்‌ 

கத்தரான ராயஸ் கெங்காதர பண்டிதரவ்ய 

னவர்கள்‌ குமாரராய ஸ்ரீவாவாசி பண்டிதரய்யன 

வர்கள்‌ பட்டுகோட்டை சீர்மை கள்ளபதது தெற்கு பாம்‌ 
பனாறு எல்லை மட்டும்‌ திருரனவாசல்‌ அறந்தாங்கி கடை 
நிலைக்‌ கோட்டை இது முதலான தலமெல்லாம்‌ செயம்‌ ப 
ண்ணி கொண்டு பட்டுக்கோட்டையை தலமென்று குறித்து 


, கல்க்கோட்டை கட்டி கீற்தி பெத்தார்‌ இந்த சிலா லிகித 


மான கீற்தி சகல செனங்களும்‌ அறியவும்‌ ௨ 


90. சாளுவ நாயக்கன்பட்டினம்‌ மனோராக்‌ 
கல்வெட்டு 


சோழநாட்டுத்‌ துறைமுக நகர்களுள்‌ சாளுவ நாயக்கன்‌ பட்டினமும்‌ ஒன்று. 
விசயநகரப்‌ பேரரசர்‌ கிருட்டிண தேவராயரின்கீழ்த்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அரசப்‌ பிரதிநிதி 
யாக இருந்த 'சாளுவ நாயக்கர்‌” என்பவர்‌ பெயரால்‌ இவ்வூர்க்குப்‌ பெயர்‌ ஏற்‌ 
பட்டது. இங்கு இயற்கையாகவே கடல்‌ சற்றுக்‌ கரையில்‌ உள்வளைந்து பிள்ளை 
யாரின்‌ வயிறு போலக்‌ காட்சி அளிப்பதால்‌ இப்பகுதிக்‌ கடலுக்குப்‌ “பிள்ளையார்‌ 
குடா” என்று பெயர்‌ வழங்குகிறது. 


மராட்டிய அரசர்கள்‌ காலத்தில்‌ சாளுவ நாயக்கன்‌ பட்டினம்‌ மிகச்‌ சி றப்புடன்‌ 
முக்கியம்‌ வாய்ந்ததோர்‌ இடமாக விளங்கிற்று. அப்பகுதியில்‌ மரங்களும்‌ கயிறும்‌ 
எளிமையாகக்‌ கிடைத்ததால்‌ பெரிய பாய்மரக்‌ கப்பல்களும்‌, சிறிய கப்பல்களும்‌, 
படகுகளும்‌ அங்குக்‌ கட்டப்பெற்றன ; பழைய கப்பல்களும்‌ பழுது பார்க்கப்பட்டன. 
சாளுவ நாயக்கன்‌ பட்டினத்திலிருந்து கடற்கரையோரத்தில்‌ உள்ள நாகை, மீமிசல்‌, 
கோடிக்கரை போன்ற துறைமுக நகர்களுக்கும்‌, இலங்கை, மலேசியா உட்பட 
அண்மையில்‌ உள்ள வெளிநாடுகட்கும்‌ கப்பல்கள்‌ அடிக்கடி சென்று வந்தன. 
இலங்கைக்கு இங்கிருந்து நெல்லும்‌ அரிசியும்‌ ஏற்றுமதியாயின. 


மராட்டிய அரசுக்குச்‌ சொந்தமான கப்பல்களுடன்‌ தனியார்‌ கப்பல்களும்‌ 
அங்கு வந்து சென்றன. மராட்டிய அரசுக்குச்‌ சொந்தமான இரு பெரிய பாய்மரக்‌ 
கப்பல்கள்‌ “பிரகதீசுவர பிரசாத்‌” , “திருவருள்‌ பிரசாத்‌” என்று பெயர்‌ பெற்று விளங்‌ 
கின. அக்கப்பல்கள்‌ 'பலமானதாகவும்‌ லட்சணமுள்ளதாகவும்‌' இருந்தன. 


1888இல்‌ பிரகதீசுவர பிரசாத்‌ என்ற பெரிய பாய்மரக்‌ கப்பலை ஜேம்ஸ்‌ 


ரோஸ்‌ என்ற ஆங்கிலேயர்‌ ஆண்டுக்கு 6000 ரூபாய்‌ பத்தா கூலியாக (வாடகையாக) 
7 ஆண்டுகள்‌ பெற்றார்‌. 


147 


சாளுவ நாயக்கன்‌ பட்டினத்தில்‌ மராட்டிய அரசர்களின்‌ நிருவாக அலுவலகம்‌ 
இருந்தது. கில்லேதார்‌, மத்தியஸ்தர்‌, காரியஸ்தர்‌, பவுசுதார்‌ போன்ற அதிகாரிகள்‌ 
பலர்‌ அங்கு இருந்தனர்‌. 


சாளுவ நாயக்கன்‌ பட்டினப்‌ பகுதி நீர்வளம்‌, நில்வளம்‌ மிக்கது. பாப்பான்‌ 
கண்ணியாறு என்ற சிற்றாறு அங்குக்‌ கடலில்‌ கலக்கிறது. சின்ன ஏரி, பெரிய ஏரி, 
வண்ணான்‌ குளம்‌, குளம்பரச்சேரிக்‌ குளம்‌, பிள்ளையார்‌ குளம்‌, ஆவுடையான்‌ குளம்‌, 
சம்பன்‌ குளம்‌, மாரியம்மன்‌ குளம்‌ என்பவை அங்குள்ள நீர்‌ நிலைகளாகும்‌. 


பிரதாபசிங்‌ காலம்முதல்‌ (1799-1768) மராட்டியர்‌ ஆங்கிலேயருடன்‌ நெருங்‌ 
கிய நட்புக்‌ கொண்டிருந்ததால்‌ பிரெஞ்சுக்காரரைப்‌ பகைத்துக்‌ கொண்டனர்‌, 
ஆகவே ஐரோப்பியப்‌ போரில்‌ நெப்போலியன்‌ போனபார்ட்‌ தோற்கடிக்கப்பட்டது 
மராட்டியருக்குப்‌ பெருமகிழ்ச்சியைக்‌ கொடுத்தது. 15-8--1769இல்‌ கார்சிகா 
தீவில்‌ ஒரு நடுத்தரக்‌ குடும்பத்தில்‌ பிறந்து, அஞ்சா நெஞ்சத்தாலும்‌ “ஆற்றல்மிகு 
துணிவாலும்‌ வீரத்தின்‌ விளைநிலமாகத்‌ திகழ்ந்து, படை வீரராக, படைத்‌ தலைவ 
ராக, முதல்‌ அமைச்சராக உயர்ந்து 1804ஆம்‌ ஆண்டு பிரான்சு நாட்டின்‌ மன்னராக 
முடி சூடியவர்‌ நெப்போலியன்‌ போனபார்ட்‌. 


தன்‌ படை வலிமையால்‌ ஐரோப்பாவையே கலங்க வைத்த நெப்போலியன்‌ 
மீது உருசியா, பிரசியா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளும்‌, இங்கிலாந்தும்‌ எதிர்த்துப்‌ 
போர்‌ புரிந்தன. வெற்றிப்‌ படிகளிலே விரைந்தேறிய நெப்போலியன்‌ 1818இல்‌ 
தடைபெற்ற சில போர்‌ முனைகளில்‌ பெரிய தோல்வியை அடைந்தார்‌. 1814 
தொடக்கத்தில்‌ பாரிசு நகரையும்‌ இழந்தார்‌, 1815இல்‌ இறுதியாக வாட்டர்லூ 
என்னுமிடத்தில்‌ தோல்வியைத்‌ தழுவினார்‌, ஆங்கிலேயரின்‌ இந்த வெற்றியை 
ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியினர்‌ இந்தியாவிலும்‌ கொண்டாடினர்‌. 


ஆங்கிலேயருடைய வெற்றியையும்‌, நெப்போலியனின்‌ தோல்வியையும்‌ கண்டு 
மகிழ்ந்தார்‌ ஆங்கிலேயரின்‌ நண்பரான மன்னர்‌ இரண்டாம்‌ சரபோசி. இந்த 
வரலாற்று நிகழ்ச்சிக்கு ஒரு நிரந்தரமான நினைவுச்‌ சின்னம்‌ ஒன்றைச்‌ சாளுவ 
நாயக்கன்‌ பட்டினத்தில்‌ சரபோசி உருவாக்கினார்‌. அதுவே “மனோரா” எனப்படும்‌ 
உப்பரிகைக்‌ கட்டிடம்‌. 'மினாரட்‌' என்ற சொல்லிலிருந்து இச்சொல்‌ பிறந்தது. 


வட்ட வடிவமான அகழியின்‌உள்‌ கற்கோட்டையும்‌, அதற்குச்‌ செல்ல இரு 
வழிகளும்‌, மேற்ச நோக்கிய ஒரு வாயிலும்‌ மனோராவில்‌ உள்ளன. வாயிலில்‌ 
கோட்டையின்‌ உள்ளிருந்து இயக்கக்கூடிய வகையில்‌ கனமான பெரிய பாலம்‌ முன்பு 
இருந்தது. கோட்டையின்‌ உட்பக்கம்‌ துப்பாக்கி வைக்கும்‌ தளங்கள்‌, போர்க்கருவி, 
வெடிமருந்து சேமிக்கும்‌ இடங்கள்‌, வீரர்கள்‌ காவலின்‌ பொருட்டுத்‌ தங்கும்‌ 
இடங்கள்‌ ஆகியவையும்‌ உள்ளன. 


148 


கோட்டையின்‌ நடுவே எட்டுப்‌ பட்டை கொண்ட உப்பரிகை ஒன்று ஓங்கி 
உயர்ந்து திகழ்கிறது. அதன்கீழ்‌ அரச குடும்பத்தினர்‌ தங்கும்‌ பாதுகாப்பான 
மாளிகை உள்ளது. உப்பரிகையின்‌ மேல்‌ செல்லக்‌ கிழக்கு, தெற்குப்‌ பக்கமிருந்து 
அகன்ற படிக்கட்டுக்கள்‌ இரண்டாம்‌ தளம்வரை உள்ளன. அங்கிருந்து சிறிது மர 
ஏணியில்‌ ஏறிப்‌ பின்னர்‌ வளைந்து செல்லும்‌ குறுகிய படிகள்‌ மூலம்‌ உச்சியை 
அடையலரம்‌. உப்பரிகை, ஏணிப்படிவரை 11 மீட்டரும்‌, அதற்குமேல்‌ உச்சிவரை 
27 மீட்டரும்‌ உயரம்‌ உள்ளது. மொகலாயக்‌ கலைப்பாணியில்‌ அமைந்த இந்த 
உப்பரிகை சரபோசி மன்னரின்‌ புகழ்‌ பாடி வானை நோக்கி உயர்ந்துள்ளது. நீலக்‌ 
கடல்‌ ஓரம்‌ நீண்டு நிற்கும்‌ இந்த உப்பரிகை தஞ்சை மராட்டியரின்‌ கலைச்‌ சின்னமாக 
இன்றும்‌ கம்பீரமாகக்‌ காட்சியளிக்கிறது. சிலகாலம்‌ முன்வரை இந்த உப்பரிகை 
கலங்கரை விளக்காகவும்‌ பயன்பட்டுள்ளது . 

மராட்டியர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ இங்கு இராணுவப்‌ பயிற்சி நடை பெற்றுள்ளது. 
1958ஆம்‌ ஆண்டு இங்கு வெட்டப்பட்ட குழி ஒன்றில்‌ சுமார்‌ 2000 இரும்புக்‌ குண்டு 
கள்‌ கிடைத்தன. 

மனோராக்‌ கோட்டையும்‌ உப்பரிகையும்‌ கட்டப்பட்ட பின்னர்‌ சாளுவ நாயக்கன்‌ 

பட்டினம்‌ சரபோசி பெயரால்‌ சரபேந்திரராசன்‌ பட்டணம்‌ என்று அழைக்கப்பட்டது. 
சில ஆவணங்களில்‌ சரபேந்திரராச புரம்‌ என்றும்‌ சூறிக்கப்பட்டுள்ளது, இப்பொழுது 
மனோரா தமிழக அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையின்‌ பாதுகாப்பில்‌ உள்ளது. 


1814இல்‌ சரபோசி மன்னர்‌ இதைக்‌ கட்டிய செய்தியை விளக்கி தமிழ்‌, 
ஆங்கிலம்‌, மராத்தி, தெலுங்கு, உருது ஆகிய ஐந்து மொழிகளில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
வெட்டிச்‌ சுவரில்‌ வெவ்வேறு இடங்களில்‌ பதித்துள்ளார்‌ .! 


கல்வெட்டு - அ: 


இங்கிலீசு சாதியார்‌ தங்கள்‌ ஆயுதங்‌ களி 
னாலடைதந்த செய சந்தோஷ ங்களை 
பும்‌ போனபாற்தேயின்‌ தாழ்த்தப்‌ படு 
தலையும்‌ நீனைவு கூரத்‌ தக்கதாக இங்கி 
லீசு துரைத்தனத்தின்‌ சினேகிதரும்‌ படை 
த்‌ துணைவருமாகிய தஞ்சாவூர்‌ சீர்மை 
மசாராசா சத்திரபதி ச௱போசி மகாரா 
சா அவர்கள்‌ இந்த உப்பர்கையைக்‌ 


வ ONO AWN 


கட்டி வைத்தார்கள்‌ சகம்‌ 1736 


1. 4.R.E. No. 343 a-eof 1925; 
தடன காசி நாதன்‌, மனோரா, தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை வெளியீடு, 98, 
சென்னை (1979). பக்‌ 7, 


149 
கல்வெட்டு - ஆ: 
HIS HIGHNESS 
MAHARAJAH SIRFOJEE RAJAH OF TANJORE 
THE FRIEND AND ALLY OF THE BRITISH 
GOVERNMENT 
TO COMMEMORATE THE TRIUMPHS 
ERECTED THIS COLUMN 
OF BRITISH ARMS 
AND THE DOWNFALL OF 


BONAPARTE 
1814. 


91. கீழ்க்கோயில்பட்டு பூலோகநாதர்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


இக்கல்வெட்டு இறைவன்‌ சன்னிதி மகாமண்டப நிலையில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது.! இதே கல்வெட்டின்‌ நகல்‌ அம்மன்‌ கோயில்‌ நிலையிலும்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. அது மிகவும்‌ சிதைந்து காணப்படுகிறது. 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, வலங்கைமான்‌ வட்டம்‌ அம்மாப்பேட்‌ அடயின்‌ வட 
மேற்கில்‌ .தீபாம்பாள்புரம்‌ செல்லும்‌ வழியில்‌ உள்ள சிற்றூர்‌ கீழ்க்கோயில்பட்டு. 
அவ்வூர்க்‌ குளத்தின்‌ வடபால்‌ மேற்கு தோக்கிய சன்னிதியாக உள்ள சிவாலயம்‌ 
பூலோக நாதர்‌ கோயில்‌. 


இக்கோயில்‌ கருவறை, அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌, திருச்சு ற்றுக்‌ 
கோபுரம்‌ ஆகியவைகளைப்‌ புதிதாகக்‌ கட்டிப்‌ பரிவார தெய்வங்களையும்‌ எழுந்தருளச்‌ 
செய்தவர்‌ தலைக்குடை மகாரிசி கோத்திரத்தைச்‌ சேர்ந்த குருநாத செட்டியார்‌ மகன்‌ 
செவத்து செட்டியார்‌ என்று இக்கல்வெட்டுக்‌ குறிக்கிறது. 


இத்திருப்பணி நடைபெற்ற காலம்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ துக்கோசியின்‌ 
(1729-1795) ஆட்சிக்‌ காலம்‌ ஆகிய 1734ஆம்‌ ஆண்டாகும்‌. நான்‌ ஆகஸ்டு 80. 


கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ 
சாலிவா 
கந சகாப்த 
ம்‌ 16 
36 


AWN 


கை ல அட்ட ட கனம ற 
1. 4.R. E. No. 310 of 1965-66. 


151 


கலி ஆப்‌ 
த்தம்‌ 4 
835 
இதுமேற்‌ 
செல்லா 
நின்ற ஆ 
னந்த ஷ்‌ 
ஆவணி 
மீ 29௨ 
ற்வ பக்ஷ 
துவாதசி [யும்‌] 
சுக்குறவ 
ஈரமும்‌ கூடி 
டின சிங்க 
லெக்கினத்‌ 
திலெ துக்‌ 


கொசிம 
காராச சாயபு 


அவர்கள்‌ ரா 
சீசிய பாரம்‌ ப 
ண்ணுகுற 
னாளையில்‌ த 
லைக்‌ குடை 
மகரிஷி 
கோத்திறத்தி 
ல குருனாத்‌ 
செட்டியார்‌ 
குமாரன்‌ 
செவத்து 
செட்டியார்‌ 
அவர்கள்‌ 
்ரீழூமிபர 
த்தில்‌ ஸ்ரீபூமி 
ணாதருக்கும்‌ 
பூலோக னா 
பகி அம்ம 
னுக்கும்‌ இ 


152 


வர்களுக்கு தி 
ருப்பணி கெ 
ற்பக்‌ கிறகம்‌ ௮ 
ற்த மண்டபம்‌ 
மகா மண்பம்‌ 
நிற்த மண்டப 

ம்‌ பிறாகார 6 
காபுரம்‌ பரிவ 
ஈர தேவதை 
யன்‌ சகலமும்‌ உ 
ண்டு பண்ணி பிற 
திஷ்டை உள்பட 
பண்ணின தற்ம 


மி 


92, 93. பட்டிக்குடிக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
92 காளிகோயில்‌ கல்வெட்டு : 


தஞ்சை மாவட்டம்‌ பாபநாசம்‌ வட்டம்‌ பட்டிக்குடி கரளி கோயிலில்‌ இக்கல்‌ 
வெட்டு வெட்டப்பட்டுள்ளது.! 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ முதலாம்‌ சரபோசி (1711-1729) காலத்தில்‌ 
இங்குள்ள காளி கோவிலுக்குக்‌ கொடையாக நிலம்‌ அளிக்கப்பட்ட செய்தி இக்கல்‌ 
வெட்டில்‌ கூறப்படுகிறது நாள்‌ 101-1727. ்‌ 


இக்கல்வெட்டின்‌ பெரும்‌ பகுதி அழிந்துவிட்டதால்‌ கொடை பற்றிய விவரங்‌ 
கள்‌ ஒன்றும்‌ தெரியவில்லை, 


கல்வெட்டு 

1 பறாபவ ௫ தை மாதம்‌ 

2 /2௨ ராயஷ்த்திறி சற 

3 போசி மகாராசா .,... ராயி 
4 சீதாடுரா௮ம்‌.........குமார 
இ. ன்றிது வைவைவைகள்வை 

6 பட்டிகுடி ................... செ 

ச தது ஏல்‌ 
வின்ப விவிவ் வை மப்பு 

9 முன்‌ 
10 சிட்ட பிம்‌ 
1! எழுத... 

[2 தம்ப... கெ 


1. A.R. ர. No. 230 of 1973-74. 


71-20 


154 


13 ங்கை[க்கரையில்‌]...... 
14 காராம்ப[சுவை கொண்‌ ]ண 
15 தோச[த்தில்‌ போகக்‌ க]டவா 


16 சாகி கு்்லனைலைட 


99, குமரன்கோயில்‌ கல்வெட்டு : 


தஞ்சை மாவட்டம்‌, பாபநாசம்‌ வட்டம்‌ பட்டிக்குடியை அடுத்துள்ள கோவிந்த 
நாட்டுச்சேரி என்னும்‌ பகுதியில்‌ உள்ள முருகன்‌ கோயிலுக்கு அருகே நடப்பட்டுள்ள 
கல்லில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. இக்கல்வெட்டில்‌ காலம்‌ தவறாக உள்ளது. 

தஞ்சை மராட்டிய மன்னர்‌ சாசி (1684-1711) ஆட்சிக்காலத்தில்‌ அவருடை ய 
அலுவலர்‌ ஒருவர்‌ பட்டிக்குடி முருகன்‌ கோயிலுக்குப்‌ பூசையின்‌ பொருட்டு 12 அடிக்‌ 
கோலால்‌ அளந்து 500 குழி நிலம்‌ கொடையாக அளித்த செய்தி இக்கல்வெட்டின்‌ 
மூலம்‌ பெறப்படுகிறது. இந்த நிலத்துடன்‌ ஒரு தோப்பும்‌ அளிக்கப்பட்டது. 


கல்வெட்டு 
௨ சகாத்தம்‌ 
[626 க்கு 
மேல்‌ செல்லா 
நின்ற கெரல்லம்‌ 
விரோதி ௫ ஆனி மாத 
ம்‌ 12 வ ராயஸ்ரீ சாசி மகாராசர்‌ 
சாய அவர்களுக்கு காரியத்து கற்த்தறா 
ன கீதா............ .. ஃ... கு ஆபாலுதார்க்கு 
தன்மம்‌ ஆடுதுறை மாகாண 
த்தில்‌ சேந்த பட்டிகுடி கும 
ரருக்கு பூதானம்‌ பூசை ந 
12 டத்தறத்துக்கு விட்ட 
13 து குமச கொவில்‌...ா 


~ OOO NN NW 


14 தானம்‌ 

15 12 ௮ட கோலால்‌ 
16 குழி 500ம்‌ தோ 

17 ப்பி உள்‌[ப்பட]கந்த 


2. A. R. E. No. 229 of 1973-74, 


[8 
19 
20 
2! 
22 
23 
24 
25 
26 
27 


155 


சானா சாரியரு 

ரது சேவை 

[சந்திராதித்தவ [ரைத்‌ தினம்‌ 

தோறு நடக்க தந்ததாக கட்டளெ பி 
றப்பிச்சோம்‌ 

இத்தன்மத்துக்கு 
அகிதம்‌[பண்ணினவர்‌] 

கள்‌ கெங்கை கரையில்‌ 

[காராம்‌ பசுவை கொண்ண ] 
[தோஷத்தில்‌ போவார்கள்‌ ௨] 


94-95. நீடாமங்கலம்‌ சத்திரக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சை மாவட்டம்‌ நீடாமங்கலம்‌ யமுனாம்பாள்‌ சத்திரத்தில்‌ இக்‌ கல்வெட்டுக்‌ 
கள்‌ வெட்டப்பட்டுள்ளன. 

நீராட்டுமங்கலம்‌ அல்லது நீடாழிமங்கலம்‌ என்ற பெயரே மருவி நீடாமங்கலம்‌ 
ஆயிற்று என்பர்‌. இவ்வூரின்‌ அருகே தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிங்‌ 
(1789-1769) தன்‌ மனைவி யமுனாம்பாள்‌ பெயரில்‌ ஓர்‌ ஊருண்டாக்கி அங்கு 
அரண்மனையும்‌ சத்திரமும்‌ கட்டினார்‌. இக்கல்வெட்டு மூலம்நீடாமங்கலத்திற்குப்‌ 
பிரதாபசிங்‌ காலத்தில்‌ யமுனாம்பாள்புரம்‌ என்று பெயர்‌ மாற்றப்பட்டதை 
அறிகின்றோம்‌. 

யமுனாம்பாள்‌ பெயரில்‌ ஒரு கோயில்‌ உள்ளது. இக்கோயில்‌ யமுனாம்பாள்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்ட இடம்‌ என்று கூறுவர்‌. எனவே இது பள்ளிப்படைக்‌ கோயி 
லாக இருக்கலாம்‌. அங்கு யமுனாம்பாள்‌ இன்று மாமரமாக மாறி அடியார்கட்கு 
அருள்‌ செய்வதாக நீடாமங்கலம்‌ மக்கள்‌ நம்புகின்றனர்‌. ஆண்டுதோறும்‌ யமுனாம்‌ 
பாள்‌ நினைவு நாளில்‌ மாமரத்திற்கு வழிபாடு செய்கின்றனர்‌. நீடாமங்கலத்தில்‌ 
உள்ள யமுனாம்பாள்‌ சத்திரத்தில்‌ பல கண்கவர்‌ ஓவியங்களும்‌ அழகிய சுதைச்‌ சிற்பங்‌ 
களும்‌ இன்றும்‌ அழியாபல்‌ உள்ளன. 

யமுனாம்பாள்புரம்‌ என்றழைக்கப்பட்ட பகுதி இப்போது பழைய நீடாபங்‌ 
கலம்‌ என்றழைக்கப்பட்டு வருகிறது. இரண்டு கல்வெட்டுக்கள்‌ அங்கு உள்ளன. 
அவற்றின்‌ மூலம்‌ சீனிவாச பிள்ளை அன்னதானம்‌ செய்தமையும்‌,1880இல்மாவட்ட 
ஆட்சித்‌ தலைவர்‌ வெப்ஸ்டர்‌ ஆணையால்‌ சத்திரம்‌ பழுது பார்க்கப்பட்டதும்‌ 
தெரிகின்றன . 


94. கல்வெட்டு 


1 ௨ 


2 ஸ்ரீ எமுநாம்பாள்‌ புரமென்னும்‌ 


க சு ஆ மே 


157 


இந்‌ நீடாமங்கலம்‌ றாம்‌ பிள்ளைகு 
மாறர்‌ றாசீ. சீனிவாச பிள்ளை அன்‌ 
ன சத்திரம்‌ ஏவிளம்பி ஷ்‌: ஆவணி 

மி 25தி 


95. கல்வெட்டு 


BUILT BY ORDER 
OF 
E. F. WEBSTER ESQ 
COLLECTOR OF TANJORE 
1880 
T. GOVINDA ROW 
SUP. OF CHATTRAMS. 


96. கும்பகோணம்‌ சங்கர மடத்துக்‌ கல்வெட்டு 


கும்பகோணம்‌ சங்கர மடத்திலுள்ள சந்திர மெளலீசுவரர்‌ கோயிலின்‌ நுழை 
வாயில்‌ வலப்புறச்‌ சுவரில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


சங்கரர்‌ நிறுவியதாகக்‌ கூறப்படும்‌ ஐந்து மடங்களில்‌ காஞ்சிபுரம்‌ காமகோடி 
பீட மடமும்‌ ஒன்று. கி. பி. 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடையில்‌ இடைவிடாமல்‌ நடை 
பெற்ற கருநாடகப்‌ போர்களின்‌ விளைவாகக்‌ காஞ்சிபுரம்‌ மூன்றாம்‌ மகாதேவேந்திர 
சரசுவதி சுவாமிகளான சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ (1704-1746) தென்திசைப்‌ 
பயணம்‌ மேற்கொண்டு உடையார்பாளையத்தில்‌ தங்கியிருந்தார்‌. 


அப்போது தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த பிரதாபசிங்‌ (1739-1769) 
சங்கராச்சாரியாரைத்‌ தஞ்சாவூரில்‌ நிலையாக வந்து தங்குமாறு அழைத்தார்‌. 


ஆனால்‌ சங்கராச்சாரியார்‌ காவிரி ஆற்றின்‌ கரையில்‌ தங்கியிருக்க விரும்பவே 
அவருடைய விருப்பப்படிக்‌ கும்பகோணத்தில்‌ காவிரியின்‌ தென்கரையில்‌ டபீர்‌ 
அக்கிரகாரத்தில்‌ சங்கராச்சாரியாருக்கு மடம்‌ கட்டிப்‌ பல கொடைகளையும்‌ 
பிரதாபசிங்‌ அளித்தார்‌. 


அது முதற்கொண்டு கும்பகோணம்‌ சங்கர மடத்திற்கும்‌ தஞ்சை மராட்டிய 
அரச குடும்பத்துக்கும்‌ தொடர்பு பெருகியது. நிரந்தரமான வருவாய்‌ உடைய 
பல்வேறு கொடைகளுடன்‌, அவ்வப்போது பெரும்‌ செல்வமும்‌ சங்கர மடத்திற்குக்‌ 
கொடையாக அளிக்கப்பட்டன , 


பலமுறை சங்கராச்சாரியார்கள்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனைக்கு வருகை புரிந்‌ 
தனர்‌. சங்கர மடத்தின்‌ சிறப்புப்‌ பூசையான வியாச பூசைக்கு மராட்டிய மன்னர்‌ 
சிறப்பு அன்பளிப்புக்களுடன்‌ தனிப்‌ பிரதிநிதியையும்‌ அனுப்புவது வழக்கம்‌, இவ்‌ 
வழக்கம்‌ இன்றும்‌ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 


காஞ்சிபுரம்‌ சங்கராச்சாரியார்களின்‌ வழிபடு கடவுள்‌ சந்திர மெளலீசுவர 
சுவாமி, கும்பகோணம்‌ சங்கர மடத்தில்‌ இச்சந்திர மெளலீசுவரருக்குத்‌ தனிக்‌ 


159 


கோவிலை இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ (1798-1832) 1822 இல்‌ கட்டினார்‌ 
என்பதை இம்‌ மராத்திமொழிக்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. நரன்‌ 10-- 2 _ 1929. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 
ஸீ 


ஞீ சந்திர மெளலீசுவர சுவாமி எப்பொழுதும்‌ நிலையாகத்‌ தங்கும்‌ 
பொருட்டு ராசஸ்ரீ சத்திரபதி செரபோசி மகாராசாவினால்‌ சாலிவாகன ஆண்டு 
1743 விருஷ ஆண்டு மாசி மாதம்‌ சுக்கில பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை இக்‌ 
கோயில்‌ பிரதிட்டை செய்யப்பட்டது. 


97. திருவாரூர்த்‌ தியாகராசர்‌ கோயில்‌ கல்வெட்டு 


திருவாரூரில்‌ தியாகராசர்‌ கோயில்‌ முதல்‌ பிரகாரத்தில்‌ கருவறையின்‌ மேற்குப்‌ 
பக்கம்‌ தரையில்‌ பதிக்கப்பட்ட கற்பலகையொன்றில்‌ இக்கல்வெட்டு காணப்‌ 
படுகிறது. ! 

சோழ நாட்டை ஆட்சிபுரிந்த பிற மன்னர்கள்‌ போலவே தஞ்சை மராட்டிய 
மன்னர்களும்‌ திருவாரூர்மீது மிகுந்த பற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌. இரண்டாவது 
மராட்டிய மன்னர்‌ சகசி பாடிய சங்கர பல்லகி சேவா பிரபந்தம்‌” என்னும்‌ இசை 
நாடகம்‌ திருவாரூரில்‌ நடிக்கப்பட்டது. சகசி மன்னர்‌ தஞ்சாவூர்‌ மகர்நோன்புச்‌ 
சாவடியில்‌ விசயமண்டபம்‌ என்ற பெயரில்‌ மண்டபம்‌ ஒன்றமைத்து அதில்‌ திரு ” 
வாரூர்த்‌ தியாகராசப்‌ பெருமானை எழுந்தருளச்‌ செய்தார்‌. 


தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ தேர்த்‌ திருவிழா, நாள்‌ வழிபாடு, இறைவன்‌ திரு 
வீதி உலாப்போதல்‌ முதலியவை முழுவதும்‌ திருவாரூர்‌ போலவே சோழர்‌ நாளில்‌ 
கடந்து வந்தது. இடைக்காலத்தில்‌ இவ்வழக்கம்‌ நின்று விட்டது. இதைக்‌ கேள்‌ 
விப்பட்ட மராட்டிய மன்னர்‌ ஒருவர்‌ திருவாரூர்‌ சென்று வழிபாட்டு முறைகள்‌ 
முழுவதையும்‌ அறிந்து அவைகளை அப்படியே தஞ்சையில்‌ பின்பற்றச்‌ செய்தார்‌. 


12-4-1717ஆம்‌ ஆண்டு முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ (1711-1739) திரு 
வாரூர்த்‌ தியாகேசர்‌ ஆலயத்தில்‌ செய்த திருப்பணியை இக்கல்வெட்டு கூறுகிறது. 


கல்லாலான திருமேனிகளை வழிபாட்டுக்கு நாட்ட அட்டபந்தனம்‌ என்னும்‌ 
மருந்தைப்‌ பயன்படுத்துவர்‌. அவ்வட்டபந்தனம்‌ அனைத்தும்‌ விடுபட்டு, கோயில்‌ 
முழுவதும்‌ சிதைந்து கிடந்ததைச்‌ சரபோசி மன்னர்‌ திருப்பணி செய்தார்‌ என்ற 
செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது, 

சர 3பாசிக்கு முன்னர்‌ ஆட்சிபுரிந்த சகசியும்‌ முதலாம்‌ ஏகோசியும்‌ கல்வெட்டில்‌ 
குநிக்கப்பட்டுள்ளஸர்‌ . 


1. Sorilh /9 ம்பு [1282771001 Vol 26111 No. 580 ; 4.8.9. No. 535 of 1904. 


0 1 ப்ரி மேவ வ 


24 


71-21 


161 
கல்வெட்டு 


கலியுக ஆதியான ந 

ஈள்‌ முதல்‌ சென்ற இ 4 
818 சாலியவாக 
ன.ஸஹாரத்தம்‌ [63 

6 இதன்‌ மேல்‌ செல்லா நி 
ன்ற ஏவிளம்பி௫ா சித்‌ 
திரை மீ |5ஸஉூபூறுவ பட்ச 

ம்‌ திறையோதெசியும்‌ ௮ 
ஸற்த நட்சத்திரமும்‌ சுக்கிற 
வாரமும்‌ ஸ்ரீமற்‌ தியாக ரா 
௪ சுவாமியார்‌ வன்மீக னா 
த சுவாமியார்‌ ஆலை [ய] த்திலு: 
ள்பட்ட மகா சிவலிங்கம்‌ 
திருக்கோவில்‌ அட்ட 


பந்தனம்‌ மு[த]ல்லாக ௧ 
' ல்பமுத லிறந்து போ 


னத்தை பண்ணிவித்‌ 

த பலன்‌ மகாமண்ட 
லேசுவ(ர்‌)ரன்‌ ராசமா 
னிய ராச ஸ்ரீ ஏகோ 
சி மகராசா சாயபு ௪க 
சி மகராசா ௪ரபோ 

சி மகராசா தற்மம்‌ 

(0௮ 


98, 99. கோட்டூர்க்‌ கல்வெட்டுக்கள்‌ 


98. பிரதாபசிங்‌ கொடைக்‌ கல்வெட்டு : 


தஞ்சை மாவட்டம்‌, 


மன்னார்குடி வட்டம்‌ கோட்டூர்க்‌ 


கொழுந்தீசுவரர்‌ 


கோயில்‌ அருகே வயலில்‌ நடப்பட்டுள்ள கல்லில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


24-12-1761 அன்று தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிங்‌ கோட்டூர்க்‌ 
கொழுந்தீசுவர சுவாமி அபிடேகக்‌ கட்டளைக்குத்‌ தோட்ட நிலம்‌ கொடையாக 


அளித்த செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது." 


ல. வட க ஆலு ஷூ. 


ர்‌ 


13 
14 


கல்வெட்டு 


உ விஷு ௫ மார்கழி 
மீ 13௨ கோட்டு 

ர்‌ கொழுந்தீசுவர 
சுவாமி அமிஷே 

க கட்டளைக்கு மகர 
ராசா சாயபு அவர்க 
ள்‌ தன்மமாக விட்ட 
[குரதன] பயிரிட்ட 
தோட்டம்‌ யீ£ சன்‌ 

குடி வாய்க்காலு 

க்கு மேற்கு முள்னி 
யாத்துக்கு வடக்கு 
குடிமிருப்பு நத்த 
த்துக்குக்‌ கிழக்கு வய 


பப்‌ டடம ட்‌ ப கிப்ட்‌ 
1. A. R, E. NO. 4620721912 


309 


15 லுக்கு தெற்கு 

16 மிந்த நான்‌ 

17 கெல்லை உள்‌ 

18 மட்ட மாவடை மரவடையு 
19 முள்ப்பட தன்ம 

20 மாக விட்ட படியினா 
21 லே சந்திராதித்தவ : 
22 ரை அனுபவிக்க க : 
23 டவராகவும்‌ யிதற்கு வி 
24 காதம்‌ பண்ணினவ 

25 ன்‌ கெங்கைக்‌ கரையி 
26 லே காராம்‌ பசுவைக்‌ 
27 கொன்ற பர்வத்திலே 
28 போவான்‌ ௨ 


99. உவரிச்சேரியார்‌ கொடைக்‌ கல்வெட்டு : 


தஞ்சை மாவட்டம்‌, மன்னார்குடி வட்டம்‌ கோட்டூர்‌ கொழுந்தீசுவர சுவாமி 
கோயிலில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


ஆனந்தராய மகி என்பவர்‌ கற்றறிந்த ஒரு மராட்டிய குலப்‌ பெரியவர்‌. 
புலவர்களை ஆதரித்தவர்‌. இலக்கியம்‌ பல பெற்றவர்‌. அவர்‌ தஞ்சை மராட்டிய 
மன்னர்கள்‌ சாசி (1684-1711), முதலாம்‌ சரபோசி (1711-1729), துக்கோசி 
(1729-1735) ஆகியவர்கள்‌ ஆளுகை நாளில்‌ உயர்‌ அலுவலராகப்‌ பணிபுரிந்தவர்‌. 
முதலாம்‌ சரபோசி காலத்தில்‌ இவர்‌ தளவாய்ப்‌ பதவி வகித்தார்‌. 


முதலாம்‌ சரபேரசி ஆட்சிக்‌ காலத்தில்‌ 15-7-1722ஆம்‌ ஆண்டு ஞாயிற்றுக்‌ 
கிழமையன்று மன்னார்குடி வட்டம்‌ கோட்டூரில்‌ உள்ள கொழுந்தீசுவர சுவாமிக்கு 
அபிடேகக்‌ கட்டளைக்காக உவரிச்சேரி என்னும்‌ இடத்தில்‌ பெருமாத்தேவர்‌, 
திருமலைத்‌ தேவர்‌, கோட்டூர்‌ ஊரவர்‌ ஆகியோரின்‌ சம்மதத்தைப்‌ பெற்றுக்‌ கொடை 
நிலம்‌ முக்கால்‌ வேலி அளிக்கப்‌ பெற்றது. ' 

அந்நிலத்தில்‌ கோயில்‌ பயன்பாட்டுக்காகத்‌ தோப்பு வைக்கப்பட்டது. ஏற்‌ 


கனவே அருகில்‌ தோப்பு இருந்த இடத்திலும்‌, நீர்நிலை (குளம்‌, ஆறு) யின்‌ 
அருகிலும்‌ வளமான பகுதியில்‌ இக்கொடை நிலம்‌ அளிக்கப்பட்டது. 


2. A.B. E. No. 463 of 1912 


Oo NNW 


ல்‌ 
உடு 


164 

கல்வெட்டு 
சுபகி[று]து ஜ்‌ ஆனி ம 
15 ௨ ராயஸ்ரீ தளவாய்‌ 
ஆனந்த ராயர்‌ சாயபு 
அவர்கள்‌ னாளையில்‌ கோ 
ட்டர்‌ கொழுந்தீசுர சுவ 
ரமியார்‌ அபிஷேகக்‌ கட்டளை 
க்கு உவரிச்சேரியில்‌ பெ 
ருமாத்‌ தேவர்‌ திருமலைத்‌ 
தேவர்‌ ஊரவரும்‌ சம்ம 
தித்து தோப்பு வைச்சு செய்து 
குடுத்தது குளத்து மேல்க்கரை 
வடகரை சுத்து உள்பட முள்ளி 
நதிக்கு வடக்கு மசான பூமி 
க்கு கிழக்கு கீழ்வேலி இ 
பரிய தோப்பு வேலி ௮ 
றுதிக்கு நிலம்‌ முக்கால்‌ 
இந்த தறுமம்‌ பண்‌ 
ணினது இதுக்கு ஆர 
ஈகிலும்‌ அழிவு பண்‌ 
ணினவன்‌ க[£]ராம்ப 
சுவை கொண்ண தே 
ஈஷத்திலே போவ 
ரன் ட 


100, மகாதேவப்பட்டணக்‌ கல்வெட்டு 


மன்னார்குடிக்குத்‌ தென்மேற்கே 10 கி. மீ. தொலைவிலுள்ள மகாதேவப்‌ 
பட்டணக்‌ கோட்டைக்குள்‌ ஆதிவராக சுவாமி கோயிலின்‌ மகாமண்டபத்தில்‌ உள்ள 
அழகுமிக்க ( 60 செ. மீ. % 45 செ. மீ. அளவுள்ள ) தனிக்‌ கல்‌ ஒன்றில்‌ இவ்வட 
மொழிக்‌ கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


துக்கோசி என்று அழைக்கப்பட்ட முதலாம்‌ துளசா மன்னர்‌ காலத்தில்‌ இங்கு 
கோட்டை ஒன்று கட்டப்பட்டது. அதனுள்‌ ஒரு அரண்மனை கட்டி நாட்டின்‌ ஒரு 
பகுதியை துக்கோசி ஆட்சிபுரிந்து வந்தார்‌. 

இன்றும்‌ மகாதேவப்‌ பட்டணத்தில்‌ 5 வேலி பரப்பில்‌ பெரிய கோட்டை 
உள்ளது. கோட்டையினுள்‌ பெரிய அரண்மனை, சிறிய அரண்மனை எனப்படும்‌ 
பகுதிகள்‌ இடிந்து சிதைந்து கிடக்கின்றன. 1781இல்‌ ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்‌ 
பெனிக்கும்‌ ஐதர்‌ அலிக்கும்‌ நடைபெற்ற போரில்‌ இக்கோட்டை முக்கிய இடம்‌ 
பெற்றது. 

ஊரின்‌ வடக்கே கிழக்கு நோக்கிச்‌ சம்போ மகாதேவர்‌ கோயில்‌ உள்ளது. 
அக்கோயிலால்தான்‌ இவ்வூருக்கு மகாதேவப்‌ பட்டணம்‌ என்று பெயர்‌ ஏற்பட்டது. 
இங்கு உமாபாயி சாகேப்‌ சத்திரம்‌ எனப்படும்‌ மராட்டியச்‌ சத்திரமும்‌ உள்ளது. 


சிவபெருமான்‌ பார்வதியைத்‌ திருமணம்‌ செய்து கொண்ட வரலாற்றைக்‌ 
கூறும்‌ 'சிவகாம சுந்தரி பரிணயம்‌' என்னும்‌ தெலுங்கு நாடக நூல்‌ மகாதேவப்‌ 
பட்டணத்தில்‌ துக்கோசியால்‌ எழுதப்பட்டது. ஆதிவராக சுவாமி கோயிலில்‌ இந்‌ 
நாடகம்‌ நடிக்கப்பட்டது. சிவகாம சுந்தரி பரிணயத்தில்‌ மகாதேவப்‌ பட்டணம்‌ 
பற்றிய பல குறிப்புக்கள்‌ உள்ளன. 

துக்கோசி இயற்றிய “தன்வந்தரி சார நிதி” என்னும்‌ ஆயுர்வேதம்‌ பற்றிய 
வைத்திய நூலில்‌ இவ்வூர்‌ பற்றிய வருணனை மிகவும்‌ விரிவாக உள்ளது. 

2--8-1728ஆம்‌ ஆண்டு பொறிக்கப்பட்ட இக்கல்வெட்டு அழகாகச்‌ சிற்‌ 
பங்கள்‌ செதுக்கப்பட்ட கல்லில்‌ வழிபாட்டு மந்திரம்‌ போன்று வடமொழியில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. 


166 
கல்வெட்டின்‌ மொழி பெயர்ப்பு 


கணேசன்‌, சரசுவதி, குழு, சிவன்‌, மகாதேவன்‌, உமா மகேசுவரன்‌, 


இலக்குமி, நாராயணன்‌, கோவர்த்தனன்‌, ஆலிலைக்‌ கண்ணன்‌, பரப்பிரம்மம்‌, 
சீவாத்மாவாக இருக்கின்ற இறைவன்‌, அரிகரன்‌, அர்த்தநாரீசுவரன்‌, பிரகிருதி 
புருடன்‌, கலைமகள்‌, புவனேசுவரி, அட்டமூர்த்திகள்‌, சச்சிதானந்தன்‌, கங்கா 
தரன்‌, காலகாலன்‌, அனைத்துத்‌ தேவர்கள்‌, அக்கினி, இந்திரன்‌, மேகநாதன்‌, 
தேவதேவன்‌, பூதேவி, வருணன்‌, அங்காரகன்‌, சண்முகன்‌, மருத்துக்கள்‌, 
குரியன்‌, மந்திரமலை, யாகபுருடன்‌, கங்கை, காவேரி, வாயு, மேகங்கள்‌, 
சோமன்‌, தீ, சுக்கிரன்‌, புதன்‌, சனி, மிருகசீரிச நட்சத்திரத்தை உடைய தெய்வம்‌, 
கடக ராசியின்‌ தேவதை, மின ராசிக்குரிய தெய்வம்‌, கும்ப ராசிக்குரிய 
தெய்வம்‌, விருஷ ராசிக்குரிய தெய்வம்‌, ரிஷ்ய சிருங்கர்‌, ஓளி, ஆகாயம்‌, ஓலி, 
கிருட்டிணன்‌, வாசுதேவன்‌, உலகநாயகன்‌, வாக்கின்‌ தலைவி, தத்தாத்ரேயன்‌, 
தட்சிணாமூர்த்தி, அன்னபூரணி, காயத்ரி, சாவித்திரி, ரித்யை, சித்தி, மகா 
லட்சுமி, சோறைதாயர்‌,' நவக்கிரகங்கள்‌, ௮ட்டதிக்குப்‌ பாலகர்‌, விசுவாம்பரன்‌, 
விசுவநாதன்‌, சத்த ரிசிகள்‌, கருடன்‌, விருப்பத்தைப்‌ பூர்த்தி செய்பவன்‌, விருப்பம்‌ 
அற்றவன்‌ ஆகிய தெய்வங்களை வணங்குகிறேன்‌. 


எங்களுக்கு மழை பொழியட்டும்‌; விளைச்சல்‌ பெருகட்டும்‌; மேகமானது 
மழையைக்‌ கொடுப்பதாக; பூமியை வணங்குகிறேன்‌; முடிவற்றவனாகவும்‌, 
ஆயிரக்கணக்கான தலைகளையும்‌, தோள்களையும்‌, கண்களையும்‌, கைகளை 
யும்‌, பெயர்களையும்‌, உருவங்களையும்‌ கொண்டு எந்தப்‌ புருடன்‌ இருக்கின்‌ 
றானோ அவனை வணங்குகிறேன்‌. 

மங்களத்தைக்‌ கொடுக்கட்டும்‌. ஆயிரக்கணக்கான கோடி யுகங்களைக்‌ 
கண்டவனும்‌ அழிவற்றவனுமாக எந்தப்‌ புருடன்‌ இருக்கின்றானோ அவனை 
வணங்குகிறேன்‌. 

பெரிய இடையூறுகளைத்‌ தவிர்ப்பவனும்‌............ வணங்குகிறேன்‌. கீலக 
ஆண்டு ஆடி மாதம்‌ பெளர்ணமி.................... 


101. செம்பனார்‌ கோயில்‌ கல்வெட்டு 


தஞ்சை மாவட்டம்‌, மயிலாடுதுறை வட்டத்தில்‌ காவிரிக்குத்‌ தென்கரையில்‌ 
அமைந்த தலங்களுள்‌ செம்பனார்‌ கோயில்‌ ஒன்று. அங்குள்ள சுவர்ணபுரிசுவரர்‌ 
கோயிலுக்கு வெளியே கிடக்கும்‌ கல்‌ தூண்‌ ஒன்றில்‌ இக்கல்வெட்டுக்‌ காணப்படு 
கிறது. 


இவ்வூருக்குப்‌ பழம்பெயர்‌ திருச்செம்பொன்‌ பள்ளி என்று தேவாரத்‌ திருமுறை 
களிலும்‌, பெரிய புராணத்திலும்‌, கல்வெட்டுக்களிலும்‌ வழங்கப்பெறுகிறது. 


3-11-1720 அன்று முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌, நாட்டாரும்‌ 
பாதுகாவல்‌ உரிமையுடையோரும்‌ சேர்ந்து கோயிலுக்குக்‌ கொடுக்க வேண்டிய 
கொடைபற்றிச்‌ செய்து கொண்ட ஒப்பந்தம்‌ இக்கல்வெட்டில்‌ காணப்படுகிறது. 
கிராமத்தில்‌ உள்ள எல்லோரும்‌ கோயிலுக்குக்‌ கீழ்வருமாறு வரி கொடுக்க வேண்டும்‌; 
பாதுகாவல்காரர்‌ தறி ஒன்றுக்கு ஒரு பணம்‌ என்ற வீதத்தில்‌ கொடுக்க வேண்டும்‌. 
கிராமத்தில்‌ வசூலாகும்‌ * உறையில்‌” பாதி கோயிலுக்குப்‌. போகவேண்டும்‌. மேலும்‌ 
சம்மர்த்த்துக்கு ஆண்டுக்கு 2 பணம்‌ செலுத்த வேண்டும்‌. இத்தீர்மானம்‌ காவேரிப்‌ 
பட்டினம்‌ சுபா அய்யாவய்யன்‌, அபால்‌ தாண்டவராய முதலியார்‌ ஆகியோர்‌ 
முன்னிலையில்‌ செய்யப்பட்டது. 


கல்வெட்டு 
கல்லியாத்தம்‌ 4 
82! க்கு மேல்ச்‌ 
செல்லாறின்ற சாறு 
வரி) காற்திகை மீ 
2 ௨ சரபோசி ராசா நாள்‌ 


nN 


1, 4. R. E. No. 175 of 1925. 


168 


சுமை காவேரிப்‌ பட்டணம்‌ 
அய்யாவையனவர்கள்‌ 

அபால்‌ தாண்டவராய முதலி 
யார்‌ னாட்டார்‌ பாதுகாவல்‌ ௪க 
ல சணங்களாம்‌ அபிமானித்து 
செம்பொன்னாதர்‌ கோவி 
லுக்குக்‌ கல்லு வெட்டி னாட்டி 
நபி கோவில்க்‌ கிறாமத்தில்‌ 
பலர்‌ னாலாசாதியும்‌ கோவிலு 
க்கு பிறை குடுத்துச்‌ சுகமே யி 
ருக்கவும்‌ பாதுகாவலுக்கு ௫ | 
க்கு தறிக்கொரு பணமுங்‌ கி 
றாமத்திலுறை பாதியும்‌ பத்தி 

க்‌ கொள்ளவும்‌ மத்துண்டா 

கிய சுவந்திரங்‌ கோயிலுக்‌ 

குத்‌ தெற்றம்‌ பண்ணிக்‌ குடு 
த்தபடி ஆயம்‌ சம்மாதம்‌ ம 

1 க்கு பணம்‌ 2 பத்திக்‌ கொள்ள 
வும்‌ மி.ந்தத்‌ தற்மங்களை மே 
ன்மேலும்‌ அபிவிருத்தியா 

க நடப்பிச்ச பேர்கள்‌ சந்தா 

ன சமிந்தியும்‌ தீற்காயுசும்‌ 
மேன்மேலு முண்டாவதா 

கவும்‌ யிந்தத்‌ தற்மங்களுக்கு அழி 
வு சொன்ன பேர்கள்‌ கெய்‌ 
கைக்‌ கரையிலே ஆயிரங்‌ 
காராம்‌ பசுவும்‌ ஆமிரம்‌ பிரா 
மணரையுங்‌ கொண்ண 
தோழத்தில்ப்‌ போவார்கள்‌ ௨ 


102. எழுமகளூர்க்‌ கல்வெட்டு 


தஞ்சை மாவட்டம்‌, மயிலாடுதுறை வட்டம்‌: எழுமகளூரில்‌ ஒரு நிலத்தில்‌ 
நடப்பட்டுள்ள குத்துக்கல்லில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது.! 

கி. பி. 1746 ஆம்‌ ஆண்டு தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிங்‌ (1789 
1768) இவ்வூர்‌ ஞானேசுவர சுவாமிக்கும்‌ அம்மனுக்கும்‌ சருவமானியமாக 
நன்செய்‌ நிலக்கொடை நைவேத்தியத்துக்காக அளித்த விபரம்‌ இக்கல்வெட்டில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. அந்நிலம்‌ காவிரிக்கும்‌ அரிசிலாற்றுக்கும்‌ இடைப்பட்ட 
வளமான பகுதி என்பதும்‌ தெரிகிறது. 


நிலத்தின்‌ எல்லைகள்‌ கூறப்பட்டுள்ளன. நிலம்‌ 18 அடிக்‌ கோலால்‌ அளக்‌ 
கப்பட்ட விபரமும்‌ இதன்மூலம்‌ தெரிகிறது. கொடை நிலத்தை அரசு அலுவலரும்‌, 
நாட்டாரும்‌ அளந்து கொடுத்தார்கள்‌ என்று குறிக்கப்படுகிறது. 


கல்வெட்டு 

சாலி வா[கனம்‌] 
1668 [கலியுகம்‌] 
49847 சித 
ன்‌ மேல்‌ செல்லா நின்ற அட்சய வரு 
வத்தி மங்கள பஞ்சாங்‌ 
ம்‌ காவேரிக்கு தெற்கு அரி 
[சிலாத்துக்‌]கு வடக்கு கொற நாட்டு சன 

..ஞுரனம்‌ ஞானேசுர சாமி அம்ம 
ட. நெவேத்தத்துக்குச்‌ சந்திராதித்தவல்‌ ராசமாற்தாண்ட ராச 
10 ...... .த்தியிவற்கு ஸ்ரீ துக்கோசி மகா 


DON கே ஸ்ர RN 


1. 4. R. E. No.44 of 1925. 


170 


ராசா அவர்கள்‌ சந்தாநமாந பெரதாபசிங்க மகாராசா 
சறுவ மானியம்‌ தெத்தம்‌ பண்ணிச்‌ [சிலா] சாதநம்‌ 
டட நஞ்சை நிலத்தில்‌ பதிநெட்‌[டடிகோலால்‌] 
த டுூகரைக்கு மேற்கு செங்க 

வை ULL... கரைக்கண்ணிக்கு தெற்கு 

ல்ல நடம்டி கரைக்கண்ணிக்கு வடக்கு ஒன்பதாங்க.. 
முக்கால்‌ யிந்த நிலம்‌ அரமனைய்‌ 

சனங்களும்‌ நாட்டாரும்‌ சகலமும்‌, வந்து! அளர[த்து] 
[சத்திர] தரியாளுள்ள மட்டும்‌ சாமிக்கு நடந்துவர.. 
யாராமொருவர்‌ விகாதம்‌ பண்ணினால்‌ கெங்கைக்‌ 
[கரையில்‌ காராம்‌]பசுவை கொண்ண்‌ தோஷத்தில்‌ 
[போவான்‌ யிதுக்‌]கு விகாதம்‌ நினைச்சவர்கள்‌ 


ல்‌ லும்‌ [போவார்கள்‌ ௨ 


103. திருப்பாம்புரம்‌ கல்வெட்டு 


தஞ்சை மாவட்டம்‌, நன்னிலம்‌ வட்டம்‌ திருப்பாம்புரம்‌ சேடபுரீசுவரர்‌ 
கோயிலில்‌: வெளிமதில்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ பதித்துள்ள கல்லில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்‌ 
பட்டுள்ளது.! 


முதல்‌ சரபோசி மன்னர்‌ (1711-1729) காலத்தில்‌ சுபேதாராக இருந்தவர்‌ 
களுள்‌ ஒருவர்‌ ராகோசி பண்டிதரய்யனவர்கள்‌, 


பண்டிதர்‌, அய்யன்‌ என்ற சிறப்புப்‌ பெயர்கள்‌ இணைந்திருப்பதால்‌ இவர்‌ 
கற்றறிந்த சான்றோராக இருக்கலாம்‌. இவர்‌ முதல்‌ சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌ 
“திவான்‌” பொறுப்பில்‌ இருந்தார்‌. *பந்த்‌” என்ற மராட்டியப்‌ பெயரும்‌ பண்டிதர்‌ 
என்று கல்வெட்டில்‌ குறிக்கப்பெறுகிறது.” இவருக்குக்‌ கீழ்‌ “கர்த்தர்‌” என்ற 
பதவியில்‌ இருந்தவர்‌ மானுக்கோ பண்டிதரய்யனவர்கள்‌. இவர்‌ தன்னுடைய 
கொடையாகத்‌ திருப்பாம்புரம்‌ சிவாலயத்தில்‌ வசந்த மண்டபம்‌ கட்டிய செய்தி 
இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது. நான்‌ 9-8-1722. 


கல்வெட்டு 
உ தேவி சகாயம்‌ 
௨ ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாக 
ன சகாப்தம்‌ [644 
கல்யப்தம்‌ 4824 த்தி 
ன்மேல்‌ செல்லா நின்ற சாப 
கிறது ந ஆவணி மி 8௨ 


[ல தெரு பொம்‌ அவ 


1. ஆ. பத்மாவதி, நன்னிலம்‌ கல்வெட்டுக்கள்‌, 158-1971 ; 
4, 2, 7, No. 98 of 1911. 


2. டபீர்‌ பந்த்‌ - டபீர்‌ பண்டிதர்‌ எனப்பட்டார்‌, 


172 


ரெபதி கூடின சுக்கிற வார னா 
ள்‌ யிந்த சுபதினத்தில்‌ ரா 

சஸ்ரீ சுபயதா[ர்‌]ராகோ[சி] 
பண்டித(ர)ரய்யனவர்‌ 

கள்‌ திவாணத்துக்கு கத்தி 
ராகிய மாணுக்கோ பண்டி 
தரய்யனவர்கள்‌ தற்ம 

ம்‌ வசந்த மண்டபம்‌ 


க்க க்ப்‌, வல ல யக ய பட்ட பட டப்‌ 


கர்த்தராகிய 


104-109. வைத்தீசுவரன்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சை மாவட்டம்‌, சீர்காழி வட்டத்தில்‌ உள்ள பாடல்‌ பெற்ற தலம்‌ புள்ளி 
ருக்கு வேளூர்‌. அங்கு வைத்தீசுவரன்‌ கோயில்கொண்டுள்ள காரணத்தால்‌ புள்ளி 
ருக்கு வேளூர்‌ என்ற ஊர்ப்பெயர்‌ வழங்குவது மறைந்து வைத்தீசுவரன்‌ கோயில்‌ 
என்ற பெயரே ஊருக்கும்‌ நிலைத்துவிட்டது. இவ்வூருக்கு வைத்தியநாதக்குடி 
என்றும்‌ பெயர்‌ வழங்கிற்று. 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பலர்‌ இக்கோயிலுக்குத்‌ திருப்பணிகள்‌ செய்துள்‌ 
ளனர்‌. தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்துக்‌ கல்வெட்டுத்துறை இக்கோயிலைப்‌ பற்றித்‌ 
தொகுத்துள்ள ஏழு செப்பேடுகளில்‌ மூன்று செப்பேடுகள்‌ மராட்டிய மன்னர்‌ காலத்‌ 
தைச்‌ சேர்ந்தவை. அவை, 


முதலாம்‌ ஏகோசி (1676 - 1684) 
முதலாம்‌ சரபோசி (1711-1789) 
இரண்டாம்‌ ஏகோசி (1785-1197) 


ஆகியோருடையவை ஆகும்‌. அமர்சிங்‌ (1787-1798) இக்கோயிலுக்கு ஆண்டு 
தோறும்‌ 5400 சக்கரம்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ 
1814இல்‌ *ஆன ந்தவல்லி' என்னும்‌ யானையை இக்கோயிலுக்கு அளித்தார்‌. 


இக்கோயில்‌ தருமபுர ஆதீனத்தாரால்‌ நன்கு நிருவகிக்கப்பட்டு வருகிறது. 
மராட்டிய மன்னர்கள்‌ தஞ்சையில்‌ .ஆட்சிபுரியும்போது இக்கோயில்‌ கட்டளைத்‌ தம்‌ 
பிரான்கள்‌ அரசர்களைப்‌ பார்க்கத்‌ தஞ்சை வருவது வழக்கம்‌. 1818ஆம்‌ ஆண்டு 
இக்கோயில்‌ கட்டளைத்‌ தம்பிரான்‌ ஒருவர்‌ கோயில்‌ பிரசாதத்துடன்‌ உருத்திராக்க 
மாலையும்‌ பவள மோதிரமும்‌ அரசருக்குக்‌ கொண்டு வந்தார்‌. 


104. 


174 


வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டு - அ : 


சித்தாமிர்தக்‌ குளத்தின்‌ வடபுறம்‌ படிகளின்‌ அருகே உள்ள மண்டபத்தின்‌ 


கிழக்குப்‌ பக்கம்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 


1767ஆம்‌ ஆண்டு துளசா மகாராசா ஆட்சியின்போது சீகாழிச்‌ சீமை அதிகாரி 


யாக இருந்தவர்‌ மல்லார்சி காடே ராவ்‌ அவர்கள்‌. அவர்‌ காலத்தில்‌ இக்கோயிலின்‌ 
இரண்டாம்‌ பிராகாரத்து நான்கு திருமதிள்களும்‌, திருமாளிகைப்‌ பத்தியும்‌, அம்மன்‌ 
சன்னிதி தட்டி சுற்றி மண்டபமும்‌ கருங்கல்‌ திருப்பணியாகக்‌ கட்டப்பெற்றன. திரு 
மாளிகைப்‌ பத்தியின்‌ மேலே நான்கு புறமும்‌ வவ்வால்‌ நெற்றியும்‌ கட்டப்பட்டது. 


அப்போது தருமபுர ஆதீனத்தின்‌ 10ஆம்‌ பண்டார சன்னிதியாக இருந்த 


தவத்திரு சிவஞான தேசிக சம்பந்தரும்‌, வைத்தீசுவரன்‌ கோயிலில்‌ கட்டளைத்‌ தம்‌ 
பிரானாக இருந்த முத்துக்குமாரசாமித்‌ தம்பிவான்‌, அவர்களும்‌ இக்கல்வெட்டில்‌ 
குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌ .! 


டி 


i, 


கல்வெட்டு 

சுவத்திஸ்ரீ சாலிவாகன சகாத்தம்‌ | 689 கலியுக ஸ்‌ 4868 இதன்மேற்‌ செல்லா நி 

ன்ற சறுவசித்தி ர) ஆவணி மீ போஸலெ வங்சொத்தாரகரான ரா துளசா 
மகராச சாயெட 

அவர்கள்‌ ராச்சிய பரிபாலனம்‌ பண்ணுகுற னாளையில்‌ ரா மல்லார்சி காடே 
சாயரவர்களுக்கு சீகாழிச்‌ சீமை மு 

காசு நடக்கமில்‌ தற்ம்மபுரம்‌ பண்டாரச்‌ சன்னதி சிவஞான தேசிக சம்மந்தன்‌ 
அனுக்கிறகத்தைப்‌ பெற்ற 

முத்துக்‌ குமார சுவாமித்‌ தம்பிரானவர்கள்‌ வமித்தியனாத சுவாமி கட்டளை 
அதிகாரம்‌ பண்ணு ்‌ 

குற காலற்றில்‌ ரெண்டாம்‌ ட்டம்‌ சால்‌! மத்து மதளும்‌ திருமாளிகைப்‌ 
பற்றியும்‌ ௮ 

ம்மன்‌ சன்னதி தட்டி சுற்றி மண்டபமும்‌ சாங்கமாக கருங்கல்‌ திருப்‌ 
- பணியாமிக்‌ கட்டி நிற 

வற்றி அந்த திருமாளிகைம்‌ பற்றியின்‌ மேலே நாலு த வவ்வால்‌ நெற்றி 
கட்டி நிறவேறின 

அ 


TE 


4.R. EH. No.-421 of 1918 - 19. 


175 


105. வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டு - ஆ : 


இந்தக்‌ கல்வெட்டு இதற்கு முன்புள்ள : கல்வெட்டின்‌ எதிரில்‌ மேற்குப்‌ பக்கம்‌ 


வெட்டப்பட்டுள்ளது ,. 1770ஆம்‌ ஆண்டு மேல்‌ கல்வெட்டில்‌. குறிக்கப்‌ பட்டுள்ள 
வர்கள்‌ காலத்தில்‌ சித்தாமிர்தக்‌ குளத்தின்‌ நான்கு புறமும்‌ உள்ள. மண்டபங்கள்‌ 
கருங்கல்‌ திருப்பணியாகக்‌ கட்டப்பெற்ற செய்தி கூறப்படுகிறது.? 


106. 


கல்வெட்டு 
-உ ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாத்தம்‌ [692 கலியுக இ 487! இதன்மேற்‌ 


செல்லாநின்ற விகுற்தி வையாசி மீ போஸலெ வங்சொத்தாரகரான ரா 
துளசா மகராச சா 


யெபு அவர்கள்‌ ராச்சிய பரிபாலனம்‌ பண்ணுகுற னாளையில்‌ ரா மல்லார்சி 
காடே ராயரவர்‌ 


களுக்கு சீகாழிச்‌ சீமை முகாசு. நடக்கயில்‌ தற்ம்மபுரம்‌ பண்டாரச்‌ சன்னதி 
சிவஞான தேசிக ௪ 

ம்பந்தன்‌ அனுக்கிற[க]த்தைப்‌ பெற்ற ரா முத்துக்குமார சுவாமித்‌ தம்பிரான 
வர்கள்‌ வயி என்ன 

த்தியனாத சுவாமி கட்டளை அதிகாரம்‌ பண்ணுகுற கரலற்தில்‌ தீற்த்தக்கரை 
நாச்சாரியும்‌ ம ஸ்ர 


ண்டபமும்‌ சாங்கமாக கருங்கல்‌ திருப்பணியாயிக்‌ கட்டி நிறவேறினது 


வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டு - இ : 


அம்மன்‌ சன்னிதி முன்‌ மண்டபத்திலுள்ள தூணில்‌ பொறிக்கப்பட்டுள்ள 


பிரதாபசிங்கின்‌ (1739-1763) உருவச்‌ சிலைக்குக்‌ கீழே வெட்டப்பட்டுள்ளது. 
மேலே கண்ட இரண்டு கல்வெட்டுக்கள்‌ துளசா மகாராசாவின்‌ காலத்தைச்‌ சேர்ந்‌ 


தவை. துளசா மகாராசா இக்கோயிலில்‌ தன்‌ தந்தையின்‌ உருவச்‌ சிலையைப்‌ 
பொறித்து வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்‌. 


கல்வெட்டு 
| வ ஸ்ரீ பிரதாப மி 
2 ங்கு மகாரா 
3 கா சாய 


2. 4. RE. No. 422 of 1918 - 19. 


176 
107. வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டு - ஈ : 


மேற்கண்ட கல்வெட்டுள்ள அதே மண்டபம்‌. துளசா மகாராசா காலத்தில்‌ 
சீகாழிச்‌ சீமை ஆட்சிப்‌ பொறுப்பை நிருவகித்து வந்தவரும்‌, வைத்தீசுவரன்‌ 
கோயிலில்‌ பல திருப்பணிகள்‌ செய்தவருமான மல்லார்சி காடே ராவின்‌ உருவச்சிலை 
பிரதாப சிங்குக்கு எதிர்த்‌ தூணில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. அவர்‌ உருவச்சிலையின்‌ 
கீழ்‌ அவர்‌ பெயர்‌ கீழ்வருமாறு பொறிக்கப்பட்டுள்ளது . 


கல்வெட்டு 


| உ ஷீ மல்லார்‌ 
2 சிகாடேரா 
3 அவர்கள்‌ 


108. வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டு - உ : 


துளசா மகாராசாவின்‌ காலத்தில்‌ தருமபுர ஆதீனத்தின்‌ 10ஆவது குருமகா 
சன்னிதானமாக எழுந்தருளியிருந்த பண்டார சன்னிதிகள்‌ தவத்திரு சிவஞான தேசிக 
சம்பத்தர்‌ அவர்களின்‌ திருவுருவம்‌ மேற்கண்ட மண்டபத்‌ தூணில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. அதற்குக்‌ கீழ்‌ அவர்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


இவர்‌ இளமையிலேயே துறவு பூண்டு காசியில்‌ தங்கி வடமொழியில்‌ வல்ல 
வராகத்‌ திகழ்ந்தார்‌. ஆதீனத்‌ தலைமை ஏற்ற பின்னரும்‌ காசி சென்று அருட்‌ 
பாக்கள்‌ பல பாடினார்‌. இவர்பால்‌ அருள்‌ உபதேசம்‌ பெற்றவர்கள்‌ பலர்‌. 


கல்வெட்டு 


உ தர்மடிரம்‌ பத்தாவ 
து பண்டாரச்‌ சன்‌ 
னதி சிவஞான தே 
சிகர்‌ ன ச 


AN வ 


109. வைத்தீசுவரன்‌ கோயில்‌ கல்வெட்டு - ன - 


மேலே கண்ட மண்டபத்திலேயே இக்கல்வெட்டும்‌ உள்ளது, பத்தாவது 
குருமகா சன்னிதானத்தின்‌ காலத்தில்‌ வைத்தீசுவரன்‌ கோயிலில்‌ கட்டளைத்‌ 
தம்பிரானாக இருந்தவர்‌ முத்துக்‌ குமாரசுவாமித்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌. முத்துக்‌ 
குமாரசுவாமி என்பது வைத்தீசுவரன்‌ கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள முருகப்‌ பெரு 


177 


மானின்‌ திருநாமம்‌ ஆகும்‌. குமர குருபர சுவாமிகள்‌ இம்முருகன்மீது “முத்துக்‌ குமார 
சுவாமி பிள்ளைத்தமிழ்‌” பாடியுள்ளார்‌. இம்மண்டபத்‌ தூணில்‌ உள்ள இவர்‌ சிற்பத்‌ 
தின்கீழ்‌ இவர்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது . 


71-23 


RN 


கல்வெட்டு 
௨ ஸ்ரீ முத்து 
தீ குமார சு 
வாமித்‌ தம்‌ 
மிரானவர்‌ 
கள்‌ 


110. ஆச்சாள்புரம்‌ சிவலோகத்தியாக ஈசுவார்‌ 
கோயில்‌ கல்வெட்டு . 


சீர்காழி வட்டம்‌ ஆச்சாள்புரம்‌ சிவலோகத்தியாக ஈசுவரர்‌ கோயில்‌ உள்ளே 
கொடிக்கம்பம்‌ அருகே நடப்பட்டிருந்த பலகைக்கல்‌ ஒன்றில்‌ இக்கல்வெட்டு முன்பு 
காணப்பட்டது. சில ஆண்டுகட்கு முன்பு நடந்த திருப்பணியின்போது இக்கல்‌ 
வெட்டு உள்ள கல்‌ எங்கோ இடம்‌ மாறி அழிந்துவிட்டது. மைசூரிலுள்ள மைய 
அரசின்‌ தொல்பொருள்‌ துறையின்‌ கல்வெட்டுப்‌ பிரிவில்‌ பெற்ற ஒளிப்படம்‌ மூலம்‌ 
இங்கு பதிப்பிக்கப்படுகிறது.! 

இவ்வூரின்‌ பழைய பெயர்‌ திருநல்லூர்ப்‌ பெருமணம்‌, இன்று ஊருக்கு ஆச்சா 
புரம்‌-ஆச்சாள்புரம்‌ என்ற பெயர்‌ வழங்கப்பெறுகிறது. “ஆச்சாரியர்கள்‌. புரம்‌' என்‌ 
பதே அவ்வாறு மருவியது என்பர்‌. ஸ்‌ 


இங்குள்ள கல்வெட்டுக்கள்‌ சிலவற்றில்‌ இத்தலத்து நடராசப்‌ பெருமான்‌ 
*பண்பதைக்க ஆடும்‌ நாயனார்‌” என்று குறிக்கப்‌ பெருகின்றார்‌. இவ்வூர்‌ ராசாதி 
ராச வளநாடு வெண்ணையூர்‌ நாட்டைச்‌ சார்ந்தது என்று கல்வெட்டுக்கள்‌ கூறு 
கின்றன. “பஞ்சவன்‌ மாதேவி” என்றும்‌ (குலோத்துங்கச்‌ சோழச்‌ சதுர்வேத மங்கலம்‌” 
என்றும்‌ இவ்வூருக்குப்‌ பெயர்‌ வழங்கியது. 

5-4-1682ஆம்‌ ஆண்டு தஞ்சையில்‌ முதலாம்‌ ஏகோசியும்‌ அவர்‌ மகன்‌ சகசியும்‌ 
கூட்டாக ஆட்சி நடத்தும்போது, இவ்வட்டார அடியார்கள்‌ சிலர்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து 
இச்சிவலோகத்தியாகருக்கு 21 அடிக்‌ கோலால்‌ அளந்து நிலம்‌ கொடையாகக்‌ 
கொடுத்த செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது. 

இராவுத்த மிண்ட நயினார்‌ மரபில்‌ பெரிய வகுப்பு, சின்ன வகுப்பு என்ற 
இரு பிரிவினரும்‌, தம்ம கட்டியாபிள்ளை, நல்லதம்பியா பிள்ளை, தீவுச்சீமை நாட்‌ 


1, 4.R. E. No. 540 of 1918, 


179 
டார்‌, வைத்தியநா தய்யன்‌, தெட்சிணா மூத்திப்‌ பிள்ளை, நல்லம்பலத்தா பிள்ளை, 
சில படையாச்சி மரபினர்‌ அனைவரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து சருவமானியமாக நிலம்‌ 
விட்ட செய்தி கூறப்படுகிறது. இந்நிலம்‌ சண்டேசுவர நல்லூரில்‌ இருந்தது. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீமன்‌ மகா மண்ட 


| 

2 லெசுபரன்‌ மல்லிக்‌ கொந்தி ம 

3 காராயர்‌ சீரெங்க ராயர்‌ பிறுதிவி 

4. ராச்சியம்‌ பண்ணி அருளா னின்‌ 

5 ற அளகாழுரியாகிய தஞ்ச நகரா 

6 திபதி ஏகோசி மகராசா சாயிபு ௪ 

7 கசி மகராசா சாயிபு ராச்சிய ப 

8 ரிபாலனம்‌ பண்ணி அருளாநின்ற 

9 சாலிவாஹ்ன சகாத்தம்‌ (605 

[0 கலிடிகாற்தம்‌ 4784 யித 

11 ன்‌ பேரில்‌ செல்லாநின்ற துந்திபி' ஹ்‌ 
12 சித்திரை மீ' 8 ௨ குருவாரம்‌ பூறுவ பக்ஷத்‌ 
13 து நவமி னாழிகை 28 பூச நக்ஷதரம்‌ 
[4 .......... சிவநாமயோகம்‌ பாலவாகற 
15 ணம்‌ 28 சிவராத்திரி வறி 

16. கேட க்கியு....... குறுபுஷிய அ௮மிற்த சித்த 
17 யோகம்‌ மிந்த சுபதினத்தில்‌ வமுத 

18 லம்‌ பட்டுச்‌ சாவடில்கு அனாதி 

19 னாமமான பெரும்பத்த புலியூர்‌ அனா 
20 தி னாமமான கொள்ளிடம்‌ காவி 

21 ரிக்கி மத்தியமான நல்லூர்‌ பெ 

22 ரூமணம்‌ சிவலோக தியாகர்‌ சு 

23 'வாமிகள்‌ சுபை ௮ண்ணேதி 
24 பண்டிதர்‌ அவர்கள்‌ தீவுச்சீ 
25 மெ அபால்‌ சாமோசி பண்டிதர்‌ ௮ 
26 வர்கள்‌ பாளையக்காரர்‌ பெறிய வ 
27 குப்பு நல்லப்ப ராவுத்த மிண்ட னயி 
28 ஸார்‌ அவர்கள்‌ சின்ன வகுப்பு சிதம்ப 
29 ர ராவுத்த மீண்ட நயினார்‌ அவர்‌ 
30 கள்‌ தம்சி கட்டியா பிள்ளை நல்ல த 
3! ம்பியா பிள்ளை தீவுச்சீமை னா 


32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
4 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
5] 
52 
53 


180 
ட்டார்‌ வயித்திலிங்கய்யன்‌ தெட்சி 
ணா முத்திப்‌ பிளை நல்லம்பலத்தா 
மிளை வொத்திதர படையாச்சி பெரி 
குடி நாசி தட்டி படையாச்சி அதவரு 
ம்‌ திருமணம்‌ வைநல்லூர்‌ பெருமணம்‌ 
சிவலோக தியாக சுவாமிக்கு சிலா 
சாதினம்‌ பண்ணிக்குடுத்தபடி சறுவமானியம்‌ 
உள்ளூரில்‌ 2! அடி கோலால்‌ நிலம்‌ 
சுவாமி கோவிலுக்கு தண்டேசுர நல்‌ 
லூரில்‌ சறுவ மாநியம்‌ நிலம்‌ $ பெரிய வ 
குப்பு உள்ளூர்க்‌ காவல்‌ மான்யம்‌ நிலம்‌ சின்‌ 
ன வகுப்பு பாச்சிலடி காவல்‌ மான்யம்‌ நிலம்‌ 
அஃ 1 அடி கோலால்‌ சறு 
லூ மாநியம்‌ நிலம்‌ 2 தண்டேசுர நல்லூர்‌ 
ருக்கு புறக்கட்டுக்கு வாரம்‌ [00 க்கு 
30.க்கு........ மகமை ஆச்சாள்புரம்‌ 
அளக்கும்‌ மான்யம்‌ காத்தியானிரும்பு 


நென்மேலி மான்யம்‌ ஆக மான்யம்‌ 4 க்கு சீமை னா 


ன்கு....... பொதுவில்‌ கலத்துக்கு 

மகமை 3 இந்த தற்மம்‌ சந்திரா 

ஆதித்தர்‌ வரைக்கும்‌ அனுபவிக்க .............. 
பரிபாலனம்‌ ............ 


111. திருவெண்காடு சுவேதாரண்ய ஈசுவரர்‌ 
கோயில்‌ கல்வெட்டு 


திருவெண்காடு சுவேதாரண்ய ஈசுவரர்‌ கோயிலில்‌ முதல்‌ திருச்சுற்றில்‌ 
அம்மன்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவரில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. ' 


சோழ நாட்டின்‌ காவிரி வடகரைத்‌ தலங்களில்‌ திருவெண்காடு ஒன்று. 
சீர்காழி வட்டத்தில்‌ உள்ளது. தேவாரம்‌ பாடிய மூவரும்‌ பாடிய திருத்தலம்‌, 


இந்தச்‌ சிவன்‌ கோயிலில்‌ 155-1729 அன்று தஞ்சை மராட்டிய மன்னர்‌ 
துக்கோசியின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ பெரியநாயகி யம்மன்‌ கோயில்‌ மதிள்‌ தண்டாயுத 
பண்டாரம்‌ என்பவரால்‌ புதியதாகக்‌ கட்டப்பட்டது என்ற விபரம்‌ இக்கல்வெட்டில்‌ 
காணப்படுகிறது. 


அப்போது அப்பகுதியில்‌ இருந்த மராட்டிய அதிகாரிகள்‌ பெயர்கள்‌ இக்‌ 
கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ பெறுகின்றன. அவர்கள்‌ மத்தியஸ்தர்‌ கானுசாகிப்‌, சுபேதார்‌ 
சொக்கலிங்க முதலியார்‌, அபால்தார்‌ கணபதியப்ப முதலியார்‌ முதலியோர்‌ ஆவர்‌. 

கோயில்‌ அலுவலர்கள்‌ சிலரது பெயர்களும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றன. திருப்‌ 
பணி விசாரிப்பு முத்தப்‌ பிள்ளை, அபிஷேகக்‌ கட்டளை சின்னப்‌ பண்டாரம்‌, காறு 
பாறு சட்டையப்ப பண்டாரம்‌ இவர்கள்‌ கோயில்‌ நிருவாகிகள்‌ ஆவர்‌. 


கல்வெட்டு 


வ சாலிவாகன சகாற்தம்‌ 1652 வருஷ மேல்‌ செல்‌ 
2 லாநின்ற சவுமிய ௫ வைய்யாசி மீ” [7 ௨ சுபயோக சுப க 
3 றனமும்‌ கூடின புண்ணிய தினம்‌ சுக்கிற வாரத்தில்‌ 


ர ளை அனை கைையய கய யய வையை அணவையைவவைகை 


1. 4. R. E. No. 521 of 1918. 


20௩1 கே. 


[0 
இ 
டாயுத பண்டாரம்‌ கட்டி வச்சது திருப்பணி விசா 


I! 
12 
13 
14 


182 


உபய காவேரி மத்தியான சுவேதாரணியத்தில்‌ பெரிய 
னாயகி அம்மன்‌ கோவில்‌ மதிள்‌ ஸ்ரீ துக்கோசி மகாராசா 
சாயபு அவர்கள்‌ ராச்சிய பரிபாலனம்‌ பண்ணுற னானை 
மில்‌ ஸ்ரீ கானு சாயபு அவர்கள்‌ மத்திஷ்ஷத்தில்‌ ஸ்ரீசுபை 
சாமலிங்க முதலியார்‌ அவர்கள்‌ சொக்கப்ப முதலிய 

ஈர்‌ அவர்கள்‌ னாளையில்‌ ஸ்ரீ அபால்‌ கண்பதியப்‌ 

ப முதலியார்‌ அவர்கள்‌ அபிஷேக கட்டளை தெண்‌ 


ரிப்பு முத்தப்‌ பிள்ளை அபிஷேக கட்டளை சின்ன 
பண்டார காறுபாறு 
சட்டையப்ப பண்டாரம்‌ 


| 12. கீழ்வேளூர்க்‌ கல்வெட்டு 


தஞ்சை மாவட்டம்‌, நாகப்பட்டினம்‌ வட்டம்‌ கீழ்வேளூர்‌ அட்சய இலிங்கேசு 
வரர்‌ கோயிலில்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவரில்‌ இந்த மராத்திக்‌ கல்வெட்டு பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது." மன்னர்‌ துளசா கி. பி. 1775ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 11ஆம்‌ நாள்‌ 
திருச்சுற்று மதிள்களை அமைத்துத்‌ திருச்சுற்றின்கீழ்‌ கல்‌ பாவித்‌ திருப்பணிகளைச்‌ 
செய்தார்‌ என்று குறிக்கிறது. 


கேய மாணிக்க வளநாட்டுத்‌ திருவாரூர்க்‌ கூற்றத்துப்‌ பிரமதேயம்‌ கீழ்வேளூர்‌ 
என்று கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்பெறுகிறது. கீழ்வேளூர்‌ இப்போது கீவளூர்‌ 
என்று மருவியுள்ளது. அட்சய இலிங்கேசுவரன்‌ என்று இப்போது வழங்கப்பெறும்‌ 
சிவபெருமான்‌ பெயர்‌ கேடிலி நாயனார்‌ என்று கல்வெட்டுக்களில்‌ காணப்படுகிறது. 
அம்மன்‌ பெயர்‌ சுந்தர குசாம்பிகை என்பது. 


திருச்சுற்றுச்‌ சுவரில்‌ துளசாவின்‌ உருவச்சிலையும்‌ கல்வெட்டருகே செதுக்கப்‌ 
பட்டுள்ளது. 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


௪௧ ஆண்டு [697 வைகாசி மாதம்‌ முதல்‌ நாள்‌ ராசஸ்ரீ துளசா ராசி 
ராசே போஸ்லே சாகேப்‌ அவர்கள்‌ இந்தப்‌ பிராகாரத்தைக்‌ கட்டித்‌ திருப்‌ 
பணி செய்தார்கள்‌. 


1. South Indian Inscriptions, Vol. XVII No. 599; 4.2.8. No. 516 of 1904. 


113. நாகூர்‌ தர்காக்‌ கல்வெட்டு 


நாகூரில்‌ உள்ள தர்காவிற்கு அசரத்‌ காதிர்‌ ஒலி தர்கா என்று பெயர்‌. 
அந்தத்‌ தர்காவின்‌ பெரிய கோபுரத்தின்‌ வடக்கிலும்‌ கிழக்கிலும்‌ மராத்தி, பாரசீக 
மொழிகளில்‌ அமைந்த இந்த இருமொழிக்‌ கல்வெட்டு உள்ளது.” 


மராத்தி மொழிக்‌ கல்வெட்டு 17--2--1759ஆம்‌ ஆண்டு சனிக்கிழமை 
வெட்டப்பட்டது. அந்தக்‌ கோபுரம்‌ கட்டுவதற்குத்‌ துளசா மன்னர்நிலம்‌ அளித்தார்‌ 
என்றும்‌, அவரது மகன்‌ பிரதாபசிங்‌ மன்னர்‌ 11 நிலைகளுடன்‌ உள்ள அந்தக்‌ கோபு 
ரத்தைக்‌ கட்டினார்‌ என்றும்‌ கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 


சர்க்கேல்‌ மானோசி செகதாப்‌, நாகூர்‌ கார்பார்‌ அருணோசி போன்சலே, 
மத்யஸ்தர்‌ சேக்‌ அப்துல்‌ மல்லிக்‌ ஆகிய அலுவலர்கள்‌ பெயர்கள்‌ கல்வெட்டில்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன , 


இன்றும்‌ நாகூர்‌ தர்காக்‌ கத்தூரிக்குத்‌ தஞ்சை மராட்டிய அரச குடும்பத்தினர்‌ 
சந்தனமும்‌, சாதரா எனப்படும்‌ பட்டுச்‌ சால்வையும்‌ அனுப்பி வருகின்றனர்‌. அவை 
களைத்‌ தர்காவில்‌ யானை, குதிரைகளுடன்‌ வரவேற்பர்‌, தஞ்சை மராட்டிய அரச 
குடும்பத்தின்‌ நலனுக்கு அங்குப்‌ பாத்தியா ஓதப்படும்‌, இவை தஞ்சை மராட்டிய 
அரசர்களின்‌ சமரச மனப்பான்மையைக்‌ காட்டுகின்றன. 


தஞ்சையிலும்‌ முதல்‌ மன்னர்‌ ஏகோசி காலமுதல்‌ பல மராட்டிய மன்னர்களும்‌ 
படே உசேன்‌ தர்கா போன்ற பல இசுலாமியர்‌ நிறுவனங்களுக்குக்‌ கொடைகள்‌ 
அளித்தனர்‌. சில தர்காக்களும்‌ பள்ளிவாசல்களும்‌ தஞ்சை மராட்டிய அரச குடும்‌ 
பத்தின்‌ பொறுப்பிலேயே இன்றும்‌ உள்ளன. 2 


1, Darga of Hadrat Qudir Wali. 
2. A. R. E. No. 293 of 1963-64; 4. R. E. NO. (D) 163 of 1963-64, 


185 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


சுபம்‌, ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகம்‌ 1674 கலியுகாப்தம்‌ 4853 ஆங்கிரச 
வருடம்‌ மாசி மாதம்‌ [5ஆம்‌ தேதி சுக்கில பட்சம்‌ பவுர்ணமி அன்று அசரத்‌ மீரா 
சாகிப்‌ அவர்களுடைய சன்னிதிக்கு மேற்கு ஸ்ரீ போசள குலதீப மகாராசா ராசஸ்ரீ 
ஏகோசி அவர்கள்‌ மகனான ஸ்ரீதுளசா ராசா சாகிப்‌ அவர்கள்‌ வணங்கி அளித்த 
இடத்தில்‌, பசுக்களையும்‌ அந்தணர்களையும்‌ காப்பாற்றுகின்றவரான ஸ்ரீமத்‌ 
சத்ரபதி மகாராசா ராசஸ்ரீ ஸ்ரீமந்த்‌ பிரதாப சிம்ம மகாராசா சாகேப்‌ அவர்கள்‌ 
11 நிலைகளையுடைய கோழுரத்தைத்‌ தருமமாகக்‌ கட்டி அளித்தார்‌. 


சர்கேல்‌ மானோசி செகதாப்‌ அவர்கள்‌, நாகூர்‌ பந்தர்‌ கார்பார்‌ 
அருணோசி போன்சலே, மத்தியஸ்தர்‌ சேக்‌ அப்துல்‌ மல்லிக்‌ ஆகியோர்‌ இந்த 
அறச்‌ செயலை நிறைவேற்றினர்‌. 


௮சரத்‌ சாகிப்‌ அவர்களுடைய இடத்தில்‌ பக்திபூர்வமாக இந்த ஆவணம்‌ 
சந்திர சூரியர்‌ உள்ளவரை நடக்கவேண்டும்‌ என்று எழுதிக்‌ கொடுக்கப்பட்டது. 
வமிச பரம்பரையாக இந்தக்கொடையை வளர்த்து வரவேண்டும்‌ என்ற எண்ணத்‌ 
துடன்‌ இந்தக்‌ கட்டிடம்‌ கட்டப்பட்டது, 


பாரசீகமொழிக்‌ கல்வெட்டு : 


பாரசீக மொழியில்‌ மேற்கண்ட இதே செய்தி கோபுரத்தின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ 
எழுதப்பட்டுள்ளது. மராத்திக்‌ கல்வெட்டுக்கு ஒரு நாள்‌ முன்பு 162-1758 
அன்று பொறிக்கப்பட்டது. 

இக்கல்வெட்டில்‌ ஹிஜ்ரி ஆண்டு குறிக்கப்பட்டுள்ளது. 

மானோசி செகதாப்‌, அருணோசி போன்சலே என்று மராத்திக்‌ கல்வெட்டில்‌ 
பொறிக்கப்பட்ட பெயர்கள்‌ பாரசீகத்தில்‌ மானோசி ராவ்‌, அருணோசி ராவ்‌ என்று 
குறிக்கப்பட்டுள்ளன. அதேபோல்‌ அசரத்‌ மீரா சாகிப்‌ என்று மராத்திக்‌ கல்வெட்டில்‌ 
உள்ள பெயர்‌ இதில்‌ அசரத்‌ காதர்‌ சாகிப்‌ என்றும்‌, மத்தியஸ்தர்‌ என்பது அமீனா 
என்றும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது . 


71-24 


1|4-116. வேதாரணியம்‌ கல்வெட்டுக்கள்‌ 


114, சேதுபாவா சுவாமிகள்‌ கல்வெட்டு : 


வேதாரணியம்‌ வேதாரணியேசுவரர்‌ கோயிலில்‌ இரண்டாம்‌ கோபுரத்தின்‌ 
முன்‌ தரையில்‌ பதிக்கப்பட்ட கல்லொன்றில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


மராட்டிய அரச குடும்பத்தின்‌ குலகுருவாக விளங்கியவர்‌ சேதுபாவா சுவாமி 
கள்‌. அவர்கள்‌ வழியினர்‌ பரம்பரையாகவே இப்பெயரை வைத்துக்கொண்டு விளங்‌ 
கியவர்கள்‌. 


இவர்‌ பெயரில்‌ பட்டுக்கோட்டை வட்டத்தில்‌ சேதுபாவா சத்திரம்‌ என்ற 
சத்திரம்‌ ஒன்று அமைக்கப்பட்டது. மன்னார்குடியிலும்‌ தஞ்சையிலும்‌ 'சேதுபாவா 
விற்கு மடங்களும்‌ தஞ்சை மராட்டிய அரசர்களால்‌ கட்டித்‌ தரப்பட்டன. 


துளசா மன்னரும்‌ (1768 - 1787), அவரது அமைச்சர்‌ அண்ணாசிராவ்‌ 
சேட்கே மகன்‌ பகவந்த்ராவ்‌ சேட்கேயும்‌ சேதுபாவா சுவாமியின்‌ மகன்‌ பாவா கோசு 
வாமிக்கு அட்டாங்க வணக்கம்‌ செய்வதாக இம்மராத்திமொழிக்‌ கல்வெட்டில்‌ கூ றப்‌ 
பட்டுள்ளது. இதே கோயிலில்‌ வீரகத்தி விநாயகர்‌ சன்னிதியிலும்‌, அம்மன்‌ சன்னிதி 
முன்பும்‌ கோடிக்கரையிலும்‌! இக்கல்வெட்டின்‌ படிகள்‌ உள்ளன. 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


ஸ்ரீமத்‌ அத்வைதத்திற்கு முதன்மையாக விளங்கியவரான ராசஸ்ரீ சேது 
பாவா சுவாமியின்‌ மகனான ராசஸ்ரீ பாவா கோகவாமி அவர்களுக்கு 


ராசாதி ராச மகாராச ராசேஸ்ரீ பிரதாப சிம்ம மகாராசாவின்‌ மகன்‌ 
ராசேஸ்ரீ துளசா மகாராசா அவர்களும்‌, குரு பக்தியில்‌ நிகரற்ற ராசேஸ்ரீ 


1. 4.2. E. No. 1 of 1909. 


187 


அண்ணாசி ராவ்‌ சேட்கேயின்‌ மகன்‌ ராசேஸ்ரீ ஸ்ரீபகயந்தராவ்‌ சேட்கே அவர்‌ 
களும்‌ தெய்வத்தின்‌ பாதத்‌ தாமரையில்‌ தன்‌ எட்டு உறுப்புக்களும்‌ தரையில்‌ படும்‌ 
படியாக வீழ்ந்து எப்பொழுதும்‌ வணக்கம்‌ செய்து கொண்டிருக்கிறோம்‌. 


115, மானோசி குடும்பக்‌ கல்வெட்டு : 


வேதாரணியம்‌ வேதாரணியேசுவரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ கோபுர வாயிலின்‌ 
தரையில்‌ இது பொறிக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில்‌ திருப்பணி செய்தவர்கள்‌ 
பலர்‌ பெயர்கள்‌ தமிழ்‌, மராத்தி, தெலுங்கு எழுத்துக்களில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன . 
அவை நடைபாதையில்‌ உள்ளமையால்‌ பெரும்பாலும்‌ தேய்ந்தும்‌ அழிந்தும்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ பிரதாப சிங்கின்‌ (1789 - 1769) தளபதியும்‌ 
அமைச்சருமாக விளங்கியவர்‌ மானோசி செகதாப்‌ என்பவர்‌. அவர்‌ பெயர்‌ இவ்வாறு 
மானோசி சாதோ என்று இங்குக்‌ குறிக்கப்பட்டிருக்கலாம்‌. சாதவ்‌ என்ற மராட்டிய 
இனப்பெயர்‌ சாதோ என்று எழுதப்பட்டுள்ளது. 

இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ அவர்‌ குடும்பத்தின்‌ கால்வழியைக்‌ கீழ்‌ உள்ளவாறு 
அமைக்கலாம்‌. 


கோகாயி அம்மாள்‌ 


௩ 


ர்க்க சாதோ தாமோசி சாதோ 
நாகோசி க்‌ 

கல்வெட்டு 
மானோசி சாதோ 


சிள்ளை நாகோசி சாதோ 
தம்பி தாமோசி சாதோ 


NO 


தாயார்‌ கோகாமி அம்மாள்‌ 


116. சுல்தான்‌ சாவந்த ராவ்‌ கல்வெட்டு : 

வேதாரணியேசுவரர்‌ கோயில்‌ கிழக்குத்‌ திருச்சுற்றில்‌ உள்ள மண்டபத்தின்‌ 
கிழக்குப்‌ பக்கம்‌ கீழே பதிக்கப்பட்ட கல்‌ ஒன்றில்‌ இம்மராத்திமொழிக்‌ கல்வெட்டுக்‌ 
காணப்படுகிறது. 


வேதாரணியேசுவரர்‌ கோயில்‌ வழிபாடு நிருவாகம்‌ முதலியவைகளை 
ரரனோஜி மாவந்தராவ்‌ அவர்களுடைய மகன்‌ சுல்தான்ஜி சாவந்தராவ்‌ அவர்கள்‌ 


188 


மேற்பார்வையிட்டதாக இக்கல்வெட்டு மூலம்‌ யூகிக்கலாம்‌. ரானோ, சுல்தான்‌ 
என்ற பெயர்கள்‌ மரியாதையின்‌ பொருட்டு ரானோஜி, சுல்தான்ஜி என எழுதப்‌ 
பெற்றுள்ளன 


கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


வேதாரண்யம்‌ வேதாரண்ய சுவாமி கோயிலைக்‌ காப்பாற்றுவதற்காக 
ரானோஜி மாவந்த ராவ்‌ அவர்களுடைய மகன்‌ சுல்தான்ஜீ சாவந்தராவ்‌.... 


117. மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ கோயில்‌ 
காகாபரணப்‌ பொறிப்பு 


» 


இரண்டாம்‌ சரபோசி மன்னர்‌ (1798-1882) சிறந்த சிவ பக்தர்‌. வட இந்‌ 
தியத்‌ திருத்தலங்களுக்கும்‌, சோழ நாட்டுத்‌ திருத்தலங்களுக்கும்‌, தென்‌ தமிழ்‌ நாட்‌ 
டில்‌ இராமேசுவரம்‌ போல உள்ள பல திருத்தலங்களுக்கும்‌ தலயாத்திரைகள்‌ மேற்‌ 
கொண்டு வழிபட்டுப்‌ பல கொடைகளை அளித்துள்ளார்‌. அக்காலத்தில்‌ வாழ்ந்த 
புலவர்களைக்‌ கொண்டு தான்‌ செய்த தல யாத்திரைகள்‌ பற்றிச்‌ சில நூல்களையும்‌ 
இயற்றச்‌ செய்துள்ளார்‌ , 

அந்த வகையில்‌ 1817ஆம்‌ ஆண்டு மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ திருக்‌ 
கோயிலுக்கும்‌ சென்று வழிபாடியற்றிச்‌ சிவபெருமானுக்கு * நாகாபரணம்‌' என்னும்‌ 
அணி ஒன்றைத்‌ தன்‌ பெயரில்‌ கொடையாக அளித்துள்ளார்‌. இன்றும்‌ மராத்தி 
எழுத்துப்‌ பொறிப்புக்களுடன்‌ இந்‌ நாகாபரணம்‌ மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ 
கோயிலில்‌ உள்ளது." 

மதுரையில்‌ பிற்காலத்தில்‌ பல மராத்திமொழி பேசும்‌ அலுவலர்கள்‌ இருந்து 
மராத்திமொழியில்‌ மோடி எழுத்தில்‌ பல ஆவணங்களை எழுதிவைத்துள்ளனர்‌ . 


அவற்றில்‌ பல இன்னும்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ அலுவலகத்திலும்‌, அழகர்‌ 
கோயிலிலும்‌ உள்ளன. 


மொழிபெயர்ப்பு 


| தஞ்சாவூர்ச்‌ சத்ரபதி சரபோசி 
2 மகாராசா அவர்களுடைய உபயம்‌ சாலிவாகன 
3 சகம்‌ 1739ல்‌ ஈசுவர ஆண்டு 


1. பேராசிரியர்‌ கே.எம்‌, வேங்கடராமையா, தஞ்சை மராட்டிய மன்னர்‌ கால அரசியலும்‌ 
சமுதாய வாழ்க்கையும்‌, பக்‌. 201. 


118. திருவரங்கம்‌ அரங்கநாதர்‌ கோயில்‌ 
பதக்கப்‌ பொறிப்பு 


இரண்டாம்‌ சரபோசி (1798-1892) சிறந்த சிவ பக்தராக இருப்பினும்‌ 
வைணவக்‌ கோயில்கட்கும்‌ சமய வேறுபாடு இன்றித்‌ திருப்பணிகள்‌ பல செய்துள்‌ 
ளார்‌ ; கொடைகளும்‌ பல அளித்துள்ளார்‌. 


வைணவர்கள்‌ “கோயில்‌” என்று சிறப்பித்துப்‌ பாராட்டக்கூடிய திருவரங்கம்‌ 
கோயில்‌ அரங்கநா தருக்குச்‌ சரபோசி மன்னர்‌ பொற்‌ பதக்கம்‌ ஒன்றைக்‌ கொடையாக 
அளித்துள்ளார்‌. அதில்‌ அவர்‌ பெயர்‌ மராத்தி மொழியில்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ளது .! 
சரபோசி மன்னரின்‌ பெயர்பொறித்த இப்‌ பதக்கம்‌ இன்றும்‌ திருவரங்கம்‌ அரங்க 
நாதர்‌ கோயிலில்‌ உள்ளது. 


தென்கரைப்‌ பாண்டி குலாசனி வளநாட்டுத்‌ திருவரங்கத்‌ திருப்பதி என்றும்‌, 
விழாவறா வீதி வளநாட்டுத்‌ திருவரங்கம்‌ என்றும்‌ கல்வெட்டுக்களில்‌ இவ்வூர்‌. 
குறிக்கப்‌ பெறும்‌. பாண்டியர்‌ கல்வெட்டுக்களில்‌ பாண்டி குலபதி வளநாடு என்று 
வளநாட்டின்‌ பெயர்‌ மாற்றம்‌ பெற்றுள்ளது . 


மொழிபெயர்ப்பு 


மகராச 
ராசே்ரீ சர 
போசி ராகே 
சாகெப்‌ 


டம்‌ 6 ரவ 


[a 


1. South Indian Inscriptions, Vol. XXIV No. 640; 4.R.E. No. 347 of 1952-53. 


119. மம்மங்கலம்‌ கல்வெட்டு 


தென்‌ ஆர்க்காடு மாவட்டம்‌, சிதம்பரம்‌ வட்டம்‌ மம்மங்கலம்‌ என்ற ஊரில்‌ ஒரு 
வயலில்‌ நடப்பட்ட கல்லில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


ஏகோசி (1076-1684) தஞ்சையை ஆட்சி செய்தபோது அவருடைய சகோ 
தரர்‌ சிவாசியின்‌ மூத்த மகன்‌ சாம்போசி செஞ்சிக்‌ கோட்டையை ஆட்சி செய்து வந்‌ 
தார்‌. அப்பொழுது பரங்கிப்‌ பேட்டை சுபேதாராக இருந்த கோபால தாதாசி 
பண்டிதர்‌ 6--7--1689ஆம்‌ ஆண்டு துக்கோசி ராசா அய்யன்‌ அவர்கள்‌ உபயமாகப்‌ 
பிடவூர்‌ ஏரியினுள்‌ உள்ள நிலத்தில்‌ 800 குழி பாளையங்கோட்டை விசுவநாத சுவா 
மிக்குக்‌ கொடையாக அளித்தார்‌ என்று இக்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்டுள்ளது, அந்‌ 
நிலத்தை நாட்டாராகிய கறலை கோநேரி என்பவர்‌ வேளாண்மை செய்தார்‌ என்றும்‌ 
கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது. 


சாசி 
| 
ஸூ | 
சிவாசி ஏகோசி (1076-1684) 

| தஞ்சையின்‌ முதல்‌ மன்னர்‌ 
டு டனும்‌ 
(கல்வெட்டில்‌ 
குறிக்கப்பட்டவர்‌) 


அரசரும்‌, கொடைக்குக்‌ காரணமானவரும்‌ தஞ்சை மராட்டியரோடு தொடர்‌ 
புடைய மராட்டிய மரபினர்‌ என்பதால்‌ இக்கல்வெட்டு இங்கு வெளியிடப்பெறுகிறது. 


1. 4.R. E. No. 344 of 1958 - 59. 


ஐ. 3] டே வு ஸூ ஸூ வ 


10 


192 
கல்வெட்டு 

சுபமத்து சசாத்தம்‌ | 605 இதின்‌ மேல்‌ செல்‌ 
லாநின்ற ருத்துரோற்காரிணிை ஆடி மீ 6 ௨ 
ராசஸ்ரீறி சத்திரபதி சாம்போசி மகாராசா 
நாளையில்‌ ராசஸ்ரீறி சுபேதார்‌ கோ 

பால பண்டிதரய்யனவர்கள்‌ பாளை 
யங்கோட்டையில்‌ மீசுரன்‌ விசுவனாக சுவா 
மிக்கு சறுவமான்யமாகக்‌ கட்டளையிட்டது 
பிடவூர்‌ ஏரி உள்வாயில்‌ கட்டளையிட்ட நி 
லம்‌ குழி 800 இந்த எண்ணூறு குழியும்‌ ராய 
ஸ்ரீறி துக்கோசி ராசா அய்யன்‌ உபயமாக 
னாட்டார்‌ கறலை கேோநேரி பரிபாலனமாக 
சந்திராதித்தவரைக்கும்‌ சறுவமான்யமாக 
நடப்பிக்கக்‌ கடவராகவும்‌ இந்த தற்மத்து 
க்கு யாதாமொருவர்‌ பிராமணர்‌ 

தத்திரர்‌ விகாதம்‌ பன்றினால்‌ கெங்‌ 

கை கரையிலே காராம்‌ பசுவைக்‌ 

கொன்ற தோழுத்திலேயும்‌ துலுக்க 

சானால்‌ மக்கத்து பள்ளியிலே பன்றி அறு 
த்த தோஷத்திலேயும்‌ போகக்‌ க 

டவது 


120. சிதம்பரம்‌ கல்வெட்டு 


சிதம்பரம்‌ நடராசர்‌ கோயிலில்‌ உள்ள சிவகங்கைக்‌ குளத்தின்‌ தெற்குக்‌ கரை 
யில்‌ உள்ள தூண்‌ ஒன்றில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. 

மா வீரர்‌ சிவாசியின்‌ மகன்‌ சாம்போசி செஞ்சிக்கோட்டையில்‌ ஆட்சி நடத்தும்‌ 
போது பரங்கிப்பேட்டை சுபேதார்‌ கோபால தாதாசி பண்டிதர்‌ இச்‌ சிவகங்கைக்‌ 
குளத்தையும்‌ சிவன்‌ கோயிலையும்‌ 1886இல்‌ திருப்பணி செய்ததாக இக்கல்வெட்டில்‌ 
கூறப்படுகிறது. 


இக்‌ கோபால தாதாசி பண்டிதர்‌ சிதம்பரத்திலிருந்து வெளியேறிக்‌ குடுமியா 
மலையிலும்‌ மதுரையிலும்‌ 37 ஆண்டு 10 மாதம்‌ 20 நாள்‌ இருந்த நடராசரை 
மீண்டும்‌ சிதம்பரத்திற்குக்‌ கொண்டு வந்து தஞ்சை மராட்டிய மன்னர்‌ சகசி உதவி 
யுடன்‌ சாம்போசி ஆதரவில்‌ குடமுழுக்கு விழாவைச்‌ செய்தவர்‌. 


இக்கல்வெட்டு வடமொழிச்‌ சுலோக அமைப்பில்‌ தெலுங்கு, நாகரி, கிரந்த 
எழுத்துக்களிலும்‌, தமிழ்‌ மொழியிலும்‌ எழுதப்பட்டுள்ளது. தமிழ்ப்‌ பகுதி மிகவும்‌ 
சிதைந்துள்ளது. 


இந்தச்‌ சுலோகத்தை இயற்றியவர்‌ வேங்கடேச சாத்திரி என்று கூறப்பட்‌ 
டுள்ளது. 
கல்வெட்டின்‌ மொழிபெயர்ப்பு 


சத்திரபதி சகசி மன்னரின்‌ பேரனும்‌, சிவாசி மன்னரின்‌ மகனும்‌ ஆகிய 
சாம்போசிமின்‌ படைத்தலைவரும்‌ தந்திரங்களில்‌ வல்லவரும்‌ ஆன வசிட்ட கோத்‌ 
திரத்தைச்‌ சேர்ந்த கோபால தாதாசி பண்டிதர்‌ என்பவர்‌ ௪க ஆண்டு 1607இல்‌ இச்‌ 
சிவகங்கைக்‌ குளத்தையும்‌ சிவன்‌ கோயிலையும்‌ கட்டித்‌ திருப்பணி செய்தார்‌. 


1. 4. R. E. No. 329 of 1958-59. 


71-22 


|21. சினக்தல்‌ கல்வெட்டு 


வட ஆர்க்காடு மாவட்டம்‌, போனார்‌ வட்டம்‌ சினந்தல்‌ சிவாலயத்தில்‌ இக்‌ 
கல்வெட்டு உள்ளது .! 

ஆரணி சாகீர்‌ தஞ்சை மராட்டியர்‌ வசம்‌ சில ஆண்டுகள்‌ இருந்ததால்‌ தஞ்சை 
மராட்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌ சில வட ஆர்க்காடு மாவட்டத்திலும்‌ கிடைக்கின்றன. 
அவற்றுள்‌ இக்கல்வெட்டும்‌ ஒன்று, 

முதலாம்‌ சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌ (1711-1729) 26--1--1714 அன்று 
சந்திராசர்‌ பாளையம்‌ என்னும்‌ ஊரில்‌ பேட்டையை உண்டாக்க நிம்போசி பண்டிதர்‌ 
என்ற அலுவலர்‌ சில உரிமைகளைச்‌ சிலருக்கு அளித்த செய்தி இக்‌ கல்வெட்டில்‌ 
கூறப்படுகிறது. 

பேட்டையில்‌ குடியேறும்‌ உழுகுடிகளுக்கும்‌, பிற தொழில்‌ குடிகளுக்கும்‌, குடி 
யேறிய முதலாண்டு சந்தை, ஆயம்‌ போன்ற எவ்வித வரியும்‌ இல்லை என்ற செய்தி 
இக்கல்வெட்டில்‌ கூறப்படுகிறது. இதற்கு மூன்று பேர்‌ சாட்சிக்‌ கையெழுத்திட்‌ 
டுள்ளனர்‌. 1 

கல்வெட்டு 

சுபமஸ்து விசைய 
தை மீ" 29 திய 


தி கிருஷ்ண பக்ஷம்‌ 
பஞ்சமி சுக்கிர வார 


த்து அஸ்த நக்ஷ 
த்திரத்தில்‌ சந்திரா 


கூ ரொ வு ப்பூ 


அ அக்காலக்‌ கன்டு அக தரள அதக க க தர்‌ 
1. 4.2)... 81 of 1943. 


195 
தி ராசர்‌ பாளையம்‌ பே 
ட்டை தடக்கிறத்‌ 
சரக்கு சம்பல்‌... 
பண்டுதர்‌. கட்டளை 
மிட்ட விபரம்‌ 
உழுகுடி பல பட்டடை 
குடிகளுக்கு குடிவந்த 
நாள்‌ முதலாண்டு 
ஸ்‌ த்துக்கு சறுவ 
மானியம்‌ சந்தை ஆ 
பயமும்‌ மிந்தம்படி 
சறுவ மானியம்‌ 
மிரிசு கவண்‌ 
டன்‌ அற்சி 
கர்‌ உடையர்‌ 
அன்றாத்தை 
அரியாங்குடி 
வீரப்பன்‌ 


122. பெருமாபாளையம்‌ கல்வெட்டு 


வட ஆர்க்காடு மாவட்டம்‌, போளுர்‌ வட்டம்‌ பெருமாபாளையத்தில்‌ கங்காள 
மகாதேவர்‌ கோயிலில்‌ இக்கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது .! 


தஞ்சை மராட்டியர்‌ வரலாற்றில்‌ இக்கல்வெட்டு மிகவும்‌ முக்கியமானதொல்‌ 
றாகும்‌. முதலாம்‌ ஏகோசி தஞ்சை அரசராக 1676ஆம்‌ ஆண்டுதான்‌ பட்டம்‌ 
பெற்றார்‌. 

ஆனால்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்ட காலம்‌ 16-98-1665 ஆகும்‌. 
அப்போது பீசப்பூர்‌ சுல்தானின்‌ படைத்தலைமை பூண்டு தமிழ்‌ நாட்டுப்‌ பகுதிக்குச்‌ 
சிலமுறை ஏகோசி படையெடுத்து வந்துள்ளார்‌. அம்முறையில்‌ பீசப்பூர்‌ முகம்மதியப்‌ 
படைத்‌ தலைவர்களுடன்‌ ஏகோசி தஞ்சை வந்தபோது தஞ்சையில்‌ தற்செயலாகத்‌ 
தஞ்சை மராட்டிய அரசு நிறுவும்‌ வாய்ப்புக்‌ கிடைக்கப்‌ பெற்றது. 


இதில்‌ ஏகோசி “ராசா அய்யன்‌” என்று அழைக்கப்‌ பெறுகிறார்‌. ஏகோசியின்‌ 
தந்த 1604ஆம்‌ ஆண்டு இறந்துவிடவே ஏகோசி பெங்களூரின்‌ சாகிர்தார்‌ ஆகி 
விட்டார்‌. அதனால இவர்‌ இவ்வாறு மரியாதையுடன்‌ குறிக்கப்பட்டார்‌ போலும்‌. 


“ஏகோசி ராசா அய்யன்‌" அவர்களின்‌ நலத்தின்‌ பொருட்டு அவருடைய அலு 
வலர்கள்‌ திம்மோசி பண்டிதரய்யன்‌, திரியம்பக பண்டிதரய்யன்‌, பாபோசி பண்டித 
ரய்யன்‌ ஆகியோர்‌ ஏற்கெனவே இருந்த ஓர்‌ ஊர்‌ எல்லையில்‌ நிலத்தை வாங்கிப்‌ 
*பெரும)ள்‌ பாளையம்‌" என்ற பெயரில்‌ ஊர்‌ ஏற்படுத்திச்‌ சருவமானியமாக அளித்து 
மக்களைக்‌ குடியேற்றினர்‌. இவ்வாறு அரசரின்‌ “வாளுக்கும்‌ தோளுக்கும்‌ நன்றாக” 
அளித்த பல கொடைகள்‌ பற்றிச்‌ சோழர்‌, பாண்டியர்‌, ஒய்சளர்‌ காலக்‌ கல்வெட்டுக்‌ 
களும்‌ கூறுகின்றன. 


கடைசிப்‌ பகுதியில்‌ கல்வெட்டின்‌ பகுதிகள்‌ சிதைந்துள்ளதால்‌ முழுமையாகப்‌ 
பொருள்‌ விளங்கவில்லை. 


i: 4. £2. EF. No. 79 of 1942. 43. 


oOo ஷு. ப்டஆு ய ஸூ. வ 


[2 


ஐவ உ குய்ய 


NNN NNN 
சட பெல்‌. ஒல 


197 
கல்வெட்டு 


ஸ்ரீ சபமஸ்து சாலி வா 

கன ௫காற்த்தம்‌ 1587 

ன்மேல்‌ செல்லாநின்ற 

விசுவாவசு சம்மத்சரத்து மீன ந 
சயத்து புறுவபக்ஷத்து ருண 

ற்பூச நக்ஷத்திரத்து தெசமியும்‌ 
பெத்த நாள்‌ ஏக்கோசி றாச 

ஈ அவ்யன்‌ அவர்களுக்கு புண்‌ 
ணியமாக ...........ி ..........பன்பா 
ளையத்து எல்லையில்‌ பெ 

முமாள்‌ பாளையம்‌ என்றகப்‌ெ 
ப த்துக்கு திம்மோசி பண்டுத 
சய்யன்‌ அவர்களும்‌ திறியம்‌ 

பக பண்டுதரய்பன்‌ அவர்க 

ம்‌ பாபயோசி பண்டுதரய்ய 
ரவர்களும்‌ கட்டனைமிட்டது பெரு 
மாள்பாளையம்‌ கவுமைக்கை கெ .. 
த்திருமண்ணாதேரயர்‌ நாச்சிக்‌ 


மத.......... கக... ஏரிப்பது..........என்று 


ஒரு..... ..வரைநால்‌.... .... 
பணம்‌ மிறத ....ஈராள கொ. 
ண்ட............ 


123. சிறுவலூர்க்‌ கல்வெட்டு 


சிறுவலூர்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ அருகே நடப்பட்டுள்ள தனிக்கல்லில்‌ இக்‌ 
கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது.! 

இது தஞ்சை மராட்டிய மன்னர்‌ சகசி ஆட்சிக்‌ காலத்தில்‌ 21--8--1685ஆம்‌ 
ஆண்டு செய்த ஒப்பந்தம்‌ பற்றிய கல்வெட்டு ஆகும்‌. 

சகசியின்‌ உயர்‌ அலுவலர்‌ அனந்தோசி பண்டிதர்‌ அவர்களின்‌ ::ஈசியத்துக்குக்‌ 
கர்த்தர்‌ ஆகிய நல்லாப்‌ பிள்ளை என்பவர்‌ சிறுவலூரில்‌ உள்ள பொதுமக்கள்‌ அனை 
வரும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள நிலம்‌ கொடை அளித்து அதற்கான ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்டதை இக்கல்வெட்டு குறிக்கிறது. இதற்கான கட்டளையை நல்லாப்‌ 
பிள்ளை மூலம்‌ அனந்தோசி பண்டிதர்‌ அளித்தார்‌ என்று கூறப்படுகிறது. 

இந்த ஒப்பந்தப்படி அளிக்கப்பெற்ற நிலங்களை யாரும்‌ விலைக்கு விற்கவோ 
வாங்கவோ கூடாது என்றும்‌ கூறப்படுகிறது. இதை மீறி வாங்குவோருக்குத்‌ தீமை 
வரும்‌ என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. 

திலக்‌ குத்தகை ஒப்பந்தம்‌ “கவில்‌” என்ற உருதுச்‌ சொல்லால்‌ குறிக்கப்பட்‌ 
டுள்ளது. இச்சொல்‌ முதலாம்‌ ஏகோசியின்‌ நாகை வெள்ளி ஏட்டிலும்‌ பயின்று வரு 
கிறது. 

கல்வெட்டு 

குறோதி ஷ்‌ ஆவ 
ணீமீ 2! தி ஸ்ரீமது 
சிர அனந்தோசி பண்‌ 
டிதரப்யரவர்கள்‌ காரி 
பத்துக்கு கற்தரான......... நல்‌ 


சே ப ம ௩ 


1. 4A. R. FE. No. 93 of 1942-43. 


199 


லா பிள்ளை அவர்கள்‌ சிறுவ 
ரூர்‌ மகா சனங்களுக்கு 
கவில்‌ குடுத்த விபரம்‌ நடை 
பங்கள னாட்‌.......... 

ட அய்‌.......... 

க்‌ ட்ட விட வென்‌ 
பரமென்று அதற்‌ 

தொ பக்கக்‌ 
எவர்கள்‌ கட்டளை 


கு காட்டுவான்‌ யென்று 
சொன்னோம்‌ யாதாமொரு 
த்தர்‌ வாங்க வேணுமென்றால்‌ 
கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ 
பசுவையும்‌ மாதா பிதா............. 
கொன்ற தோவத்திலே போக 
கடவது 


124. வில்லியனூர்‌ திருக்காமீசுவரர்‌ கோயில்‌ 
கல்வெட்டு 


பாண்டிச்சேரி மாநிலம்‌ வில்லியனூரில்‌ உள்ள தொன்மைச்‌ சிவாலயமான 
திருக்காமீசுவரர்‌ கோயிலில்‌ தெற்குக்‌ கோபுரத்தின்‌ உட்பக்கம்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ இக்‌ 
கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. ! 

தஞ்சை மராட்டிய மன்னர்‌ துளசாவிடம்‌ (1768-1787) உயர்‌ அலுவலராகப்‌ 
பணியில்‌ இருந்தவர்‌ இராகோசி பண்டிதர்‌ என்பவர்‌. இவர்‌ சில சமயங்களில்‌ 
துளசாவின்‌ தூதுவராகப்‌ பிரெஞ்சுக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி அதிகாரிகளிடமும்‌, 
ஆர்க்காட்டு நவாபிடமும்‌ சென்றார்‌. 

ஆர்க்காட்டு நவாப்‌ ஆட்சிக்குட்பட்ட வழுதாவூர்ச்‌ சீமையைச்‌ சேர்ந்த நாட்‌ 
டார்‌ அனைவரும்‌ 19--7--1772 அன்று ஒன்று சேர்ந்து இராகோசி பண்டிதரிடம்‌, 
அன்னியர்‌ ஆட்சியில்‌ நின்று போன வில்லியனூர்ச்‌ சிவன்கோயில்‌ அறக்கட்டளைகள்‌ 
அனைத்தும்‌ குறைவின்‌ றிப்‌ பழையபடி நடைபெற ஆவன செய்ய வேண்டுமென்று 
முறையிட்டு வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ கொண்டமையை இக்கல்வெட்டுப்‌ புலப்படுத்து 
கிறது. இக்கல்வெட்டில்‌ பிட்சாபதி ராயரின்‌ திருவிளக்குத்‌ தர்மம்‌ குறிப்பாகக்‌ 
கூறப்படுகிறது. 

கல்வெட்டு 
! சிவஞான தேசிகர்‌ வாக்குப்படிக்கு 


2 கரா த்துக்கு செல்லும்‌ நந்‌ 
3 தனி ஆடிம்‌2உவழுதாஊ சீ 


1. 4. R, E. No. 203 of 1936-37; 


புலவர்‌ ந. வெங்கடேசன்‌, வரலாற்றில்‌ வில்லியனூர்‌, சேகர்‌ பதிப்பகம்‌, சென்னை, 
ப. 179. 


201 


4 மை கிணாசாரிக்கம்‌ திருக்காமியீ சு 
3 ப்பர சுவாமியாருக்கு முந்னாள்‌ பிஷ 
6 ஷாபதி ராயர்‌ திருவிளக்குக்கு தாரை 
7 வாத்த தன்மம்‌ துலுக்க திவானத்திலே 
8 வழுதாஊர்‌ சீமை நாட்டார்‌ சகல 

9 மாந பேரும்‌ ராயோசி பண்டுதருக்கு 
10 சொல்லி பூறுவா பூறுவம்‌ நடந்தபடி 
11 சாமியாருக்கு கட்டளையிட்டார்கள்‌ யி 
12 ந்த தன்மத்துக்கு யாதாமொருவர்‌ ௮ 
13 குதம்‌ பண்ணினால்‌ காராம்‌ பசுவை 
14 கொன்ற தோஷத்திலும்‌ மாதா பி 
15 தாவைக்‌ கொன்ற தோஷத்திலே பே 
16 ரகக்‌ கடவராகவும்‌ ௨ கெங்கைக்‌ க 
17 ரையிலே காராம்‌ பசுவை கொன்ற 
18 தோஷத்திலே போகக்‌ கடவாராவும்‌ 


71-26 


செப்பேடுகள்‌ 


|. திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடு- | 


இருக்கும்‌ இடம்‌ : திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


அரசர்‌ : முதலாம்‌ சரபோசி 

காலம்‌ : 13—1—1712 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 24 செ.மீ. % 17.5 செ.மீ. 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 
இச்செப்பேடு “ஸ்ரீ ஆறுமுகஞ்‌ சகாயம்‌” என்று தொடங்குகிறது. 


முதலாம்‌ சரபோசி (1711-1729) ஆட்சிக்காலத்தில்‌ அய்யாவய்யன்‌ அவர்கள்‌ 
சுபாவில்‌ திருவாரூர்ச்‌ சீமையைச்‌ சேர்ந்த நாகப்பட்டினம்‌ பற்கணாவுக்குள்‌ வாழும்‌ 
அந்தணர்களும்‌, நாட்டாரும்‌, குடியானவர்களும்‌ கூடித்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
பண்டார சன்னிதி அவர்களுக்கு மகமைக்‌ கொடை அளித்த விபரம்‌ இச்செப்பேட்டில்‌ 
எழுதப்பெற்றுள்ளது. 


கடப்பு, கார்‌, சம்பா, பசானம்‌, சித்திரைக்‌ கடப்பு ஆகிய விளைச்சலின்‌ 
முதலுக்குச்‌ சர்க்காருக்குக்‌ கொடுக்கும்‌ பொதுவில்‌ கல நெல்லுக்கு உரி ஆகக்‌ 
கோட்டை 1க்கு நாழி நெல்‌ வீதம்‌ திருவாவடுதுறை ஆதீனகர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்து வர ஒப்புக்கொண்டு செப்பேடு வெட்டித்‌ தந்தனர்‌. 


இந்த நெல்லைக்கொண்டு எப்பொழுதும்‌ பரம்பரை பரம்பரையாக மகேசுவர 
பூசை அன்னதானம்‌ முதலிய அறச்செயல்‌ தடைபெற வேண்டுமென்ற விருப்பம்‌ 
தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


கொடை அளிக்கப்பட்ட பகுதி அய்யாவய்யன்‌ சுபா என்று குறிக்கப்படுகிறது. 
அய்யாவய்யன்‌ என்பவர்‌ முதலாம்‌ சரபோசி மன்னரின்‌ சுபேதாராக இருந்து தர்மாதி 
காரி, சர்கேல்‌, திவான்‌ என்று உயர்‌ பதவிகளை வகித்தவர்‌. தஞ்சையில்‌ மேலவீதி 


209 


மூல அனுமார்‌ கோயில்‌ அருகே உள்ள தெருவில்‌ அவர்‌ வாழ்ந்தார்‌. அந்தத்‌ தெரு 


விற்கு 


*அய்யாவய்யன்‌ சந்து” என்றே இன்றும்‌ பெயர்‌ வழங்கப்‌ பெறுகிறது. 


சீர்காழி வட்டத்தில்‌ முதலாம்‌ சரபோசி காலத்தில்‌ வெட்டப்பட்ட கால்வாய்க்கு 


*அய்யாவய்யன்‌ கால்வாய்‌” என்று பெயர்‌ வைக்கப்பட்டது. 


Oo NOM AWN 


_— _— 
_ ௯ | 


செப்பேடு 


௨ ஆறுமுகஞ்‌ சகாயம்‌ 

சுவஸ்திஸ்ரீமன்‌ மகாமண்டெலேகரன்‌ அரிய ராய விபாடன்‌ பா 
ழைக்குத்‌ தப்பு வராத சண்டன்‌ கண்ட னாடு கொண் 

ட கொண்ட னாடு குடாதான்‌ பூறுவ பச்சிம தெஷ்ஷண உத்தி 

ர சமுத்திராபதி ஏம்மண்‌ டலமுங்‌ கொண்டு மீழந்‌ தை 

ற கொண்டருளிய ராசாதி ராசன்‌ ராச பரமேசுரன்‌ ராச மா 
த்தாண்டன்‌ ராச கெம்மீரன்‌ ராச மனோகரன்‌ துலுக்கர்‌ 

தள விபாடன்‌ துலுக்கர்‌ மோகந்‌ தவிழ்த்தான்‌ ஓட்டியர்‌ தள 
விபாடன்‌ ஓட்டியர்‌ மோகந்‌ தவிழ்த்தான்‌ வன்னியர்‌ வேடன்‌ 
ஆடும்‌ பெருமான்‌ தொண்ட மண்டலத்‌ தாபனாசாரியன்‌ சோ 

ட மண்டலப்‌ பிறதிட்டாபனாசரியன்‌ பாண்டி மண்டலப்‌ பிற 
திட்டாபனாசாரியன்‌ ஸ்ரீமிறவட தேவ மகாராயர்‌ விருப்பாஷி தே 
வ மகாராயர்‌ மல்லிகாற்சன தேவ மகாராயர்‌ வேங்கிடபதி தேவ ம 
காராயர்‌ ஆனைகுந்தி வேங்கிடபதி தேவ மகாராயர்‌ கிஷ்ண தேவ 
மகாராயர்‌ யிதுமுதலானவருகளுக்குப்‌ பிறிதி ராசனாகிய தஞ்சை 
நகராதிபன்‌ போசல குல தீபன்‌ ராசாதி ராசன்‌ ராச குல தில 

தன்‌ யேகோசி மகாராசா சாயெபு அவர்கள்‌ சகசி ம 

காராசா சாயெபு அவர்கள்‌ சரபோசி மகாராசா சாயெ அவர்க 
ள்‌ யிவர்கள்‌ பிறிதிவி ராச்சியம்‌ பண்ணி யருளாநின்ற ௧ 
லியத்தம்‌ 4812 சகாற்தம்‌ 1633 யிதின்‌ 6ல்‌ 

செல்லாநின்ற கர ஸே தை மீ” /5 ௨ ஸ்ரீ மது ௮ய்யாவைய்‌ 
யனவர்கள்‌ சபையில்‌ திருவாரூர்ச்‌ சீமை நாகபட்ட 

ணம்‌ பற்க்கணாவுள்பட. அசேஷ வித்து மகாசனங்களும்‌ ந 
ஈட்டார்‌ குடியானபெயர்‌ ௪கலருங்கூம்‌ திருவாவடுதுறை மட 

ம்‌ பண்டாரச்‌ சன்னதியவர்களுக்கு மகமைச்‌ சாதனப்‌ ப 

ட்டையம்‌ எழுதிக்‌ கொடுத்தபடி யித்தனாள்‌ திருவாரூர்ச்‌ சீ 

மை நாகபட்டணம்‌ பற்க்கணாவுள்பட மா மாகாணம்‌ கிறாம 
வழியுள்படி கடப்புக்‌ கார்ச்‌ சம்பாப்‌ மிசானஞ்‌ சித்திரைக்‌ க 

டப்பு வுள்படக்‌ சண்டுமுதலுக்கு சறுக்காருக்குங்‌ குடி 

க்கும்‌ பொதுவில்‌ கலநெல்லுக்கு யுரி ஆக கோட்டை 


3) 
32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 


204 


[க்கு னாழிதெல்‌ வீதம்‌ கொடுத்து வருகிறோ மென்று 
னாங்கள்‌ ௮ணவமுஞ்‌ சம்மதித்துப்‌ பட்டயம்‌ பண்‌ 
ணிக்‌ கொடுத்தபடியினாலே அந்தப்படிக்‌ கோ 
ட்டைக்கு னாழிநெல்‌ வீதம்‌ யுள்ள நெல்லு வரு 

ஷா வருஷம்‌ வந்து வாங்கிக்‌ கொண்டு ஆசந்தி 
ராற்கஸ்‌ தாகியாக மயேசுர பூசை அன்னதான முதலி 
ய தற்மத்தை பரிபாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டு. ன்‌ 
வருவார்களாகவு பபிந்தப்‌ படிக்குச்‌ சம்ம 

தித்து மகமை பண்ணிக்‌ குடுத்தோம்‌ திரு 

வாரூர்ச்‌ சீமை நாகபட்டணம்‌ பற்க்கணாரவு 

ள்பட அசேஷி வித்து மகாசனங்களும்‌ நார 

ட்டார்‌ குடியானபெயர்‌ உள்ளிட்டாரோம்‌ 

மி.ந்தத்‌ தற்மத்தை யாதாமொருதர்‌ பரிபால 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


44 
45 
46 
47 
48 
49 
50 
34 


னம்‌ பண்ணிக்‌ கொண்டு வருவார்களோ ௮ 
வர்கள்‌ காசியிலே அனேக கோடி கோதா 

ன பூதான கன்னிகா தான பலத்தையும்‌ 
அனேகஞ்‌ சிவலிங்கம்‌ பிறதிட்டா பலத்தையு 

ம்‌ பெற்றுச்‌ சுகமேயிரும்பார்கள்‌ யிந்தத்‌ 
தற்மத்துக்கு ௮ கிதம்‌ நினைத்த பேர்கள்‌ கெ 
ங்கைக்‌ கரையிலே கோகத்தி பிறமத்தி ப 
ண்ணின தோவஷூத்திலே போக கடவோராகவும்‌ 


||. திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடூ-2 


இருக்கும்‌ இடம்‌ : திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


அரசர்‌ : முதலாம்‌ சரபோசி 

காலம்‌ : 991719 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 85.5 செ.மீ. ௩ 21 செ.மீ, 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


செப்பேட்டின்‌ தொடக்கத்தில்‌ நடராசப்‌ பெருமானின்‌ திருக்கோலம்‌ பிரபைக்‌ 
குள்‌ அழகிய வடிவில்‌ தீட்டப்பட்டுள்ளது. ஊன்றிய திருவடியின்கீழ்‌ முயலகன்‌ 
உருவம்‌ அழகிய முறையில்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. நடராசரின்‌ இடப்பக்கம்‌ சிவ 
காமி அம்மை கையில்‌ மலர்‌ தாங்கி நிற்கின்றார்‌. வலப்பக்கம்‌ சிவலிங்க வடிவம்‌ 
காட்டப்‌ பெற்றுள்ளது. நடராசரின்‌ இருபுறமும்‌ பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு 
குத்து விளக்குகள்‌ உள்ளன. 


பிற்காலச்‌ செப்பேடுகளில்‌ வழக்கப்படிக்‌ கூறப்படும்‌ மெய்க்கீர்த்தியின்‌ பின்னர்‌ 
சில விசயநகர அரசர்‌ பெயர்கள்‌ கூறப்பெறுகின்றன. பின்னர்‌ மராட்டிய மன்னர்‌ 
களில்‌ முதல்‌ இருவரான ஏகோசி (1676-1684), சகசி (1684-1711) ஆகியோரைக்‌ 
கூறிச்‌ செப்பேட்டின்‌ கால அரசராகிய சரபோசி (1711-1729) கூறப்பெறுகின்றார்‌. 


காலக்குறிப்புப்‌ பஞ்சாங்க முறைப்படி மிகவும்‌ துல்லியமாகக்‌ கூறப்படுகிறது. 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ அம்பலவாணத்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌ வசம்‌ திருவெண்‌ 
காட்டில்‌ மகேசுவர பூசை அன்னதானக்‌ கட்டளைக்காகத்‌ திருக்கடவூர்ச்‌ சீமை 
வடக்கு வட்டம்‌ ஏழு மாகாணத்தைச்‌ சேர்ந்த நாட்டார்‌ அதாவது பெருநிலக்‌ 
கிழார்கள்‌ அளித்த 100 கலம்‌ நெல்‌ கொடைபற்றிக்‌ கூறப்படுகிறது. அதனை 
ஒப்புக்கொண்டு அந்தந்த மாகாணத்தின்‌ சார்பில்‌ சிலர்‌ கையொப்பம்‌ இட்டுள்ளனர்‌. 


206 


்‌ மாகாணம்‌ நெல்‌-கலம்‌ கையொப்பம்‌ 

உள்‌ மாகாணம்‌ 12 கருப்பட்டியா பிள்ளை 
திருக்குராச்சேரி மாகாணம்‌ 12 சூரியமூர்த்தியா பிள்ளை 
திருவிடக்கழி மாகாணம்‌ 12 நாகநாத பிள்ளை 
கொட்டுச்சேரி மாகாணம்‌ 11 கருப்ப முதலியார்‌ 
நல்லாடை மாகாணம்‌ 30 திருமலை அய்யர்‌ 
ஆக்கூர்‌ மாகாணம்‌ 10 ஆண்டியப்ப பிள்ளை 
திருச்செம்பொன்பள்ளி மாகாணம்‌ 19 தம்பா உடையார்‌ 


இந்தக்‌ கொடையை எப்பொழுதும்‌ பரம்பரை பரம்பரையாக அளிப்பதாக 


எழுதிக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


இந்தச்‌ செப்பேட்டுச்‌ செய்தியை எழுதியவர்‌ குண்ணமருதூர்ப்‌ பல்லவராய 


திருவேங்கிடம்‌ என்பவர்‌. சாட்சிக்‌ கையொப்பமிட்டவர்கள்‌ மணிக்கிராமச்‌ சேரி 


பிறவிப்‌ பெருமாள்‌ பிள்ளை, பெருநாட்டுக்‌ கட்டளை தானாபதி வேங்கிடத்தையன்‌ 


ஆகியோர்‌ ஆவர்‌. 


செப்பேடு 


முதல்‌ பக்கம்‌ 


சுபமஸ்த்து ஸ்ரீமன்‌ மகாமண்‌ டலேசுரன்‌ அரிய த 

ர விபாடன்‌ பானைக்குத்‌ தப்பு வாராத கண்டன்‌ மூவராய கண்‌ 

டன்‌ கண்ட நாடு கொண்டு கொண்ட நாட கொடாதான்‌ எம்மண்ட 

லமுங்‌ கொண்டு மீழமுந்‌ திறைகொண்ட ராசாதி ராசன்‌ ராச மாத்தா 
ண்டன்‌ ராச பரமேசுரன்‌ ராச கெம்பீ.ர மகாராயராகிய விசையநகராதிப 
தி வேங்கிடபதி மகாராயர்‌ மிறவுட தேவ மகாராயர்‌ கிஷ்டண ரா 

யர்‌ ஸ்ரீ ரெங்க ராயர்‌ பிறுதிவி ராச்சியம்‌ பண்ணி யருளாநின்‌ 

ற சகாத்தம்‌ 16.32 மிதன்‌ மேல்ச்‌ செல்லா நின்ற 

து ஸ்ரீமது ராசாதி ராசராகிய ஏகோசி மகராச சாயபு சகசிம 

காராச சாயபு சரபோசி மகாராச சாயபு அவர்கள்‌ ராச்சிய பரிபாலன 
ம்‌ பண்ணாநின்ற காலத்தில்‌ கர ஸ்‌ பங்கூனி மீ 5 உ சோமவா 

ரமும்‌ சுக்கில பட்சத்திற்‌ சத்தமி 431 6ராகணி 141 மி 

நிதிநாம யோகம்‌ 91 சதுட்‌ பாத கரணம்‌ |03 இப்படிப்பட்ட 

சுபதினத்தில்‌ ரிழப லெக்கணத்தில்‌ அன்பத்தாறு தேசத்தில்‌ சி 
லாக்கியமாயுள்ள உத்தம சோழ தேசத்தில்‌ தலங்களில்‌ சி 

லாக்கியமான திருவெண்‌ காட்டில்த்‌ திருவாவடுதுறை 


207 
17 அம்பலவாண அய்யரவர்களுக்கு மகேகர பூசை அன்‌ 
18 னதா கட்டளைக்கு திருக்கடவூர்ச்‌ சீமை வடக்கு வட்டம்‌ 
[9 ஏழு மாகாணம்‌ நாட்டாரனைவருமேன்‌ நெல்‌ மகமை 
20 யுண்டுபண்ணித்‌ தாம்பிர சாதனம்‌ எழுதிக்‌ குடுத்தப்படி 
2! உள்‌ மாகாணம்‌! நெல்‌ [2 கலம்‌ திருக்குராச்சேரி | மாகாணம்‌ நெல்‌ [2 கலம்‌ 
22 திருவிடக்கழி மாகாணம்‌ நெல்‌ [2 கலம்‌ கொட்டுச்சேரி. மாகாணம்‌ 


23 நெல்‌ [| கலம்‌ நல்லாடை மாகாணம்‌ நெல்‌ 30 கலம்‌ ஆக்கூர்‌ மாகாணம்‌ 
நெல்‌ [0 கலம்‌ ந்த து 

24 திருச்செம்பெரன்பள்ளி மாகாணம்‌ நெல்‌ [3 கலம்‌ ஆக மாகா 

25 ணம்‌ ஏழுக்கு நெல்‌ [00 கலம்‌ இந்நெல்லு நூத்திக்‌ கலமும்‌ சந்திரா 

26 தித்தர்‌ வரைக்கும்‌ புத்திர பவுத்திர பாரம்பரையாக கொ 

27 டுத்துவரக்‌ கடவோமாகவும்‌ இந்தப்படிக்குச்‌ சம்ம 

28 தித்துத்‌ தாம்பிர சாதனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தப 

29 டியினாலே இந்தத்‌ தன்மத்துக்கு யாதாமொருவன்‌ 

30 விகாதம்‌ பண்ணுகிறான்‌ ௮வன்‌ கெங்கைக்‌ கரை 

3! விலே காராம்‌ பசுவைக்‌ கொண்ண தொழத்தில்‌ 

32 போவான்‌ குண்ணமருதூர்ப்‌ பல்லவராய திருவே 

33 ங்கிடம்‌ கையில்‌ எழுத்து இதற்கு சாக்ஷி மணிக்கிறாம 

34 க்சேரி பிறவிப்‌ பெருமாள்‌ பிள்ளை பெருநாட்டு 

35 க்‌ கட்டளை தானாபதி வேங்கிடத்தையன்‌ உள்‌ 

36 மாகாணம்‌ “கருப்பட்டி பிள்ளை நல்லாடை மாகாணம்‌ 

37 திருமலை அய்யன்‌ திருக்குராச்சேரி மாகாணம்‌ 


38 சூரிய மூற்தியா பிள்ளை திருவிடக்கழி 

இரண்டாம்‌ பக்கம்‌ 
39 மாகாணம்‌ நாகநாத பிள்ளை ஆக்கூர்‌ மாகாணம்‌ ஆண்டி 
40 யப்ப பிள்ளை திருச்செம்பொன்பள்ளி மாகாணம்‌ 


4| தம்பா உடையார்‌ கொட்டுசிசேசி மாகரணம்‌ கறுப்ப 


42 சேதலியார்‌ உ 


ஆ 


1. மாகாணம்‌ என்ற சொல்‌ மீ” குறியீடு போலும்‌, இறுதியில்‌ மகர ஒற்றுடனும்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. 


மலி 


(1. திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடு-3 


இருக்கும்‌ இடம்‌ : திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


அரசர்‌ : முதலாம்‌ சரபோசி 

காலம்‌ : 90--4--1710 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 35.5 செ.மீ. % 31 செ.மீ. 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


முன்‌ செப்பேட்டின்‌ தொடர்ச்சியாக அதன்‌ பின்புறம்‌ நான்கு வரிகளுக்குக்‌ கீழ்‌ 
இச்செப்பேடு வெட்டப்பட்டுள்ளது. செப்பேட்டின்‌ இறுதியில்‌ அழகான நந்தி 
யொன்று படுத்திருப்பது போலவும்‌, அதற்குப்‌ பின்‌ இரு கவரிகளும்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ அம்பலவாணத்‌ தம்பிரானிடம்‌ திருவெண்காட்டுக்‌ 
கோயிலுக்கு அம்பலம்‌ சீமை ஏழு மாகரணத்து நாட்டார்‌ மகமை நெல்‌ கொடுத்ததை 
இச்செப்பேடு விளக்குகிறது. 


மாகாணம்‌ நெல்‌-கலம்‌ கையொப்பம்‌ 

திருநள்ளாறு 17 தயினாத்தை, தியாகன்‌, 
வயித்திநாதன்‌ 

நெடுங்காடு 8 ஊரார்‌ வீரபத்திரன்‌ 
திருககண்ணபுரம்‌ 6 தாண்டவராயன்‌ 
திருப்புகலூர்‌ 11 உலகப்பன்‌ 
அம்பலம்‌ 10 மயிலப்பன்‌ 
பேரளம்‌ 25 


கந்தப்பன்‌, திருவம்பலம்‌, 
விசுவலிங்கம்‌ 
திருமருகல்‌ 23 முத்து நாயக்கர்‌ 


209 
இப்பட்டயம்‌ எழுதியவர்‌ முதல்‌ பக்கத்தில்‌ உள்ள முன்‌ செப்பேட்டை எழுதிய 
குண்ணமருதூர்ப்‌ பல்லவராய திருவேங்கிடம்‌. சாட்சிக்‌ கையொப்பமிட்டவர்கள்‌ 
திருவிடைக்கழி செந்திப்பெருமா பண்டாரம்‌, சுப்பிரமணிய பிள்ளை, திருக்கடவூர்‌ 
நட்சத்திரமாலை கணபதி பண்டாரம்‌, குத்தாலபிள்ளை ஆகியோர்‌. 


செப்பேடு 


௨ ௬ப,மது ஸ்ரீமன்‌ மகா மண்டலேசுரன்‌ 

அரிய தள விபாடன்‌ ராசாதி ராசன்‌ ராச மர 
த்தாண்டன்‌ ராச பரமேஸ்வரன்‌ ராச கெம்பீர 
ன்‌ மகாராயராகிய விசையநகராதிபதி வே 
ங்கிடபதி மகாராயர்‌ கிழ்டணராயர்‌ பிறுவிரா 
ச்சியம்‌ பண்ணியமுளாநின்ற சாத்தம்‌ [6 

32 இதின்‌ மேல்ற்‌ செல்லா நின்றது ஸ்ரீமது 
ராசாதி ராசராகிய சரபோசி மகாராச சாயுட 


OO ௩1 OA RAW 


அவர்கள்‌ ராச்சிய பரிபாலனம்‌ பண்ணாநின்ற 

காலத்தி விகுற்தி ஜோ ம்‌ சித்திரை மீ” 23 ௨ ௮ன்பத்‌ 

தாறு தேசத்தில்‌ சிலாக்கியமான உத்தம சோழ தேசத்தில்‌ த 
12 லங்களில்‌ சிலாக்கியமான திருவெண்காட்டில்‌ திருவா 


— அஷ. 
— வ 


13 வடுதுறை அம்பலவாண அய்யரவர்களுக்கு அம்பல சீ 

14 மை ஏழு மாகாணம்‌ னாட்டார்‌ மகமைப்‌ பட்டயம்‌ குடுத்த 

[5 படி இந்த ஏழு மாகாணத்தில்‌ வகை திருநள்ளாறு மாகாணம்‌! 

[6 நெல்‌ /7 கலம்‌ தெடுங்காட்டு மாகாணம்‌ நெல்‌ 8 கலம்‌ திருக்கண்ண ‘ 

17 பர மாகாணம்‌ நெல்‌ 6 கலம்‌ திருப்புகலூர்‌ மம மரகாணம்‌ நெல்‌ 1! கலம்‌ ௮ம்‌ 
(8 பல மாகாணம்‌ நெல்‌ [0 கலம்‌ பேரள மாகாணம்‌ நெல்‌ 25 கலம்‌ திருமரு 
19 கல்‌ மாகாணம்‌ நெல்‌ 23 கலம்‌ ஆக மாகாணம்‌ 7க்கு [00 கலம்‌ இந்தப்படி 
20 க்கு நூத்திக்கல நெல்லும்‌ வாங்கிக்‌ கொண்டு குரு பார 
21 பாரம்பரையம்‌ அனுபவித்துக்‌ கொண்டு சுகத்திலே இ 

22 ரும்பராகவும்‌ இந்தப்‌ பட்டயம்‌ எழுதின நன்மைக்கு குண்‌ 

23. ண மருதூர்‌ பல்லவராய திருவேங்கிடம்‌ கையமிலெ ்‌ 

24 முத்து இதுக்கு யாதாமொருவன்‌ விகாதம்‌ பண்ணின 

25 வன்‌ மகா பாவங்களை அனுபவிப்பராகவும்‌ சா 

26 ட்சி திருவிடக்கழி செரந்திப்‌ பெருமா பண்டாரம்‌ சுப்‌ 

27 பிறமணிய பிள்ளை திருக்கடவூர்‌ நக்ஷத்திரமாலை ௧ 


ப ப ழசனதைக்யவம னிவ கனா வாகா 


1. மாகாணம்‌ என்ற சொல்‌ மீ” என்ற குறியீட்டுக்குப்‌ பின்னர்‌ ணம்‌ என்று எழுதப்பெற்றுள்ளது 


71-27 


210 


மாகாணம்‌ நயினாத்தை எழுத்து நெடுங்காடு மாகாணம்‌ ஊ 
சவர்‌ வீரபத்திரன்‌ திருக்கண்ணபுரம்‌ மாகாணம்‌ தாண்ட 


ணபதி பண்டாரம்‌ குத்தால பிள்ளை திருநள்ளாறு 


வராயன்‌ திருப்புகலூர்‌ மாகாணம்‌ உலகப்பன்‌ உள்‌ 


பட்டராரோம்‌ அம்பல மாகாணம்‌ மயிலப்பன்‌ பேரள மாகா 
ணம்‌ கந்தப்பன்‌ திருவம்பலம்‌ விசுவலிங்கம்‌ திரு 

மருகல்‌ மாகாணம்‌ முத்துள னாயக்கரவர்கள்‌ திருநன்‌ 
ராறு தியாகன்‌ எழுத்து வித்தி னாதன்‌ எழுத்து ௨ 


வ பக்கது அத்‌ 


நாதி திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடு-4 


இருக்கும்‌ இடம்‌ : திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


அரசர்‌ : துக்கோசி 

காலம்‌ : 11—8—1729 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 26 செ.மீ, ௬ 15.5 செ.மீ. 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


அழகற்ற பெரிதும்‌ சிறிதும்‌ ஆன எழுத்துக்களுடன்‌ ஒழுங்கின்றிப்‌ பிழை 
களுடன்‌ இச்செப்பேடு எழுதப்‌ பெற்றுள்ளது. கொடைச்‌ செய்தி தெளிவாகவும்‌ 
விளக்கமாகவும்‌ இல்லை, வரிகள்‌ நேராக எழுதப்பெறாமல்‌ கலந்து டது 
டுள்ளன. 


திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ பெரிய நமசிவாய அம்பலவாண பண்டாரம்‌ 
அவர்களுக்குக்‌ குத்தாலம்பேட்டை வணிகர்கள்‌ சிலர்‌ அளித்த கொடைகள்‌ கூறப்படு 
கின்றன. அவர்களின்‌ பெயர்கள்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. இராமலிங்க பண்டார 
சன்னிதி அவர்கள்‌ திருவாவடுதுறையில்‌ பெரிய பண்டாரம்‌ நிலையில்‌ இருந்தமையும்‌ 
கூறப்படுகிறது. கட்டளைத்‌ தம்பிரான்களும்‌, பல துறவிகளும்‌ ஆதீனங்களில்‌ இருப்‌ 
பது வழக்கம்‌, ஆகையால்‌ ஆதீனத்‌ தலைவர்‌ “பெரிய பண்டாரம்‌” என்று அழைக்கப்‌ 
பெறுகின்றார்‌ போலும்‌. 


செப்பேடு 
முதல்‌ பக்கம்‌ 
சரபோ 
சி மஹுாராச ஸா 
மப்பு துக்கோசி 
மஹாறாச ஸாய 


RW, 


ப்பு அவர்களுக்கு மேல்‌ 


212 


6 சகாப்தம்‌ [650 செல்லா னின்ற 
7 கீலக இ பங்கு 
8 னிமி [3 ௨ திருவாவடு 
9 துறை மடம்‌ பெரிய நமசிவாய அம்பலவாண பண்‌ 
10 டாரச்ச 
11 ஸ்னதிக்கு 
12 குத்தாலம்‌ குத்தாலம்பேட்டைப்‌ பலர்‌ 
(3 அநவாருடைய 
14 கய்‌ எழுத்து 
15 சிதம்பரம்‌ 
16 கறுப்பு பிள்ளை 
17 தம்பான்‌ 
(8 திருவம்பலம்‌ 
19 றாமலிங்க பண்‌ 
20 டாரச்‌ சன்னதி பெரிய பண்டார 
2! மாயிருக்கையில்‌ 
22 பழமலை முத்தாச்சி 
23 அழகப்பன்‌ ஆ 
24 வாஞ்சி 
25 தில்லை 
இரண்டாம்‌ பக்கம்‌ 
26 சுபமஸ்து 
27 பொதிகரர்‌ மகன்‌ 
28 சித்தம்பலம்‌ பணம்‌ 
29 திருமெனி 
30 பெரிச்சியா 
31 பிள்ளை விறுத்தா 
32 சலம்‌ ஒப்பிலா 
33 மூத்து சித்தம்‌ 
34 பலம்‌ 
35 தெய்வராய பிள்ளை 
36 சுரியி மூற்றிக்‌ கு 
37 ம்பன்‌ 
38 தில்லை செட்டி 
39 தஞ்சா செட்டி 
40 திருவாபரணம்‌ 


V. திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடு-5 


இருக்கும்‌ இடம்‌ : திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


அரசர்‌ : துளசா 1 

காலம்‌ : 13—4—1729 

மொழி : தமிழும்‌ வடமொழியும்‌ 
அளவு : &1 செ.மீ. 617 செ.மீ, 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


நீள்சதுர வடிவிலான இச்செப்பேட்டுத்‌ தொடக்கத்தில்‌ அழகிய சிறு சூலம்‌ 
ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது . 


இராசராச வளநாடு, இராசேந்திர சோழ வளநாட்டில்‌ பொய்யூர்க்‌ கூற்றத்‌ 
தில்‌ சிறுநெல்லிக்‌ கோட்டையில்‌ இருக்கும்‌ காணியுடைய அரையர்களில்‌ சவ்வாய்‌ 
விசைய ரகுநாத வாளாசி கிருட்டிண கோபாலர்‌ மிழலைக்‌ கூற்றம்‌ திருப்பெருந்‌ 
துறை, பவித்திர மாணிக்கச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ ஆளுடைய பரம சுவாமிகளுக்கும்‌, 
அம்மன்‌ சிவயோக நாயகிக்கும்‌ அளித்த நிலக்கொடை இச்‌ செப்பேட்டில்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ளது. 


சவ்வாய்‌ விசைய ரகுநாத வாளாசி கிருட்டிண கோபாலர்‌ தஞ்சை மராட்டியர்‌ 
காலத்திலிருந்த பாளையக்காரருள்‌ ஒருவர்‌. புதுக்கோட்டை மாவட்டம்‌, அறந்‌ 
தாங்கி வட்டம்‌ சிங்கவனம்‌ என்ற பாளையத்துக்கு உரியவர்கள்‌. சேதுபதி மன்னர்கட்‌ 
குரிய பல பட்டப்‌ பெயர்கள்‌ இவர்களுக்குக்‌ கூறப்படுகின்றன. சில புதுப்‌ பட்டப்‌ 
பெயர்களும்‌ உள்ளன. 


அவர்களின்‌ குடிக்காணியான கோயில்கோட்டை மாகாணத்தைச்‌ சேர்ந்த 
சிறுபனையூரில்‌ நிலம்‌ கொடையாக அளிக்கப்பட்டது. அந்நிலத்திற்கு நான்கு 
எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 


214 


அத்திலத்திலிருந்து வரும்‌ வருமானம்‌ அதிகாலை வேளை அர்ச்சனைக்கும்‌, 
நிவேதனத்துக்கும்‌, திருவிளக்கு எரிப்பதற்கும்‌ அம்பலத்தாடும்‌ பண்டாரம்‌ அவர்கள்‌ 
வசம்‌ அளிக்கப்பட்டது. 

அளிக்கப்பட்ட கொடைக்‌ கிராமத்தில்‌ நன்செய்‌, புன்செய்‌, மாவடை, மர 
வடை, திட்டுத்திடல்‌ ஆகிய எல்லாவற்றிலும்‌ வரும்‌ வருமானத்தில்‌ அரண்மனை 
வாரம்‌, குடிவாரம்‌ ஆகியவை அளந்த நெல்‌ போக மீதி வரும்‌ வருமானத்தைப்‌ பரம்‌ 
பரை பரம்பரையாக என்றென்றைக்கும்‌ அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ செப்பேட்டில்‌ 
பொறித்துள்ளனர்‌. மீதி வரும்‌ வருமானத்தைத்‌ துண்டு வரும்‌ வருமானம்‌ என்று 
இச்செப்பேடு குறிக்கிறது. 

இறுதியில்‌ பிறர்‌ செய்த அறத்தைக்‌ காப்பாற்றுவதன்‌ சிறப்புக்‌ குறித்த வட 
மொழிச்‌ சுலோகங்கள்‌ இரண்டு உள்ளன. 


செப்பேடு 
முதல்‌ பக்கம்‌ 
சுபஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுவரன்‌ ஆதிய 
ர்‌ தளவிபாடன்‌ பாஷுக்கி தப்பு வராத கண்‌ 
டன்‌ கண்ட நாடு கொண்டு கொண்ட நாடு குடா 
தான்‌ பாண்டி மண்டல ஸ்தாபனாசாரியான்‌ சே 
ஈழ மண்டல ஸ்தாபானாசாரியான்‌ தொண்ட 
மண்டல ஸ்தாமனாசாரியான்‌ சண்ட பிறசண்‌ 
டன்‌ யெம்மண்டலமு கொண்டு எளமும்‌ கெ 


ஈங்கும்‌ யாள்ப்பாணராய பட்டணமும்‌ அளி 


2 3] ௯ செலு பெ வ 


த்து கெசவேட்டை கண்டருளிய ராசாதி ரா 

10 சன்‌ ராசபறமேஸ்வரந்‌ ராச மார்த்தாண்ட 

11 ன்‌ ராச குல திலகன்‌ ராச வேசியர்‌ புயங்கற 
12 ன்‌ ராசாக்கள்‌ சிரோமணி தாலிக்கி வேலி கெ 
(3 ஈட்ட மடக்கிய வய்யாளி ராயன்‌ பட்ட மானங்‌ 
14 காத்தான்‌ பரதேசி காவலன்‌ துஷ்டரில்‌ துஷ்ட 
(5 ன்‌ துஷ்டற்‌ தள விபாடன்‌ யெதிரிட்டார்‌ மோச. 
[6 தவிள்த்தான்‌ சிவ பூசா துரந்தரன்‌ சேது மூல 
[7 ரட்சா ராச துரந்தரன்‌ சதகோடி சூரிய பிற 

18 காச நவகோடி நாராயணன்‌ தென்கோடி காவ 
19 லன்‌ பொன்‌ கோடி உதவிய பூலோக துரந்தர 
20 ன்‌ கவிவாணர்க்‌ குதவி கலக்கம்‌ தவிள்த்தவன்‌ 
21 அடுத்தவற்க்‌ கனுகூலன்‌ யெதுத்தவற்‌ குடோரி 


215 


முண்டர்க்கு ( முண்டன்‌ சண்ட பிறசண்டன்‌ சாமி 
துரொகியள்‌ கண்டன்‌ தன தார தார பிர தார்ச்‌ 
சகோதர சையித்திய சீதள சந்திர உதைய மூ 


டக வதனன்‌ சந்திர வங்குஷ்‌ கரிய வங்குஷ வி 


ல்லுக்கு ல விசையன்‌ மல்லுக்கு வீமன்‌ சொ 

ல்லுக்கு அரிச்சந்திரன்‌ போருக்கு சாமன்‌ தேரு 

க்கு த திசரதன்‌ குடைக்கி கற்னன்‌ குதிரைக்கி ந 
குலன்‌ விசைய நகர்‌ பட்டணத்தில்‌ ஒன்ம்பது 

வகை நவரெத்தின சிம்மாசனத்தில்‌ யெழு 
ந்தருளிய ஆதிமூல மேகவற்ன னானா சுராய வி 
குபா கழி தேவ மகராயற்‌ ஆனைகுந்தி/தேவ மக 
சசயர்ச்ராயர்‌ காறாயற்‌/௮ச்சுதப்ப சாயர்‌/வேங்‌ 
கிடபதி ராயற்‌|புஜபிலராயற்‌ கிஷ்ண சாயற்‌ (ஸ்ரீ 
ரெங்க ராயற்‌ அச்சுதப்ப னாயக்கரவர்கள்‌ரெகு 
பதி தாயக்கரவர்கள்‌ (்ரீரெங்க கிஷ்ணம நாயக்க 
சவர்கள்‌ விசைய ராகவ நாயக்கரவர்கள்‌ /இவாள்‌ 
ராச்சிய பரிபாலனம்‌ பண்ணி யருளாநின்ற மின்‌ 
ேபோஸல வங்குஷம்‌ [யேகோஜி மகராஜா।௪ 

ரயெபு அவர்கள்‌ சகஜி மகராஜா சாயெடு/௮வ 
ர்கள்‌ சரபோஜி மகராஜா சாயெபு அவர்கள்‌] து 
க்கோஜி மகராஜா சாயெபு அவர்கள்‌/பிறதாப 
சிம்ம மகராஜா சாயெயு அவர்கள்‌ [துளசி மகர 
ரஜா சாயெபு அவர்கள்‌ /சிறிதிவி ராச்சிய பரிப 
ரலனம்‌ பண்ணி யருளாறின்ற சாலிவாஹ 

ந சகாப்தம்‌ [65 கல்யப்டிதூம்‌ 48 

30 இதின்மேல்ச்‌ செல்லாநின்ற ஸெளம்ய நா 

ம சம்வஸ்ஸரம்‌ உத்தராயணம்‌ வஸந்த ரிதுவில்‌ 
சித்திரை மீம்‌ [6 ௨ சுக்குல பக்ஷம்‌ சுக்குறவாரம்‌ 
ஸம்தமியூம்‌ அநுஷ நக்ஷத்திரமும்‌ சுபயோக சுப 
கறணமும்‌ குடின சுபதிநத்தில்‌ மிழலை கூத்தத்தில்‌ ந 
டூவில்‌ கூத்தம்‌ பிறம்மதேசம்‌ தனி யூற்‌ திருப்பெரு 
ந்துரை பவித்திர மாணிக்கம்‌ ௪துற்வேத மங்கலத்‌ 
திலிருக்கும்‌ சுவாமி ஆளுடைய பரம சுவாமியாருக்‌ 
கும்‌ அம்மன்‌ சிவயோக நாயகிக்கும்‌ ஏாஜ ராஜா வ 
ளநாடு ராஜேந்திர சோழ வளநாடு பொய்யூற்‌ கூத்து 
_பாப்பாகுடி நாடு சிறுநெல்லிக்‌ கோட்டையிலிருக்கும்‌ 


"காணி உடைய அரையற்களில்‌ சீவ்வாய்‌ விஜய ரெ 


59 
60 
6 
62 


இரண்டாம்‌ 


63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
7! 

72 
ச்சி 
74 
75 
76 
77 
78 
79 
80 
51 

82 
83 
84 
85 
86 


216 


குனாத பாளரசி கிஷ்ண கோபாலர்‌ அவர்கள்‌ பூதான ௪ 
'ரசனம்‌ பண்ணி குடுத்தபடி. சாசனமாவது நம்மு 

தான குடிக்காணி கோவில்க்கோட்டை மகாண 

த்தை சேந்த சிறுபனையூற்‌ கிராமம்‌ நாங்கெ 


பக்கம்‌ 
ல்லையாவன கோரையாத்துக்கு கிழக்கு பி 
ன்னத்தூற்ப்‌ படாகை பெரிய சிறுபனை ருக்கு 
தெற்க்கு நாச்சிகுளம்‌ மேல்பாற்க்‌ கெல்லைக்கி 6 
மற்க்கு முத்துப்‌ பேட்டை பாட்டைக்கிம்‌ உப்பூற்‌ கே 
ரவில்‌ யெல்லைக்கிம்‌ வடக்கு இந்த னாங்கெல்லை 
க்கி உள்பட்ட சிறுபனையூுற்‌ கிறாமம்‌ இந்த கிறாமத்‌ 
தை கோவாலர்‌ துணை ௪ உஷுக்காலத்‌ 
தில்‌ அற்ச்சனை நெய்வேதனம்‌ திருவிளக்‌ 
கு தற்மம்‌ நடக்க வேண்டியதீதுக்காக ௮ம்‌ 
பலத்தாடும்‌ பண்டாரம்‌ அவர்கள்‌ பாற்சமாக 
ஸஹிரண்யோத,க தா,ராபூர்வமாஹ தாடநம்‌ 
பண்ணி குடுத்தபடியினாலே மேலெழிதிய கி 
றாமத்தின்‌ நஞ்சை புஞ்சை மாவடை மறவடை 
திட்டுத்‌ திடல்‌ சகல சமுதாயங்களிலும்‌ வரப்படா 
நின்ற வருமானத்தில்‌ அறமனை வாரம்‌ பிறக்கு 
டூ வாரம்‌ போக துண்டு வார வருமானத்தைக்‌ 9 
காண்டு மேலெழிதிய தற்ம்மத்தை ஆசந்திறாற்‌ 
க்கஸ்தாயியாக ஆதீன பரம்பரையாக தற்மம்‌ ப 
ரிபாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டு வருவாறாகவும்‌ 
தாந பாலந யோரர்ம்மத்‌த்‌, யே தாடநா சீரரேயோ 
நு பாலநம்‌ தாதா ஸ்வர்க, மவாப்நோதி பால 
நாதச்ச்யுதம்‌ பதம்‌, ஸ்வத;த்தாத,வி குணம்‌ ப 
ண்யம்‌ பரத;த்தாறு பாலநம்‌ பரத;த்தாப ஹ 
ஈரேண ஸ்வத;த்தாம்‌ நிஷ்படிலம்‌ பவேத்‌. 


V1. திருவாவடுதுறை ஆதீனச்‌ செப்பேடு-6 


இருக்கும்‌ இடம்‌ : திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


அரசர்‌ : அமரசிங்‌ 

காலம்‌ : 26-60-1799 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 27 செ.மீ. X 20 செ.மீ. 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


செப்பேட்டின்‌ தொடக்கத்தில்‌ நடுவே திருவிடைமருதூரின்‌ தல விருட்சமான 
மருதமரக்‌ கிளைகள்‌ சிவலிங்கத்திற்குச்‌ சார்த்தப்பட்டிருப்பது போன்ற காட்சி செதுக்‌ 
கப்பட்டுள்ளது. இலிங்கத்தின்‌ வலப்பக்கம்‌ பார்வதி உருவமும்‌, இடப்புறம்‌ சூலமும்‌ 
வரையப்பட்டுள்ளன. இரண்டாம்‌ பக்கத்‌ தொடக்கத்தில்‌ இச்‌ செப்பேட்டை அளித்த 
அஞ்சு சாதி பஞ்ச கம்மாளர்‌ சாதியைச்‌ சேர்ந்தவர்களின்‌ குலதெய்வமான காளியின்‌ 
உருவம்‌ தீட்டப்பட்டுள்ளது. 


அஞ்சு சாதி பஞ்ச கம்மாளத்தாருக்குரிய மெய்க்கீர்த்தி தொடக்கத்தில்‌ விரி 
வாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


இச்செப்பேட்டில்‌ குறிக்கப்பட்டுள்ள தஞ்சை மராட்டிய மன்னர்‌ அமரசிங்‌ 
(1787-1798), பிரதாபசிம்மன்‌ (1739-1763) கத்தி கட்டி மணம்புரிந்து கொண்ட 
அன்னபூரணி என்னும்‌ பெண்‌ வயிற்றில்‌ பிறந்தவர்‌. பட்டத்து அரசியின்‌ மகன்‌ 
அல்ல. அமரசிங்‌ பற்றி ஒருசில மோடி ஆவணங்கள்‌ மட்டுமே உள்ளன. அவரைப்‌ 
பற்றி ஒரு கல்வெட்டும்‌ செப்பேடும்‌ இதுவரை கிடைக்கவில்லை. இந்தச்‌ செப்பேடே 
அவரைப்பற்றிக்‌ கிடைத்த முதல்‌ செப்பேட்டு ஆவணம்‌ ஆகும்‌. 


இரண்டாம்‌ சரபோசி ( 1798 - 1892) மன்னர்‌ ஆகும்‌ பொருட்டு இவர்‌ 
1798இல்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்பட்டுத்‌ திருவிடைமருதூருக்கு அனுப்பப்பட்டார்‌. 
அங்குள்ள அரண்மனையில்‌ வாழ்ந்து 1802இல்‌ காலமானார்‌. இவருக்குப்‌ பிரதாப 


71-28 


218 


சிம்மன்‌ என்ற ஒரு மகன்‌ இருந்தார்‌. இவருடைய அரண்மனை, சமாதி ஆகியவை 
திருவிடைமருதூரில்‌ இன்றும்‌ உள்ளன. 

1799ஆம்‌ ஆண்டு இவ்வூரில்‌ உள்ள இரும்பு வேலை செய்யும்‌ கொல்லர்‌, 
மரவேலை செய்யும்‌ தச்சர்‌, பித்தளை போன்ற உலோக வேலை செய்யும்‌ கன்னார்‌, 
கல்‌ வேலை செய்யும்‌ சிற்பியர்‌, பொன்‌ வேலை செய்யும்‌ தட்டார்‌ ஆகிய அஞ்சு சாதி 
பஞ்ச கம்மாளத்தார்‌ அனைவரும்‌, எழுபத்து நான்கு ஆகாணத்தார்களும்‌ திருவிடை 
மருதூரில்‌ கூடிச்‌ செய்த அறக்கொடை பற்றிய முடிவு இச்செப்பேட்டில்‌ வெட்டப்பட்‌ 
டுள்ளது. இக்கூட்டத்தில்‌ தஞ்சை நகரில்‌ வசித்த அச்சமூகப்‌ பெரியவர்களும்‌ கலந்து 


கொண்டனர்‌. 


அஞ்சு சாதி பஞ்ச கம்மாளத்தாரின்‌ சிறப்புக்கள்‌ முதலில்‌ தொகுத்துக்‌ கூறப்‌ 


பட்டுள்ளன : 


காளிகா தேவி கமண்டலீசுவரி அருளும்‌ பிரசாதமும்‌ பெற்றவர்‌ 

தேவதா சம்பன்னர்‌ 

தெய்வ நட்டுவர்‌ 

அதி வீர சூரர்‌ 

அகத்தியரைச்‌ சாபமிட்டுப்‌ பொதியமா மலைக்கு அனுப்பும்‌ வீரப்‌ பிரதாபர்‌ 
அலைகடல்‌ தன்னை இராமருக்காக அடைத்துக்‌ கொடுத்தவர்‌ 

அமிர்த குண துல்லிகர்‌ 


ஆ ரூ ஷே ய 


என்பன அவை. 


அஞ்சு சாதி பெரிய தனத்தார்‌, வடுகத்தட்டார்‌, கொல்லர்‌, தச்சர்‌, ஆகாணத்‌ 
தார்‌, தட்டார்‌, காரியஸ்தர்கள்‌, உள்ளூர்‌ வெகுசனங்கள்‌ அனைவரும்‌ ஒன்றாகக்‌ 
கூடி முன்பு அஞ்சு சாதி பெரியதனம்‌ பருத்தியூர்‌ இராமலிங்க கச்சிராயர்‌ சமூகத்‌ 
தலைவராக இருந்த நாளையில்‌ திருவிடைமருதூர்‌ மகாலிங்கமாகிய மருதப்ப சுவாமி 
யாருக்குப்‌ பூசை மண்டபப்படிக்குத்‌ தங்கள்‌ சமூகத்‌ தலைவரான கச்சிராயர்‌ அவர்‌ 
கட்குக்‌ கொடுக்கும்‌ வரியைச்‌ சருவமானியமாக அளித்த கொடை பற்றிய பழைய 
செப்பேட்டைப்‌ பார்த்தனர்‌." இடையில்‌ நின்றிருந்த அக்‌ கொடையை மீண்டும்‌ 
திருவிடைமருதூர்‌ மகாலிங்க சுவாமியவர்கட்கு அளிக்க வேண்டும்‌ என்று மேற்கண்ட 
அனைவரும்‌ தீர்மானித்தனர்‌. 


திருவிடைமருதூரில்‌ நான்கு வீதிகளிலும்‌ நிலையாக உரிமை பெற்று வாழும்‌ 
இப்‌ பஞ்ச கம்மாளத்தார்‌ தவிர வெளியூர்க்காரர்கள்‌ திருவிடைமருதூர்‌ ஊருக்குள்‌ 


1. பஞ்ச கம்மாளர்‌ திருமடங்கள்‌ அமைந்துள்ள ஊர்களில்‌ கச்சிராய பாளையம்‌ என்பதும்‌ ஒன்று. 


219 


வந்து கம்மாளர்‌ தொடர்புடைய தொழில்‌ செய்யக்கூடாது என்றும்‌ ஏற்பாடு செய்து 
செப்பேட்டின்‌ இறுதியில்‌ பொறித்துள்ளனர்‌ . 


அனைவரும்‌ சாட்சியாகக்‌ கையொப்பம்‌ இட்டுள்ளனர்‌. வீரப்ப ஆசாரி மகன்‌ 


முத்தய்யன்‌ என்பவர்‌ இச்செப்பேட்டை வெட்டியதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


செப்பேடு 


முதல்‌ பக்கம்‌ 


0 ௩1 செ. மேரு 4 


௦ 


உ சுபஷ்த்திறிமன்‌ மகா மண்டலீசுவரன்‌ ௮ரிய த 
ள விபாடன்‌ பாவக்கு தப்புவராய கண்டன்‌ 
மூவராய கண்டன்‌ கண்ட னாடு கொண்ட னாடு குடுதான்‌ 
பூருவ தெட்சண பட்சிம றுத்தவன்‌ சத்து சமத்திராதிபதி 
மிம்மண்‌ டலமும்‌ ஈழம்‌ யாழ்ப்பாணம்‌ கொங்கு தாராபுரம்‌ 
கொச்சி மலையாளம்‌ டில்லி யாகரை திறை கொண்டருளி 
ய ராசாதி ராசன்‌ ராச பரமேசுவரன்‌ ராச குலசேகரன்‌ ராச மா 
த்தாண்டன்‌ ராச தள விபாடன்‌ ராச மோகம்‌ தவிழ்த்தான்‌ 
துலுக்க தளவிபாடன்‌ ஒட்டிய மோகம்‌ தவிழ்த்தான்‌ துங்க 
ரெத்திந மாலிகாபரணன்‌ சங்கீத சாயூட்சிய வித்தியா வினோ 
தன்‌ துஷ்ட்ட நிற்கிறகன்‌ சிஷ்ட்ட பரிபாலன்‌ அஷ்ட்ட லெஷ்சுமி 
பொருந்திய மார்பன்‌ ஸ்ரீ கட்டாரி சாளுவ ராயன்‌ வெத்தி தார்‌ மார்‌ 
பன்‌ பூலோக தேவேந்திரன்‌ புச்‌ பிலாக்கிறம உத்தண்ட மண்‌ 
டலீகர்‌ கண்டன்‌ மன்னரில்‌ மன்னன்‌ வணங்காமுடி 
மோன்‌ செல்லாறின்றபின்‌ போசலை வங்கிழத்தில்‌ ராச 
மானிய ரா. ஏகோசி மகாராசா சாயபு சாசி மகராசா 
சரபோசி மகாராசா துக்கோசி மகாராசா பி.றதாபு சிம்‌ 
ம மகாராசா சாயபூ அவர்கள்‌ செல்வ குமரராகிய துளசேந்‌ 
திற மகராசா சாயபூ அவர்கள்‌ துணையென படைத்தோ 
ன்‌ சகோதரமாகிய அமரசிம்ம மகாராச சாயபூ 
அவர்கள்‌ ராச்சியம்‌ பரிபாலனம்‌ பண்ணி வருகிற நாளை 
மில்‌ யிதின்மேல்‌ செல்லாநின்ற சாலியவாகன ௪௧ 
ரற்தம்‌ [715 கலியுக சகாற்த ஹ்‌ 4994 ப்றமாதிஷ்சத்ஹோ 
ஸ்ரீமது காளீகாதேவி கமண்டலீசுவரி அருளும்‌ பிற 
சாதமும்‌ பெத்தவரான தேவதா சம்பன்னரான தெய்‌ 

வ நட்வெரான அதிவீர தரரான அகத்தியரெ சாபமிட்டு 
பொதிய மாமலைக்கு அனுப்பும்‌ வீரப்‌ 'பிறதாபரான அலை 
கடல்‌ தன்னை ஸ்ரீராமருக்காக அடைத்துக்‌ கொத்தவரான ௮ 


220 


29 மூற்த குண துல்லிகரான ஸ்ரீமது காளிகாதேவீ கமண்‌ 
30 டலேசுபரி அருளும்‌ பிறசாதமும்‌ பெத்த அதிக ஸ்த்தல 
31 மாகிய தஞ்சநகரிலிருக்கும்‌ ௮ஞ்ச சாதி பஞ்சாளத்தார்‌ 
32 யெழுபத்து னாலு ஆகாணத்தார்‌ அவர்களும்‌ அஞ்சு சாதி 
33 பெரியதிநம்‌ சரந்துக்குட்டி. யாசார்ரியாரும்‌ ௮ 
34 முத்த காரியஸ்த்தாளும்‌ வடுக தட்டாருக்கு பெரியதி 
35 னம்‌ நரசய்ய பத்தர்‌ னரகப்ப கச்சி ராயார்‌ மகன்‌ அப்பு கச்‌ 
36 சிராயர்‌ கொல்லுக்கு பெரியதினம்‌ பழணி ஆசாரி 
37 தச்சுக்கு பெரியதினம்‌ | பம்மைபய னாசாரி ஆகாண 
38 பெரிய தினம்‌ காக்கா பத்தர்‌ தட்டாருக்கு பெரிய தி 
39 னம்‌ வீரப்ப ஆசாரி காரீயஷ்த்தாள்‌ பெரிய தின 
40 க்காறர்‌ அனவரும்‌ ஊறார்‌ வெகுசனங்களு 
41ம்‌ ர 
இரண்டாம்‌ பக்கம்‌ 
42 முன்‌ ஊறாரவர்கள்‌ அஞ்சு சாதி பெரியதினம்‌ ப 
43 ருத்தியூர்‌ ராமலிங்க கச்சிராயார்‌ நாளையிலே மற்த்தியாற்சு 
44 னம்‌ மருதப்ப சுவாமியார்‌ பூச மண்டகப்‌ படிக்கு ம 
45 நத்தியாற்சனத்திலிருக்கும்‌ ௮ஞ்சு சாதியாமும்‌ கச்சிரா 
46 வருக்கு குடுக்கிற வரியை சறுவ மாணிய தெத்தமும்‌ பண்‌ 
47 ணி தாம்பிற சாசனமும்‌ பண்ணி குடுத்திருக்கற பட்டைய 
48 த்தை பாத்த றே ஊறார்‌ பண்ணி குடுத்தபடி. பிறமாதிஷ 
49 த்‌ ஆனி மீ” [6 ௨ புதன்கிழமை ச்ரவணம்‌ 3548 
50 வைதிறுதி 2! வணிசெ [6 திவி 6 குடின சுபதின 
3! த்தில்‌ மற்த்தியாற்சுணத்திலிருக்கும்‌ மருதப்ப சுவாமியாருக்கு 
52 மற்த்தியாற்சுணத்திலிருக்கும்‌ அஞ்சு சாதியாரும்‌ கச்சிரா 
53 வருக்கு குடுக்கிற வரியை ஊறார்‌ வெகுசனங்களும்‌ 
54 கச்சிறாயரும்‌ மனப்பூறுவமாய்‌ பஞ்சபூத சாஷ்சியா 
55 ய்‌ சறுவ மானிய தெத்தமும்‌ பண்ணி தாம்பிற சாச 
56 ன பட்டையமும்‌ பண்ணி குடுத்தபடியினாலே மி 
57 ந்த தற்ம்மத்தை கல்லு கவேரியும்‌ புல்லும்‌ பூமியு 
58 ம்‌ சந்திறாள்‌ சூரியாள்‌ உள்ளவரைக்கும்‌ புத்திறாள்‌ பவு 
59 த்திறாள்‌ பாரம்பறையாய்‌ மிந்த தற்மத்தை பரிபால 
60 னம்‌ பண்ணிக்கொண்டு வருவார்களாவும்‌ மிந்த 
6! தற்ம்மத்துக்கு யாதாமொருவர்‌ விகாதம்‌ பண்ணினால்‌ 
62 காசியிலே கெங்கக்‌ கரையிலே கேரவதை ஸ்ரீவதை ப 
63 ண்ணின தோழத்திலே போகடவோறாகவும்‌ சோழ ம 


௩ 


221 


64 ண்டலத்திலே தேவாலையம்‌ பிறம்மாலயத்திலே ஏ 

65 த்திணை விளக்கு யெரியுதோ அத்தினை விளக்கை அவி 
66 ச்ச தோழத்திலே போவார்களாகவும்‌ மத்தியாசுணம்‌ 

67 நாலு வீதிக்கு உள்பட்ட காணியாச்சிக்காறர்‌ தவிர அசல்க்‌ 
68 கிறாமத்தான்‌.வந்து வேலை செயிய்யகூடாது 

69 "மிந்த ஒப்பம்‌ அஞ்சு சாரதி பெரியதிணம்‌ சாந்து 

70 குட்டி ஆசாரி கச்சி றாயார்‌ னாகப்ப ஆசாரி மகன்‌ அப்பு க 
7! ச்சி றாயன்‌ நாரையன்‌! கைய்யிஎழுத்து பழணி ஆசாரி கய்‌ 
72 மிஏழுத்து பம்பைய னாசாரி கய்மிஎழுத்து 

73 காக்கா பத்தர்‌ கய்யிஎழுத்து வீரப்ப ஆசா 

74 ரி கய்யிஎழுத்து மிந்த பட்டயம்‌ வெட்டினம்‌ 

75 மைக்கி வீறப்ப ஆசாமி மகன்‌ முத்தய்யன்‌ 

76 மிந்தபடி சாதியார்‌ ௮னவரும்‌ மத்தியாசுனத்தில்‌ யி 

77 ருக்குற அஞ்சுசாதி குடியிம்பேரில்‌ யெங்கள்‌ சாதிக 

78 ட்டிலே வாங்குற யெப்பேர்பட்ட செலவு வரியும்‌ த 

79 ருமத்துக்கு சருவ மாநியம்‌ பண்ணி குடுத்தோம்‌ 


1. இவ்விடத்தில்‌ நாரையன்‌ என்ற பெயர்‌ தெலுங்கில்‌ எழுதப்பட்டுள்ளது. இவர்‌ வடுகத்‌ 
தட்டார்‌ ஆகையால்‌ தெலுங்கில்‌ கையொப்பமிட்டுள்ளார்‌. 


11. தீபாம்பாள்புரம்‌ வன்மீகநாதர்‌ கோயில்‌ 
செப்பேடு 


இருக்கும்‌ இடம்‌ : தீபாம்பாள்புரம்‌ வன்மீகநாதர்‌ கோயில்‌ 


அரசி : தீபாம்பாள்‌ பாயி 

காலம்‌ : 22—7—1713 

மொழி : தமிழும்‌ வடமொழியும்‌ 

அளவு : 22 செ.மீ, % 19.5 செ.மீ. 
அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


முதல்‌ பக்க முகப்பில்‌ சிறு சூலக்குறியுடன்‌ இந்தச்‌ செப்பேடு தொடங்குகிறது. 

முதல்‌ ஏகோசியின்‌ மனைவி தீபாம்பாளின்‌ பெயருள்ள ஊர்‌ தீபாம்பாள்‌ 
புரம்‌. அங்குள்ள மங்களநாயகி உடனமர்‌ வன்மீகநாதர்‌ தியாகராசர்‌ கோயில்‌ 
மராட்டியர்‌ திருப்பணி பெற்ற கோயில்‌. 


சங்க காலத்திலிருந்து சிறப்புடன்‌ விளங்கிய கோயில்வெண்ணியில்‌ வாழ்ந்த 
அந்தணர்கள்‌ அனைவரும்‌ தங்களுக்கு உரித்தான கரம்பை நிலத்தைத்‌ தீபாம்பாள்‌ 
புரம்‌ வன்மீகநாதர்‌ தியாகராச சுவாமி மங்கள நாயகிக்கு அர்த்தசாமக்‌ கட்டளைக்‌ 
காகக்‌ கொடையாக விட்டனர்‌. 


14 அடிக்‌ கோலால்‌ அளந்து எட்டுவேலி நிலம்‌ கொடையாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. கொடுத்த நிலத்திற்கு எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 


அயோத்திராமன்‌ என்பார்‌ இந்தச்‌ செப்பேட்டைச்‌ செய்துள்ளார்‌. வெங்கிட்‌ 
டண அய்யங்கார்‌, கிருட்டிணன்‌, வருதன்‌, இராகவன்‌, கோதண்டய்யங்கார்‌, இராச 
கோபாலய்யன்‌ , நீலமேகன்‌ , ஆண்டமார்‌ குப்பன்‌ ஆகியோர்‌ சரட்சிக்‌ கையொப்பம்‌ 
இட்டுள்ளனர்‌. கோயில்வெண்ணிக்குப்‌ பாவோசி கெங்காதரபுரம்‌ என்று பெயர்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. இவ்வூர்‌ வலங்கைமான்‌ வட்டத்திலுள்ளது. 


229 


செப்பேட்டின்‌ இறுதியில்‌ மாதுஸ்ரீ தீபாம்பாபாயி அம்மாள்‌ தர்ம்ம சாசனம்‌ 
என்று எழுதப்பட்டுள்ளது. பிறர்‌ செய்த தானத்தைக்‌ காப்பதன்‌ இன்றியமை 
யாமையைப்‌ பற்றிய இரண்டு வடமொழிச்‌ சுலோகங்கள்‌ இறுதியில்‌ அளிக்கப்‌ 
பட்டுள்ளன. இச்செப்பேடு பிழைகளுடன்‌ எழுதப்பட்டுள்ளது. 


செப்பேடு 
முதல்‌ பக்கம்‌ 
மங்களனாயகி கோலில்‌ வெணி 
நிலத்திட்டம்‌. ஸ்வஸ்திஸ்ரீ சாலியவாகண 
சகாப்பித்தம்‌ [635 கலியாப்த்த 
ம்‌ 4810 இதின்‌ மேல்‌ செல்லா னி 
ன்ன விசெய ௫ ஆடி மாதம்‌ 22தீ தீப 
ஈம்பாபுரம்பதி அம்மாள்‌ அரசுகுடி 
தேவஸ்த்தானம்‌ வல்மீக்கனாத ஸாமி 
தியாக ராச ஸ்வாமி மங்களனாயகி ௮ 
ம்மன்‌ இறைகளுக்கு அறுத்த ஜாம கட்ட 
10 ளை நடத்த வேண்டிய காரியம்ங்களுக்கு கே 
(/ ரவில்‌ வெண்ணிக்கு பிறதிநாமமன பாவோசி 
12 “கெங்காதர புரத்தில்‌ இகும்‌ ௮சேழ வித்து மகாசன 
[3 ங்கள்‌ அனவரும்‌ கரம்பை தான சாஸநம்‌ பண்‌ 
[4 னிக்குடுத்தபடி இதனால்‌ எங்களுதான கரம்பை 


DONO AWN 


15 சாலைக்கரைக்கி தெற்க்கு ஈச்சங்குளத்துக்கு வடக்கு 
16 கிறாயித்தாக்கு வரகு கொலை கீழ்வரப்புக்கு கிழக்கு 
17 பாகக்குளம்‌ செங்கமோட்டு வரகு கொலைக்கு 6 

(8 மற்கு இந்த னரங்கெலைக்கி உள்பட்ட நிலம்‌ பதினா 

19 லடி கோலால்‌ நிலம்‌ 8வி இந்த எண்வேலி 

20 நிலம்மும்‌ வல்மீகனாத சுவாமிக்கு ௮ற்த்த சாம 

21 கட்டளை பூசைக்கி தான சாசனம்‌ பண்ணிக்குடு 

22 த்தபடியினாலே ஆச்சந்திராற்க்கமாக கல்லும்‌ 

23 காவேரி புல்லும்‌ பூமி உள்ள மட்டுக்கும்‌ 

24 அனுபவித்து கொள்ளக்‌ கடவறகவும்‌ 

25 இந்த தற்ம்மத்துக்கு யாதாமொருவன்‌ 

26 விகாதம்‌ பண்ணுக்குறானோ அவன்‌ 

27 கெங்கக்‌ கரையிலே காராம்‌ பசுவை கொ 

28 ன்ன தோழத்திலு குரு துரோகக்திளே சிவது 

29 ரோகம்‌ பண்ணின தோழத்திலு போகக்கட 

30 வேனாகவும்‌ இந்த தறும்மத்துக்கு யாதாமொ 


தரி 
32 
ம்‌. 
34 


இரண்டாம்‌ 


35 
36 
37 
38 
39 
40 
41 

42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
51 

52 
53 
54 
55 


224 


ருவன்‌ அனுகூலம்‌ பண்ணுகுறானோ ௮ 

வன்‌ காசியிலே கோடி சிவலிங்க பரி 

திஷ்டைடயும்‌ விஷ்ணு பரிதிஷ்டைட,யும்‌ பண்ணி 

ன பலத்தையும்‌ ப,ஹ்ம பரிதிஷ்டைடயும்‌ 
பக்கம்‌ 

கோடி கன்னிகாதானம்‌ பண்ணின 

பலத்தை அடயக்கடவனாககவும்‌ இந்தப்படிக்கி 

சிவ தற்ம்மம்‌ தான சாசனம்‌ பட்டயம்‌ பண்ணி 

க்‌ குடுத்தோம்‌ வல்மீகநாதற்‌ தியாக ராச சுவ 

ரமி மங்கள னரயகி அம்மன்‌ ௮வற்க 

ரூரக்கு பாவோசி கெங்காதாறபுரம்‌ ௮சே 

ட வித்து மகாசனங்களும்‌ தானாசாஸனம்‌ 

பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இந்த சாஸன பணின 

நல்மைக்கி அயோத்தியா ராமன்‌ கமிஎழு 

த்து வெங்க்கிட்ன அய்யங்கார்‌. கிருஷ்ணந்‌ 

வருதன்‌. ராகவன்‌. கோதண் டய்யங்‌ 

கார்‌ றாசகோபாலயன்‌ னீலமேகன்‌. ஆ 

ண்டமார்‌ குப்பன்‌. ௨ தாத பாலந 

யோர்மத்த்‌, யே தா.நா ச,ரெயோது பா 

லநம்‌, த௲நாத்‌ ஸ்வர்க; மவாப்நோதி பா 

லநாகச்சுதம்‌ பதம்‌, ஸ்வதத்தாம்த்டிவி 

குணம்‌ புண்யம்‌ பரகூத்தாது பால்‌ 

நம்‌ ப.ரதடத்தாப ஹரேண ஸ்வ 

த்தா நிஷ்பல பவேத்‌. மாதுஸீீ 

தீபா பாடிய அம்மாள்‌ தரர்ம்ம சா, 


நம்‌, 


Vill. கும்பகோணம்‌ நாகேசுவரசுவாமி 
கோயில்‌ செப்பேடு 


இருக்கும்‌ இடம்‌ : கும்பகோணம்‌ நாகேசுவரசுவாமி கோயில்‌ 


அரசர்‌: : துக்கோசி 

காலம்‌ : 8-4-1794 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 85.8 செ.மீ. % 18.8 செ.மீ. 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


நீள்‌ சதுர: வடிவில்‌ அமைந்துள்ள இச்செப்பேட்டின்‌ இரண்டாம்‌ பக்கம்‌ 
மட்டுமே கொடைச்‌ செய்தி எழுதப்பட்டுள்ளது. முதல்‌ பக்கத்தில்‌ கஜலட்சுமியும்‌ 
அவருடைய இரு பக்கங்களிலும்‌ சூரியன்‌, சந்திரனும்‌, பின்னர்‌ வரிசையாக நந்தி, 
நடராசர்‌, விநாயகர்‌, சிவகாமி அம்மன்‌, பூதேவி சீதேவியுடன்‌ சாரங்கபாணியும்‌ ஒரு 
வரிசையில்‌ புடைப்புச்‌ சிற்பமாகத்‌ தீட்டப்பட்டுள்ளனர்‌. 


இரண்டாம்‌ வரிசையின்‌ இரு ஓரங்களிலும்‌ நந்தியும்‌ ஆஞ்சநேயரும்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ளனர்‌. அவர்கட்கு இடையிலும்‌ அடுத்த நான்கு வரிசைகளிலும்‌ அக்காலத்‌ 
தில்‌ வழக்கில்‌ இருந்த 40க்கும்‌ மேற்பட்ட பல்வேறு இசைக்கருவிகள்‌ மிகவும்‌ எழி 
லுடன்‌ தீட்டப்பெற்றுள்ளன. 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ சோழ நாட்டுப்‌ 
பகுதியில்‌ வழங்கிய இசைக்கருவிகளின்‌ மாதிரிகளை மிகவும்‌ அழகுடன்‌ இச்சிற்பங்கள்‌ 
நமக்குக்‌ காட்டுகின்றன. 


இத்நாகேசுவரசுவாமி கோயில்‌ திருநாவுக்கரசர்‌ தேவாரப்‌ பதிகம்‌ பெற்‌ 
றது. இதன்‌ பழம்பெயர்‌ குடந்தைக்‌ கீழ்க்கோட்டம்‌ என்பது. இச்செப்பேட்டில்‌ 
இரதி 


71-29 


226 


இக்கோயில்‌ மடந்தை பாகர்‌ கோயில்‌” என்று குறிக்கப்‌ பெறுகிறது. கூத்தனார்‌ 
என்பதற்கேற்ப இச்செப்பேட்டில்‌ நாகேசுவரர்‌ நடராசப்‌ பெருமான்‌ வடிவத்திலேயே 
காட்டப்பட்டுள்ளார்‌. | 

மன்னர்‌ துக்கோசி காலத்தில்‌ கும்பகோணம்‌ சிவன்‌ கோயில்‌, திருமால்‌ 
கோயில்‌ நாகபாசத்தார்‌? அனைவரும்‌ தருமமடம்‌ ஒன்றை உருவாக்க நினைத்துத்‌ 
தஞ்சாவூர்‌, திருச்சிராப்பள்ளி சமஸ்‌ தானப்‌ பகுதியில்‌ உள்ள நாகபாசத்தார்‌ அனை 
வரையும்‌ அழைத்துக்‌ கும்பகோணத்தில்‌ உள்ள நாகேசுவரன்‌ கோயில்‌ வடக்குவீதி 
தெற்குப்‌ பக்கம்‌ மருளைய மடத்துக்கும்‌, பந்தல்கார ரங்கன்‌ மனைக்கும்‌ இடையில்‌ 
நிலத்தை வாங்கி மடம்‌ கட்டி அந்த மடத்தைக்‌ காவேரி பண்டாரம்‌ என்பவருக்குக்‌ 
கொடையாக அளித்து அதற்குச்‌ செப்பேடும்‌ வெட்டித்‌ தந்தனர்‌ . 


நாகபாசத்தார்‌ நிலையாக இந்த மடத்திற்குச்‌ சில கொடைகளை அளிப்பதாக 
வும்‌ ஒப்புக்கொண்டு செப்பேடு வெட்டித்‌ தந்தனர்‌. 

பாடுவோர்‌, வீணை வாசிப்போர்‌, வேடிக்கையாக நடிக்கும்‌ ஆசியக்காரர்‌, 
வேடமணிந்து நடிப்போர்‌ ஆகியோர்‌ ஆண்டு 1க்கு 1 பணமும்‌, நட்டுமுட்டுக்காரர்‌, 
பெரிய மேளம்‌, தாசிகள்‌, சேவகர்‌ ஆகியோர்‌ 1 பணமும்‌, இவர்களே பொதுவாக 
தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மாதங்களில்‌ நடைபெறும்‌ கோயில்‌ விழாக்‌ 
களுக்கு விழா 1க்கு 1 பணமும்‌, நவராத்திரிக்கு 1 பணமும்‌, வடுக மேளம்‌ வாசிப்‌ 
போர்‌ சோடி 1க்கு 5 பணமும்‌, பெருமக்கள்‌ வீடுகளிலும்‌ மடங்களிலும்‌ பிற இடங்களி 
லும்‌ தொழில்‌ செய்யும்‌ நாகபாசத்தார்‌ சோடி 1க்கு 2 பணமும்‌ தர்மத்துக்கு உட்‌ 
பட்டவர்‌ அனைவரும்‌ சந்திர சூரியர்‌ உள்ளவரை இக்கொடையைத்‌ தவறாமல்‌ 
அளித்துவர வேண்டும்‌ என்றும்‌ எழுதித்‌ தந்துள்ளனர்‌. 

மடத்தில்‌ பிச்சை முட்டிக்கும்‌,திருவிளக்கு எரிப்பதற்கும்‌, மகேசுவர பூசைக்கும்‌, 
நத்தவனத்துக்கும்‌, பிள்ளையார்‌, சிவலிங்க வழிபாட்டுக்கும்‌, துவாதெசிக்‌ கட்டளைக்‌ 


1.  *துடிகொண்ட இடைமடவாள்‌ பாகங்‌ கொண்டு 
சுடர்ச்சோதிக்கு அடிச்செம்பொன்‌ மலைபோ லிந்நாள்‌ 
குடிகொண்டென்‌ மனத்தகத்தே புகுந்தார்‌ போலும்‌ 
குடந்தைக்கீழ்க்‌ கோட்டத்தெம்‌ கூத்த னாரே” 
திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ (V1 - 75-6)) 


2... *நாகபாசத்தாரில்‌ சிவக்கொழந்தை நட்டுவன்‌, மத்தளம்‌ 
வீரப்பன்‌, கரளியண்ணன்‌, சங்கீதம்‌ முத்துக்கருப்பன்‌, தாநப்பன்‌, 
நாகசுரம்‌ நல்லையன்‌, பொன்னையன்‌, தவுல்‌ குப்பன்‌, 
நாராயணன்‌, தாசிகள்‌ முத்துரத்தி, பாடகத்தி, வள்ளிமுத்து” 
திருமுருகன்‌ பூண்டிச்‌ செப்பேடு" 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ கல்வெட்டியல்‌ துறைத்‌ தொகுப்பு (1985), 


227 


கும்‌ கொடை அளிக்க வேண்டும்‌. சபாபதிக்கு ஆண்டுக்கு இரண்டுமுறை திருக்கண்‌ 
சாத்த வேண்டும்‌. 

சாரங்கபாணி சுவாமிக்குத்‌ தை மாதம்‌ உத்தியான மண்டபப்படி நடத்த 
வேண்டும்‌. 


செப்பேடு 
சுபமஸ்த்து 
ஸ்ரீமன்‌ மகாம 
ண்டலெசுவான்‌ 
ராசாதி ராச ராச ப 
ரமேசுவரனான சீ 
ரங்க ராயர்‌ பிறதி 
வி ராச்சிய பாரம்‌ ப 
ண்ணி யருளாநி 
ன்ற கலி ஜ்‌ 48 
26 சாலிவாகன ௪காப்த்தம்‌ 
ஸ்‌ 1656 இதன்‌ மேற்‌ செல்லாநி 
ன்ற ஆனந்த ௫ சித்திரை மீ 7 ௨ சுக்கிற வா 
ரம்‌ திரியோதெசி ௮ஸ்த்த நஷ்ஷத்திரம்‌ 
(4 சித்திய நாம யோகம்‌ தைதுல வாகரணம்‌ கூடி 
(3 ன சுபதினத்தில்‌ ராசஸ்ரீ துக்கோசி மகாராசா சாயிபு அவர்க 
16 ன்‌ ராச்சிய பாரம்‌ பண்ணுகிற நாளயில்‌ கும்பகோணம்‌ சிவஸ்த 
(7 லம்‌ விஷ்ட்டுணு ஸ்த்தலம்‌ ரெண்டு கோவில்‌ நாகபாசத்த 
[8 ஈரும்‌ 'தற்ம மடமுண்டாக்க நினைத்துத்‌ தஞ்சாவூர்‌ திருச்‌ 
19 சிராப்பள்ளி ரெண்டு சமஸ்தாநம்‌ நாகபாசத்தாரையும்‌ 
20 அழைத்து வைத்துக்‌ கொண்டு மடந்தை பாகர்‌ கோ 
2] வில்‌ வடக்கு வீதி தென்‌ சிறகில்‌ மருளய மடத்துக்கு 
22 கிழக்கு பந்தக்காற ரங்கன்‌ மனைக்குக்‌ மேற்கு! மத்தியி 
23 ல்‌ மனை விலைக்கிறையம்‌ கொண்டு மடங்கட்டி ம 
24 டங்‌ காவேரிப்‌ பண்டாரத்துக்குத்‌ தாறா தெற்த்தம்‌ ப 
25 ண்ணி தற்ம சாதனங்‌ குடுத்து வற்த்தனை யுண்டா 
26 க்கினது ஒற்‌ [க்கு கவீசுவராள்‌ வீணைக்காறர்‌ ஆசிய 
27 க்காறர்‌ வேஷக்காறர்‌ வகைக்கு பணம்‌ | நட்டுமுட்டுக்கா 


வல்‌ அவம்‌ கவ்‌. வழு 
பேரு. இ. ௩ கெ செ பெ ரம வ 


1, கிழக்கு என எழுதி மேற்கு என்று திருத்தப்பட்டுள்ளது. 


2. 


28 
29 
30 
31 
32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 


228 


றர்‌ பெரிய மேளம்‌ ம்‌ தாசியள்‌ சேவுகம்‌ [க்கு பணம்‌ | பெ 
ஈதுவில்‌ தை மாசி பங்குனி சித்திரை வையாசி மி” 
திருவிழாவுக்குத்‌ திருவிழா பணம்‌ | நவராத்ரிக்கு பணம்‌ | வழக 
மேளம்‌ சதை | க்கு பணம்‌ 3 ஒரு பிரபுக்கள்‌ வீடு மடங்கள்‌ 
மற்றவிடத்தில்‌ தொழிற்‌ பண்ணுகிற நாகபாசம்‌ சதை 

| க்கு பணம்‌ 2 இந்தப்படி நாலு தேசத்தில்‌ தற்மத்துக்கு 
டந்தையானவர்‌ ௪.கலருங்‌ குடுத்து வருவாராகவும்‌ 
சத்திராதித்த ருள்ளவரைக்கும்‌ வற்த்தனை வாங்கி 

க்‌ கொண்டு மடத்தில்‌ மிட்ஷ்ஷைமுட்டி திருவி 

எக்கு மயேசுவர பூசை பிள்ளையார்‌ சிவலி 

ங்கம்‌ நந்தவனம்‌ துவாதெசி கட்டளை சபாப 

தி வருஷத்தில்‌ ரெண்டு விசை திருக்கன்‌ சாத்துகிற 

தும்‌ சாரங்கபாணி சுவாமிக்கு தை மி” உத்தியான 
மண்டபப்‌ படியும்‌ நடப்பிச்சுக்‌ கொள்வது இந்த த 

ற்மம்‌ விசேஷித்து உண்டாக்கினவர்‌ இகலோ 

க பாக்கியம்‌ பரலோக மோட்சம்‌ பெறுவாராகவும்‌ 
மிந்த தற்மத்துக்கு யாரமொருதர்‌ குடாத 

பேற்கள்‌ கெங்க கரையிலே கராம்‌ பகவை£...... 


44, 45ஆம்‌ வரிகள்‌ பிற்காலத்தில்‌ எழுதப்பெற்றுள்ளன. 


|X. தஞ்சாவூர்‌ மேலவாயில்‌ சுப்பிரமணியர்‌ 
கோயில்‌ செப்பேடு 


இருக்கும்‌ இடம்‌ : தஞ்சாவூர்‌ மேலவாயில்‌ சுப்பிரமணியர்‌ கோயில்‌ 


அரசர்‌ : பிரதாப சிய்‌ 

காலம்‌ ₹ 21-89-1757 

மொழி : தமிழ்‌ 

அளவு : 82.5 செ.மீ. 6 19 செ.மீ. 
அமைப்பும்‌ செய்தியும்‌ : 


அழகான கைப்பிடியுடன்‌ நீள்‌ சதுர வடிவில்‌ அமைக்கப்பட்ட இச்‌ செப்பேட்‌ 
டின்‌ தொடக்கத்தில்‌ நடுவில்‌ சுப்பிரமணியப்‌ பெருமானும்‌, மயில்‌ வாகனமும்‌, இரு 
புறமும்‌ வள்ளி, தெய்வயானையும்‌ அழகிய இரட்டைக்‌ கோடுகளுக்குள்‌ மண்டபத்‌ 
தினுள்‌ இருப்பது போலச்‌ செதுக்கப்பட்டுள்ளனர்‌ . 


சுப்பிரமணியர்‌ கோயில்‌ என்று இன்று அழைக்கப்‌ பெற்றாலும்‌ இச்‌ செப்பேட்‌ 
டில்‌ குமாரசாமி கோயில்‌ என்று குறிக்கப்பட்டுள்ளது . 


இக்கோயிலுக்குப்‌ பிரதாபசிங்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 21-38-1757 அன்று இவ்‌ 
வூர்‌ வணிகர்களான மிளகு பட்டடையைச்‌ சேர்ந்த யாவரும்‌ மாதம்‌ 1க்கு 2 பொன்‌ 
5 பணம்‌ மகமை அளிக்க வேண்டும்‌ என்றும்‌, கிழக்கத்தியாரும்‌, வெல்லப்‌ பொதிக்‌ 
காரர்களும்‌, வரத்துக்காரர்களும்‌ மாதம்‌ 1க்கு 4 பணம்‌ மகமை அளிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ ஒப்புக்கொண்டு எழுதித்‌ தந்துள்ளனர்‌. 


19--9--1757இல்‌ வல்லம்‌ பேட்டை வணிகர்களும்‌, தஞ்சா வூரிலுள்ள தெற்குத்‌ 
தெரு, வடக்குத்தெரு வணிகர்களும்‌ வல்லம்‌ மகமை மறுமூலையில்‌ பொதி 1க்கு 


290 
மதுரை வீசம்‌ பணம்‌ மகமை அளிக்க வேண்டும்‌ என்றும்‌, இதே செப்பேட்டின்‌ இறுதி 
யில்‌ எழுதப்பட்டுள்ளது. 
தஞ்சாவூர்ச்‌ சக்கரம்‌ ஒன்றுக்கு 2%(இரண்டே காலே மூணு வீசம்‌) பணம்‌ 
தஞ்சாவூரில்‌ வழக்கில்‌ இருந்துள்ளது. 8 பணம்‌-மதுரைச்‌ சக்கரம்‌ என வழங்கியது. 
எனவே மதுரை வீசம்‌ என்பது $ பணம்‌ போலும்‌. மறுமூலை என்பது வல்லம்‌ செல்‌ 


லும்‌ தஞ்சை வழியைக்‌ குறிப்பதாகலாம்‌. 


இச்செப்பேட்டின்‌ தொடக்கத்தில்‌ தஞ்சையை ஆட்சிபுரிந்த அரசர்களைப்‌ 
பற்றிக்‌ கூறுமிடத்தில்‌ இராமபத்திர நாயக்கர்‌ பெயரும்‌ கூறப்படுகிறது." தஞ்சை 
நாயக்க மன்னரில்‌ இரகுநாத நாயக்கருக்குப்‌ பின்னர்‌ (1600-1640) விசையராகவ 
நாயக்கரே (1640-1079) ஆட்சி புரிந்ததாகக்‌ கூறப்படுகிறது. எழுதப்பெற்ற 
வரலாற்றில்‌ இராமபத்திர நாயக்கர்‌ அரசு புரிந்ததாக இல்லை. 


இரகுநாத நாயக்கரின்‌ மூத்த மகன்‌ இராமபத்திர நாயக்கர்‌ என்றும்‌, இளைய 
மகன்‌ விசயராகவ நாயக்கர்‌ என்றும்‌ ரகுநாத்‌ நாயக்காப்யுதயமு” என்ற தெலுங்கு 
நூல்‌ கூறுகிறது. இரகுநாத நாயக்கரின்‌ ஆட்சிக்கு வராத மூத்த மகன்‌ இங்கு 
அரசர்‌ வரிசையில்‌ கூறப்படுவது ஆய்வுக்குரியது. இளையவரான விசயராகவ 
நாயக்கர்‌ தம்‌ அண்ணன்‌ இராமபத்திர நாயக்கரைக்‌ கொன்று பட்டத்திற்கு வந்தார்‌ 
என்ற கருத்தும்‌ உண்டு. 

செப்பேடு 

முதல்‌ பக்கம்‌ 
௨ ௬பமஸ்த்து ஸ்ரீமன்‌ மகா மண்‌ டலேசுபரன்‌ ௮ரியரா விபா 
டன்‌ பாஷ்சைக்கு தப்பு வராத கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்ட 
னாடு கொண்டு கொண்ட னாடு குடாதான்‌ பாண்டிமண்டலத்‌ தாப்பா 


னாசாரியள்‌ சோழமண்டல பிறிதிஷ்ட்டாசாரியன்‌ எம்ம 
ண்டலமும்‌ ஈழமும்‌ கொங்கு மல யாழ்ப்பாணமும்‌ திறை கொ 


கொ மெ வவ 


1. அச்சுதப்ப நாயக்கர்‌ ( 1560 - 1600 ) 


இரகுநாத நாயக்கர்‌ (1600 - 1640) 


இராமபத்திர நாயக்கர்‌ * விசயராகவ நாயக்கர்‌ 


(1640 - 7678) 


231 


ண்‌ டருளிய ராசாதி ராசன்‌ ராச பரமேசுரன்‌ ராச மாத்தாண்‌ 
டன்‌ பின்‌ சோழ ராசாக்கள்‌ ராச்சியபாரம்‌ பண்ணப்பட்ட பி 
ன்ம்டு அச்சுதப்ப னாயக்கர்‌ ரெகுனாத னாயக்கர்‌ ராமபத்தர னாய 
க்கர்‌ விசையராகுவ னாயக்கர்‌ றாச்சியபாரம்‌ பண்ணப்பட்ட பின்‌ 
ம்பு ஸ்ரீமது ரா.யேகோசி மகராசா சாயபு அவர்கள்‌ ரா.சக 

சி மகராசா சாயபு அவர்கள்‌ சகோதர மான்சையராண சரபோ 
சி மகராசா சாயடு அவர்கள்‌ துக்கோசி மகராசா சாயபு அவ 
ர்கள்‌ ராச்சிய பாரபாரம்‌ பண்ணப்பட்ட பின்பு ரா. பிறதாப சி 
ங்கு மகாராசா சாயபு அவர்கள்‌ ராச்சிய பரிபாலனம்‌ 
பண்ணப்பட்ட னாளில்‌ தளாக்கர்த்தம்க்‌ காறுபாறு ரா. 

மனோசி செகதாபம்‌ அப்பா அவர்கள்‌ காறுபாறு பண்ணப்‌ 
பட்ட னாளில்‌ சாலியவாகன சகாத்தம்‌ (679; கலியுஃ 

சகாத்தம்‌ 4858; மிதன்மேல்‌ செல்லானின்ற தாது இ 

பங்குனி மீ£ [2 ௨ சோமாவாற னாள்‌ ரேவதி நட்ஷத்திம்‌ ௮ 
மிந்திரணாம யோகம்‌ யிந்த சுபதினத்தி மிந்த வேளையில்‌ தம்‌ 
மா சாதனம்‌ பண்ணி குடுத்தோம்‌ மேலக்கோட்டை வாசல்‌ கு 
மாற சுவாமி வள்ளியம்மை தெய்வானைக்கு ராக்காலக்‌ கட்ட 
ளைக்கு முளகு பட்டடை பலற்‌ அனைவரும்ப்‌ பண்ணின தற்‌ 

ம்‌ மம்‌ மாசம்‌ ஒண்ணுக்கு பொன்‌ 2 பணம்‌ 5 யிதுக்கு அபிஷேகம்‌ 
நெய்வேத்தியம்‌ திருமாலை திருவிளக்கு மிதுக்கு அனைவரு 

ம்‌ சம்மதிச்சு பண்ணிகுடுத்தோம்‌ கிழக்குத்தியார்‌ வெ 


ல்ல பொதிக்கார மூக்கு. செட்டி முத்து செட்டி சின்னா செ 


வ்ன்க்கள்‌ 


ட்டி வரத்துக்கார அனைவரும்‌ குமார சுவாமிக்கு மாசம்‌ ஒண்‌ 
ணுக்கு னாலு பணம்‌ பூசை நெயிவேத்தியம்த்துக்கு தற்‌ 

ம்ம சாசனம்ப்‌ பண்ணிகுடுத்தோம்‌ இந்த தற்ம்மங்‌ 

களெ யாதாமொருவன்‌ விகாதம்‌ பண்ணுரவன்‌ கை 

ங்க கரையிலேக்‌ கார்பசுவைக்‌ கொண்ண தோஷ 


த்திலே போகக்‌ கடவேறாகவும்ம்‌ துலுக்கரிலே யாதா 


மொருவன்‌ விகாதம்‌ பண்ணுரவன்‌ மக்காவிலே 

பண்ணீயை கழுத்தை அறுத்த தோஷத்திலே போ 

வார்கள்‌ யீசுர ஜ்‌ ஆவணி மீ | ௨ சனி வாரம்‌ பூச நஷ்ச்ச 
திரத்தில்‌ வல்லம்‌ பேட்டை பலர்‌ வடக்குதெருக்கு தெரு பலர 

னவரும்‌ தஞ்ச நகரத்தில்‌ மேலக்கோட்டை வாசலில்‌ குமார 

சுவாமி வள்ளியம்மை தெய்வானை அபிழேக நெயிவேத்தி 
யத்துக்கு வல்லத்து மகமையில்‌ மறுமூலையில்‌ பொதி க்கு மதி 

ரை வீசம்‌ பண தற்மம்‌ பண்ணி குடுத்தோம்‌ மிந்தபடிக்கு வடக்கு 
தரு குப்பி செட்டியார்‌ பழனி செட்டியார்‌ அடைக்க செட்டி வினைதி 


232 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


43 
44 
45 
46 
47 


த்தா செட்டியார்‌ ௮னவரும்‌ தெக்குதெரு அம்பலவாண செட்டியார்‌ 
ராம செட்டி. அடைக்க. செட்டி மதிரை. செட்டியார்‌ சிவத்திலிங்‌ 

க செட்டியார்‌ ராசப்ப செட்டியார்‌ அனவமு இந்தபடிக்கு வடக்குதெரு 
தெக்கு தெரு பலர்‌ அனவரு சம்மதிச்சு குமாரசுவாமிக்கு. தற்மம்‌ ப 
ண்ணி குடுத்தோம்‌ டத வய 


2... திருமக்கோட்டைச்‌ செப்பேடு 


இருக்கும்‌ இடம்‌ : மன்னார்குடி வட்டம்‌ திருமக்கோட்டை 
ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ 


அரசர்‌ : சரபோசி 

காலம்‌ : 1711—1729 

மொழி 3: தமிழ்‌ 

அளவு : 93.5 செ.மீ. % 21.2 செ.மீ. 


அமைப்பும்‌ செய்தியும்‌ : 

செப்பேட்டின்‌ மேல்பகுதி நடுவில்‌ இத்தலத்துச்‌ சிவபெருமான்‌ ஞானபுரீசுவரர்‌ 
சிவலிங்கத்‌ திருமேனி வடிவில்‌ காட்டப்பட்டுள்ளார்‌. முனிவர்‌ ஒருவர்‌ மலர்‌ .தூவிச்‌ 
சிவலிங்கத்தை வழிபடுவது போல்‌ வரைகோட்டு ஓவியம்‌ வரையப்பெற்றுள்ளது. 
இச்சிற்பம்‌ பாரிசாத மரத்தின்‌ அடியில்‌ சிவலிங்கத்தை எழுந்தருளச்‌ செய்து வசிட்ட 
மாமுனிவர்‌ இவ்வூரில்‌ பூசை செய்தார்‌ என்ற இத்தலத்தின்‌ புராணக்‌ கருத்தைக்‌ 
குறிப்பதாக இருக்கலாம்‌. சிவலிங்கத்தின்‌ எதிரில்‌ நந்தி உள்ளது. 

இச்செப்பேட்டை வரைந்தவர்‌ காலக்குறிப்பைத்‌ தவறாக எழுதியுள்ளார்‌. 
சாலிவாகன சகம்‌ 1471 (கி.பி. 1549) என எழுதப்பட்டுள்ளது. இக்காலம்‌ சரபோசி 
யின்‌ ஆண்டுக்கு மிக முற்பட்டது. செப்பேடு முதல்‌ சரபோசியின்‌ காலத்தைச்‌ சேர்ந்த 
தாக இருக்கலாம்‌. 

இச்செப்பேட்டில்‌ இக்கோயிலுக்குரிய மூன்று கொடைச்‌ செய்திகள்‌ தனித்‌ 
தனியாகக்‌ கூறப்பட்டுள்ளன . 

1. சரபோசி மன்னர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ பட்டுக்கோட்டைச்‌ சுபாவைச்‌ 
சேர்ந்த மதுக்கூர்ச்‌ சீமையில்‌ பெரியகோட்டை மாகாணத்தில்‌ கானு சாயபு, சிங்க 
ராச பண்டிதர்‌ ஆகியோர்‌ நிருவாகம்‌ செய்யும்போது அப்பகுதியில்‌ உகந்தாச்சியா 
பிள்ளை என்பவர்‌ அபாலுதாராக இருந்தார்‌. 


71-30 


294 


அப்பெரியகோட்டை மாகாணத்துக்கு உட்பட்ட ஆவிக்கோட்டை, கழிச்சாங்‌ 
கோட்டை, உலையக்‌ கொன்றம்‌, கணியா குறிச்சி, சொக்கநாத நல்லூர்‌ ஆகிய 
ஐந்து ஊர்களின்‌ குடியானவர்கள்‌, ஊர்‌ நன்செய்‌ புன்செய்‌ விளைவில்‌ கலத்துக்கு 
“நாழி நெல்‌ மெய்க்குநாத சுவாமிக்கு அளிப்பதாக எழுதித்‌ தந்துள்ளனர்‌ . மேற்கண்ட 
ஊர்களுக்கு முறையே, நல்லவ நாடன்‌, கலிக்க நாடன்‌ ; கஞ்சமலைத்‌ தேவர்‌, 
சிதம்பரத்‌ தேவர்‌ ; குண்ணப்ப தேவர்‌ ; வாலாமுத்து தேவர்‌, நல்லகுட்டித்‌ தேவர்‌ ; 
ஆதியப்ப தேவர்‌, திருமலைக்‌ கொழுந்தா பிள்ளை, குப்பத்‌ தேவர்‌, லெட்சுமணத்‌ 
தேவர்‌, அய்யா முதலியார்‌ ஆகியோர்‌ சாட்சிக்‌ கையொப்பமிட்டுள்ளனர்‌. 


2. வாவாசிகோட்டை ஆகாசன்‌ சேருவைகாரர்‌ மகன்‌ உடையப்பன்‌ 
சேருவைகாரர்‌, இரகுநாதன்‌ சேருவைகாரர்‌ இருவரும்‌, ஊரவர்களும்‌ மெய்க்குநாத 
சுவாமியின்‌ அர்த்தசாமக்‌ கட்டளைக்குக்‌.கிராம்‌ விளைவில்‌ நூறு கலத்துக்கு எட்டு 
மரக்கால்‌ மூன்று நாழி நெல்‌ வீதம்‌ அளிப்பதாக ஒப்புக்கொண்டு செப்பேடு வெட்டித்‌ 
தந்துள்ளனர்‌. ஊர்க்கணக்கு வைத்தியநாதப்‌ பிள்ளை இதில்‌ கையொப்பம்‌ 
இட்டுள்ளார்‌. 

3. கோவிந்த நத்தத்திலிருக்கும்‌ திரும தேவர்‌ மகன்‌ கூத்தப்பெருமாள்‌ 
தேவர்‌ ; இராம தேவர்‌ மக்கள்‌ லெட்சுமத்‌ தேவர்‌, அடைக்கத்‌ தேவர்‌, நாராயணத்‌ 
தேவர்‌, இராமலிங்கத்‌ தேவர்‌ ஆகியோர்‌ சித்தி விநாயகப்‌ பிள்ளையாருக்கு நிலக்‌ 
கொடை அளித்துச்‌ செப்பேடு வெட்டிய விவரம்‌ கூறப்பட்டுள்ளது. 2000 குழி நிலம்‌ 
கொடையாக அளிக்கப்பட்டது. 


விநாயகருக்கு நாள்தோறும்‌ நெய்வேத்தியத்துக்கு இருநாழி அரிசியும்‌, 
வியாழக்கிழமை தோறும்‌ நல்லெண்ணெயும்‌ , திருமஞ்சனத்‌ திரவியம்‌ மாதம்‌ ஒரு 
சேரும்‌, திருவிளக்குக்கு எண்ணெயும்‌ அளிக்கவேண்டும்‌ என்றும்‌ எழுதப்பட்டுள்ளது . 


செப்பேடு 
முதல்‌ பக்கம்‌ 


சாலியவாகந சகாத்தம்‌ |47|க்குமேல்‌ செல்லாறின்ற கில 

க வருழம்‌ தைய்‌ மாதம்‌ 10 ம்‌ ௨ திருமேற்கோட்டை சுவாமியார்‌ மெய்‌ 
க்குனாத சுவாமியாருக்கு ராசமானிய ராயஸ்ரீ சரபோசி மகாராச சாய 
டி அவர்கள்‌ சீமையில்‌ பட்டுக்கோட்டைச்‌ சுபையில்‌ மதுக்கூர்‌ 
சீமைமில்‌ பெரியகோட்டை மாகாணம்‌ ராசஸ்ரீ கானு சாயபு 

அவர்கள்‌ ராசஸ்ரீ சிங்கராச பண்டிதர்‌ அவர்கள்‌ அபாலுதார்‌ உகந்தா 
சசியா பிள்ளை குடியானபேர்கள்‌ தற்மத்துக்கு தாம்பூர சாதனம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தபடி. எங்கள்‌ மாகாணத்தில்‌ ஆவிக்‌ே 


OOo wo ச AWN 


காட்டை கழிச்சாங்‌ கோட்டை உலையக்‌ கொன்றம்‌ கணியா 


285 


குறிச்சி சொக்கநாத நல்லூர்‌ மிந்த அஞ்சு கிறாமமும்‌ நஞ்‌ை 

ச புஞ்சை கண்டுமுதலுக்கு ௮ ரமனைக்கும்‌ குடிக்கும்‌ 
பாதுவிலே கலத்துக்கு நாழியும்‌ குடுத்து சந்திரர்தித்த 

ர்‌ உள்ளவரைக்கும்‌ நாங்களே நடப்பிக்கக்‌ கடவேராகவு 

ம்‌ இயிந்தப்படிக்கு மிந்த தற்மத்துக்கு பரிபாலம்‌ பண்ணி 

ந பேருக்கு காசியிலே அன்னதானம்‌ பண்ணிந பலம்‌ 
அசுபமேதி யாகம்‌ பணிந பலனும்‌ உண்டு இந்த தற்மத்துக்‌ 

கு மிந்த தற்மத்தை யாதொருவன்‌ விக்கினம்‌ பண்ணிநானாகி 
ல்‌ அவன்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவெ கொ. கொன்‌ 
ற தோழத்திலே போவான்‌ யிந்தபடிக்கு ௮அபாலுதார்‌ உகந்தா 
ச்சியா பிள்ளை உலையக்‌ கொன்றம்‌ குண்ணப்ப தேவர்‌ 
ஆவிக்‌ கோட்டை நல்லவ நாடன்‌ கலிக்க நாடன்‌ கணி 

யா குறிச்சி. வாலாமுத்து தேவர்‌ நல்லகுட்டி தேவர்‌ 
கழிச்சாங்கோட்டை கஞ்சமலை தேவர்‌ சிதம்பர தேவர்‌ சொக்க 
நாத நல்லூர்‌ ஆதியப்ப தேவார்‌ திருமலைக்‌ கொழுந்தா பிள்ளை 
குப்ப தேவர்‌ லெட்சுமண தேவர்‌ அய்யா முதலியார்‌ ௨ கீலக 
வருழம்‌ மார்கிழி மீ 10 ௨ திருமெய்கோட்டை மீசுரர்‌ 

கோயில்‌ மெய்க்குநாத சுவாமியாருக்கு வாவாசி கோட்‌ 

டை ஆகாசன்‌ சேருவைகரறர்‌ அவர்கள்‌ குமாறன்‌ உடை 


யப்பன்‌ சேருவைகாறர்‌ அவர்கள்‌ ரெகுநாதன்‌ சேருவை 


காறர்‌ அவர்கள்‌ ஊரு அவர்கள்‌ அற்தசாமக்‌ கட்டளைக்‌ 
கு தற்ம சாதநப்பட்டையம்‌ குடுற்தபடி எங்கள்‌ கிறாமம்‌ 
கண்டுமுதல்‌ நஞ்சை பிஞ்சைக்கும்‌ ௮ரமனைக்கும்‌ 
குடிக்கும்‌ பொதுவிலே நூத்திக்‌ கலத்துக்கு எட்டு மாக்க 
ரல்‌ முந்நாழி பத்திக்கொண்டு ௮.ற்தசாமக்‌ கட்டளை நட 
ப்மிக கடவேராகவும்‌ யிந்தபடிக்கு ரெகுநாதன்‌ சேருவை 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


36 
37 
38 
39 
40 
4] 
42 
43 


காறர்‌ அவர்கள்‌ ஊரு அவர்கள்‌ சொல்ல்படிக்கு ஊரு கண 

க்கு வயித்தியனாத பிள்ளை இந்த தற்மத்தை யாதாமொருவன்‌ 

பரிபாலநம்‌ பண்ணினவர்கள்‌ காசியிலே அசுபமேதி யாக 

ம்‌ பண்ணின பலன்‌ உண்டு இந்த தற்மத்தை யாதொ 

ருவன்‌ விகாதம்‌ பண்ணி நானாகில்‌ அவன்‌ கெங்கைக்‌ ௧ 

ரைமிலே காராம்பசுவைக்‌ கொண்ண தோழத்திலே போவ 

ரன்‌ உ ஸ்ரீமுகல்‌ ஆடி௰ 2௨ திருமக்கோட்டை ஈசுரன்‌ கோவில்‌ கட்ட 

ளையாருக்கு கோவிந்த நத்தலிருக்கும்‌ திரும தேவர்‌ குமாரன்‌ கூத்தப்‌ பெரு 
மாள்‌ ே 


44 


45 
46 


47 
48 
49 
50 
i 
32 
33 
54 
55 


56 


57 
58 
39 
60 
61 
62 
63 
64 


236 


தவச்‌ சாம தேவர்‌ குமாரன்‌ லெச்சும தேவர்‌ அடைக்க தேவர்‌ னாறாயணத்‌ 
என வரி ஜாம்‌ என 

லிங்க தேவர்‌ உள்பட்டாரேன்‌ தற்ம சாதனப்‌ பட்டையம்‌ குடுத்தபடி. யெங்களார்‌ 

சித்தி வினாயகப்‌ பிள்ளையாருக்கு பூசை நெயிவேத்தியத்துக்கு னாங்கள்‌ 

சிஞ்சை . 

மில்‌. நிலம்‌ விட்டது சந்தைவெளி குளத்துக்கு கிழக்கு தென்புரையில்‌ யெல்‌ 

லைக்கு மெற்கு பரலையக்கோட்டை யெல்லைக்கு வடக்கு மிறுவத்து னா 

லடி கோலாலே குளி 2000 இந்த ரெண்டாயிரங்‌ குழியும்‌ பயி 

ர்‌ இட்டு குடிவாரம்‌ குடியான பேர்க்கு விட்டு மேல்வாரம்‌ அனு 

பவிச்சுக்‌ கொள்ளவும்‌ சந்திர சூரியாள்‌ உள்ள மட்டுக்கும்‌ அனு 

பவிச்சுக்‌ கொள்ளவும்‌ ராசஸ்ரீ பிள்ளைப்‌ பெருமா பிள்ளை னா 

ளையில்ப்‌ பண்ணினது பிள்ளையாருக்கு தினம்‌ இ 

ரூ நாழி அரிசி நெயிவேத்தியமும்‌ சுக்கிரவார வட்டம்‌ 

நல்லெண்ணையும்‌ திருமஞ்சன திரவியம்‌ மாதம்‌ ஒரு சே 

ர்‌ திருவிளக்கெண்ணையும்‌ குடுத்து பூசைநெயி நெ 

மிவேத்தியம்‌ பண்ணிவிக்கிறது இந்த தற்ம்மத்‌ 

தை பரிபாலனம்‌ பண்ணினபேர்‌ அசுவமேத ய 

ஈகம்‌ பண்ணின பலத்தை அடைவார்கள்‌ இந்‌ 

த தற்மத்துக்கு பாதாமொருவன்‌ விகாதம்‌ 

பண்ணினவன்‌ கெங்கைக்‌ கரையிலே 

காராம்‌ பசுவைக்‌ கொண்ண தோழத்திலே 

போவான்‌ ௨ சிவமயம்‌ ௨ சித்தி வினாயகன்‌ து 


ணைட, 


அருஞ்சொல்‌ விளக்கம்‌ 
( GLOSSARY ) 


அகிதம்‌ - தீங்கு, கேடு, இடையூறு; “அகுதம்‌” என்றும்‌ எழுதப்‌ 
பெறும்‌ ; *விகாதம்‌' என்பதும்‌ இதுவே. 

அங்கணம்‌ - இரண்டு தூண்களுக்கு இடைப்பட்ட பகுதி. இது :முற்‌ 
றம்‌” என்றும்‌ வழங்கப்பெறும்‌. 72 சதுர அடி கொண்ட 
இடம்‌ என்றும்‌ கூறுவர்‌. பத்து முழத்தளவு என்ற கருத்‌ 
தும்‌ உண்டு. 


அசேஷ வித்துவ மகா -- கற்றறிந்த பிராமணர்‌ எல்லோரும்‌ ; பின்னர்‌ இச்சொல்‌ 


சனங்கள்‌ அக்கிரகாரத்தில்‌ உள்ள பிராமணர்‌ அனைவரையும்‌ 
குறித்தது. ்‌ 

அஞ்சுசாதி பஞ்ச _ கம்மாளர்‌ வகுப்பின்‌ ஐந்து பிரிவினர்‌. தட்டார்‌, கன்னார்‌, 

கம்மாளத்தார்‌ சிற்பர்‌, தச்சர்‌, கொல்லர்‌. இவர்கள்‌ “அஞ்சு பஞ்சாளத்‌ 


தார்‌” எனவும்‌ “பஞ்சாளர்‌' எனவும்‌ குறிக்கப்பெறுவர்‌ 


அட்டஅமிசுவரியம்‌ - பெண்‌, ஆடை, அணிகலன்‌, உணவு, தாம்பூலம்‌, 
வாசனைப்‌ பொருட்கள்‌, பாட்டு, பூ அமளி என்றும்‌ , 
இராசாங்கம்‌, மக்கள்‌, சுற்றம்‌, பொன்‌, மணி, தானியம்‌, 
வாகனம்‌, அடிமை என்றும்‌ கூறப்பெறும்‌ எட்டுவகைச்‌ 
செல்வங்கள்‌. இவை வேறு வகையாகவும்‌ தொகுத்துக்‌ 
கூறப்பெறும்‌. 

அட்டபந்தனம்‌ _ குங்கிலியம்‌, சுக்கான்௧கல்‌, தேன்மெழுகு, செம்பஞ்சு, மை 
யரக்கு, கொம்பரக்கு, நற்காவிக்கல்‌, எருமை வெண்ணெய்‌ 
ஆகிய எட்டுப்‌ பொருள்களையும்‌ ஏற்ற எடைப்படி சேர்த்து 
முறைப்படி அரைத்துத்‌ தயாரிக்கப்பெறும்‌ சாந்து. படி 


288 

மங்களைப்‌ பீடத்தில்‌ பொருத்தப்‌ பயன்படும்‌ ஒரு கூட்டுக 
சரக்கு. சிலர்‌ மையரக்கை நீக்கிச்‌ சாதிலிங்கம்‌ சேர்த்‌ 
துவர்‌. 3 

அட்டபோகம்‌ - நிதி, நிக்ஷேபம்‌, ஜலம்‌, பாஷாணம்‌, அக்ஷிணி, ஆகாமி, 
சித்தம்‌, சாத்தியம்‌ என்று வடமொழித்‌ தொடரால்‌ குறிக்‌ 
கப்படும்‌ இவை முறையே புதையல்‌, வெளிப்படையான 
செல்வம்‌, நீர்‌, கல்‌, தற்போது உள்ள உரிமை, இனிமேல்‌ 
வரக்கூடிய உரிமை, உள்ள விளைச்சல்‌, மேற்கொண்டு 
வரக்கூடிய விளைபொருள்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ 
நிலந்தொடர்பான எட்டுவகை உரிமைகள்‌. 

அதிது _— இரவலர்‌, புதியவர்‌, விருந்தினர்‌. 

அத்வைதம்‌ - இரண்டற்ற தன்மை. இறைவனும்‌ உயிரும்‌ வேறு வேறு 
அல்ல ; ஒன்றே என்னும்‌ சமயக்‌ கொள்கை. இதனை 
*“ஏகான்ம வாதம்‌” என்றும்‌ கூறுவர்‌. 

அபாலுதார்‌ - அரச ஆணைகளை நிறைவேற்றும்‌ ஓர்‌ அலுவலர்‌. 
“அபால்தார்‌', “அபால்‌”, “அவால்‌” எனவும்‌ குறிக்கப்‌ 
பெறுவர்‌. ஐதர்‌ திப்பு ஆட்சியில்‌ இவர்கள்‌ *அமல்தார்‌” , 
*அமுல்தார்‌” எனப்பட்டனர்‌. *ஹவில்தார்‌' என உருது 


வில்‌ வழங்கும்‌. 

அபிவிருத்தி - வட்டி ; சில கல்வெட்டுக்களில்‌ 'விருத்தி அம்சம்‌” , “விருத்‌ 

்‌ தாம்சம்‌' என்று கூறப்படும்‌. 

அமரபட்சம்‌ _ தேய்பிறை. 

அமீனா -- ஆணையை நிறைவேற்றும்‌ அலுவலர்‌. பிற்காலத்தில்‌ 
நீதி மன்றத்தின்‌ தீர்ப்புக்கு இணங்கப்‌ பறிமுதல்‌ செய்யும்‌ 
அலுவலரைக்‌ குறித்தது. 

அயிவேஜி _ பொருள்‌ ; மூலப்‌ பொருளிலிருந்து வரும்‌ வரும்படியை 
யும்‌ குறிக்கும்‌. 

அர்த்தடாமம்‌ - நள்ளிரவு. கோயில்களில்‌ நடைபெறும்‌ இரவின்‌ கடைசிப்‌ 


பூசை *அர்த்தசாமப்‌ பூசை” எனப்படும்‌. 


அளகாபுரி - செல்வத்தின்‌ தலைவன்‌ குபேரனுக்குரிய நகரம்‌. தஞ்சை 
நகரின்‌ மறுபெயர்‌. 


அனாதினாமம்‌ - பழைய பெயர்‌ ; தொன்றுதொட்டு வழங்கி வரும்‌ பெயர்‌. 


அஸ்வினி மாசம்‌ 


239 


_ ஐப்பசி மாதம்‌. 


ஆகாணத்தார்‌ 74 பேர்‌ - அஞ்சு சாதி பஞ்ச கம்மாளரில்‌ ஒரு குழுவினர்‌ பெயர்‌, 


ஆசந்திரார்க்கம்‌ 


ஆயம்‌ 


இடங்கை 


இயதாஸ்து 
இறந்து போனது 
இறை 


உதக தாரை 


உபய காவேரி 


உப்பரிகை 
உரி 


உழுகுடி 


உறை 


பொருள்‌ விளங்கவில்லை . 


-- சூரிய சந்திரர்‌ உள்ளவரை, என்றென்றைக்கும்‌ அறம்‌ 
நிலைத்து நிற்க விரும்பிக்‌ கூறும்‌ சொல்‌. “சந்திராதித்‌ 
தவல்‌”, *சந்திராதித்தர்‌ வரை” எனவும்‌ எழுதப்பெறும்‌. 

-- தீர்வை அல்லது வரிகளைக்‌ குறிக்கும்‌ பொதுச்‌ சொல்‌. 
வருவாய்‌ என்றும்‌ பொருள்படும்‌. வரவு, கடமை, சுங்கம்‌ 
எனும்‌ பொருளிலும்‌ வழங்குவர்‌ . 

-- தமிழ்நாட்டிலும்‌ கருநாடக ஆந்திர மாநிலங்களிலும்‌ 
இடைக்காலத்திலிருந்து சமுதாயம்‌ பொதுவாக வலங்கை, 
இடங்கை என இருபெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டது. 
வலங்கைப்‌ பிரிவில்‌ வேளாண்‌ தொழிலோடு தொடர்‌ 
புடையவர்களும்‌, இடங்கைப்‌ பிரிவில்‌ மற்ற தொழில்கள்‌ 
செய்பவர்களும்‌ அடங்குவார்கள்‌ எனப்‌ பரவலாகக்‌ 
கருத்துண்டு. 


- ஆவணம்‌, சான்று. 


- அழிந்து சிதைந்து போனது. 

- அரசுக்குக்‌ கொடுக்கும்‌ வரிகளைப்‌ பொதுவாக உணர்த்‌ 
தும்‌ சொல்‌. 

_ நீரைத்‌ தாரையாக வார்த்துத்‌ தானம்‌ செய்தல்‌. 'உதகம்‌ 
பண்ணி”, 'உதகம்‌ செய்து” என்றும்‌ வரும்‌. 

- இரு காவிரி. கொள்ளிடத்தையும்‌ காவேரி என அழைக்‌ 
கும்‌ வழக்கம்‌ உண்டு. கல்வெட்டில்‌ பல இடங்களில்‌ 
அவ்வாறே குறிக்கப்படுகிறது *ஆறிரண்டும்‌ காவேரி 
அதன்‌ நடுவே சீரங்கம்‌' என்பது பழம்பாடல்‌ பகுதி, 


_ மேல்‌ மாடம்‌. 


_— அரை நாழி; அரைப்படி. 

_ பயிரிடும்‌ குடிமக்கள்‌ . 

- தானியக்‌ குதிர்‌ ; தானியங்களைச்‌ சேமிக்கும்‌ ஒர்‌ அறை. 
பண்டம்‌ பெய்‌ அறை எனவும்‌ கூறுவர்‌ சில இடங்களில்‌ 
இது 60 மரக்கால்‌ கொண்ட அளவாக இருக்கும்‌. , 


240 
ஊர்‌ _ உழவு செய்யும்‌ வேளாண்‌ மக்கள்‌ குடியிருப்பு. அவ்வூரில்‌ 
அமைந்துள்ள சபைக்கும்‌ பெயராக வரும்‌. “ஊரு” என்‌ 
றும்‌ பிற்காலக்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்பெறும்‌. 


எழுத்து -- அறக்கொடைகளை ஒப்புக்கொண்டு இறுதியில்‌ இடும்‌ 
கையொப்பம்‌ . 

கடப்பு _ கடைசிப்‌ போகம்‌, கடைப்பூ. குறுவை நெல்லில்‌ ஒரு 
வகை என்றும்‌ கூறுவர்‌. 

கட்டளை _ கோயிலில்‌ ஒரு விசேடம்‌ குறித்து ஏற்படுத்தப்‌ பெற்ற 
அறக்கொபை, சந்தி. 

கட்டைக்‌ கோபுரம்‌ - மேலே கோபுரப்‌ பகுதி இல்லாமல்‌ நீள்சதுர வடிவில்‌ 
அமைந்த வாயில்‌ ; மராட்டியர்‌ காலக்‌ கட்டிட வகை 
களில்‌ இது ஒன்று. 

கண்டன்‌ - வீரம்‌ மிகுந்தவன்‌, தலைவன்‌, நாயகன்‌. 

கண்டுமுதல்‌ - விளைந்த மொத்தத்‌ தானியம்‌. 

கம்பெனி அடி - கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாரின்‌ நீட்டலளவை முறை. 
1897ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டொன்றில்‌ இம்முறை 
கு.றிக்கப்பட்டுள்ளது. 

கரம்பை -- தரிசு அல்லது பாழ்நிலம்‌. வண்டல்‌ மண்‌ பூமியும்‌ இவ்‌ 
வாறு குறிக்கப்பெறும்‌. 

கருநாடக அடி -- தஞ்சைப்‌ பகுதியில்‌ புழங்கிவந்த பழைய நீட்டல்‌ அளவை 
முறை. 

கவில்‌ -- நிலக்‌ குத்தகை ஒப்பந்தம்‌. இந்த ஒப்பந்த முறைப்படிப்‌ 
பெற்ற நிலத்தை அனுபவிக்கலாம்‌ ; ஆனால்‌ விற்க முடி 
யாது. 

கவீசுவராள்‌ _ பாடல்‌ இயற்றும்‌ புலவர்‌. 

காணியாட்சி -- நிலம்‌,கோயில்‌, வழிபாடு இவற்றைப்‌ பரம்பரையாக அனு 


பவிக்கும்‌ உரிமை. *காணியாச்சி' என்றும்‌ கூறப்படும்‌. 


காராம்‌ பசு -- கறவைப்பசு ; தெய்வப்பசு ; நாக்கும்‌ மடியும்‌ கருமை 


யாக உள்ள ஒருவகை உயர்ந்தவகைப்‌ பசு ; மறு நிறம்‌ 


கலவாத கறுத்த பசு. இதற்குத்‌ தீங்கு செய்வது மிகவும்‌ . 


பெரிய பாவமாகக்‌ கருதப்பட்டது. 


241 


காரியத்துக்குக்‌ கர்த்தர்‌ - ஒருவருக்காகச்‌ செயல்படும்‌ மற்றவர்‌ ; *ஏஜண்டு' என்று 


கார்‌ 


காவல்‌ 


காறுபாறு 


கிருஷ்ணபட்சம்‌ 
கில்லேதார்‌ 
குருவாரம்‌ 


குழி 


கூட்டு மண்டபம்‌ 


கைலாசவாசி 


கோகத்தி 


கோட்டை 


சகாத்தம்‌ 
கலியுகம்‌ 


சாலிவாகனம்‌ 


71-31 


பிற்காலக்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌. '*காரியத்துக்குக்‌ 
கடவதானவர்‌” என்றும்‌ குறிக்கப்‌ பெறுவர்‌. 

- ஐப்பசி, கார்த்திகையில்‌ அறுவடையாகும்‌ குறுவை நெல்‌; 
மழைக்‌ காலத்தில்‌ பயிர்செய்து அறுவடையாகும்‌ நெல்‌. 
அத்நெல்‌ அறுவடையாகும்‌ காலத்திற்கும்‌ பெயராகும்‌. 

- கிராமத்தைக்‌ காவல்‌ காப்பவர்‌ ; தலையாரியையும்‌ குறிக்‌ 
கும்‌. சில இடங்களில்‌ அவர்கள்‌ அனுபவிக்கக்‌ காவல்‌ 
மானியம்‌ உண்டு. 

_ மெய்‌ காப்புச்‌ செய்யும்‌ அலுவலர்‌ ; “கார்பார்‌', “கார்‌ 
பாரி” என்றும்‌ குறிக்கப்பெறும்‌. 

_ தேய்பிறை. 

- கோட்டைத்தலைவர்‌ (கில்லா - கோட்டை). 


_ வியாழக்கிழமை. 


-- ஒரு கோல்‌ நீளம்‌ ஒரு கோல்‌ அகலம்‌ உள்ள சதுர நிலம்‌ ; 
12 அடிச்‌ சதுரநிலம்‌ ; 144 சதுர அடி முதல்‌ 576 சதுர 
அடி வரை பல்வேறு இடங்களில்‌ பல்வேறு வகையாக 
வழங்கப்பெறும்‌. 

_ சுவர்‌ அல்லது தூண்களிலிருந்த கோபுரம்‌ போல்‌ கூட்டிக்‌ 

, கட்டும்‌ மண்டப வகை; நாயக்கர்‌, மராட்டியர்‌ காலக்‌ 
கட்டிட வகைகளில்‌ ஒன்று. 

_ வளநாட்டுக்கு உட்பட்ட நாடு போன்ற ஒரு பகுதிக்குப்‌ 
பெயர்‌. 

_ இவ்வுலக வாழ்வை நீத்துக்‌ கைலாசத்தில்‌ வசிப்பவர்‌ ; 
இறந்தவர்‌. 

_ பசுக்களைக்‌ கொல்வதால்‌ வரும்‌ பாவம்‌. 

- 24 மரக்கால்‌ கொண்ட ஓர்‌ அளவை ; 21 மரக்கால்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 

_ ஆண்டுக்‌ கணக்கு; “சகாப்தம்‌” எனவும்‌ கூறப்படும்‌. 

- கி. மு. 8101இல்‌ தொடக்கம்‌ 

தி, பி. 78இல்‌ தொடக்கம்‌. 


242 


கொல்லம்‌ -- கி, பி. 8384இல்‌ தொடக்கம்‌. 

ஹிஜ்ரி _ கி, பி, 621இல்‌ தொடக்கம்‌. 

சுகர்சன்‌ _ கி, பி. 599இல்‌ தொடக்கம்‌. 
சதா சேவை _ எப்போழுதும்‌ நிரந்தரமாகப்‌ பணிவிடை செய்பவர்‌ ; 

“சதாசேர்வை,' “சதாசேருவை” என்றும்‌ குறிக்கப்படும்‌. 

சதுர்த்தி _ 4ஆம்‌ திதி. 
சதுர்த்தெசி -- 14ஆம்‌ திதி; நாள்‌. “சதுர்தசி” எனவும்‌ குறிக்கப்படும்‌. 
சத்த சமுத்திரம்‌ -- ஏழு கடல்‌; உவர்நீர்‌, நன்னீர்‌, பால்‌, தயிர்‌, நெய்‌, கருப்‌ 


பஞ்சாறு, தேன்‌ கடல்‌, 


சந்தி _ குறிப்பிட்ட சிலர்‌ வைத்த அறக்கொடைகளைக்‌ கொண்டு 
அவர்கள்‌ பெயரால்‌ ஆலயங்களில்‌ நடைபெறும்‌ பூசைக்‌ 
கட்டளை. (ஆகவராமன்‌ சந்தி போல). 

சந்தை -- குறிப்பிட்ட நாளில்‌ பலதரப்பட்ட பொருட்கள்‌ ஒரே இடத்‌ 
தில்‌ விற்கும்‌ இடம்‌. 

சபாபதி _ நடராசர்‌. 

சப்தமி _ ஏழாம்‌ நாள்‌. 

சம்பா -- ஒருவகை நெல்‌; நீண்ட போக நெல்‌. *பசானம்‌' என்ப 
தன்‌ மறுபெயர்‌. 

சம்வத்சரம்‌ _ ஆண்டு. 

சர்கேல்‌ -- அரசில்‌ உயர்‌ அலுவலர்‌; தலைமை அமைச்சர்‌, திவான்‌ 
பதவிக்குச்‌ சமம்‌ ஆனது, 

சறுவ மான்யம்‌ -- எந்தவிதமான தீர்வையும்‌ இல்லாமல்‌ வழங்கப்பெறும்‌ 
நிலம்‌. முற்றூட்டு; 'சர்வ மானியம்‌” என்றும்‌ எழுதப்‌ 
பெறும்‌. 

சாங்கமாக -- ஒழுங்காக; முழுமையரக என்றும்‌ பொருள்படும்‌. 

சாவடி - விசயநகரப்‌ பேரரசின்‌ பெரும்‌ ஆட்சிப்பிரிவின்‌ பெயர்‌; 
*உசாவடி” எனவும்‌ கூறுப்பெறும்‌. 

சிகரம்‌ -- கோபுரம்‌, விமானங்களின்‌ உச்சி, 

சிட்டா -- கணக்கு எழுதும்‌ ஏடு. 


சிம்ம மாதம்‌ -- ஆவணி மாதம்‌. 


243 


சிரேஸ்ததார்‌ - ரெசிடெண்டு அலுவலக அலுவலர்‌ ; சிரஸ்தார்‌ எனவும்‌ 
கூறப்பெறுவர்‌. 

சிலா லிகிதம்‌ _ கல்லெழுத்து ; “சிலா சாசனம்‌”, “சிலா சாதனம்‌” என்வும்‌ 
எழுதப்‌ பெறும்‌, 

சிறாவன மாதம்‌ _ ஆவணி மாதம்‌, 

சீரணோத்தாரம்‌ -- அழிந்தவற்றைப்‌ புதிதாகத்‌ திருப்பணி செய்தல்‌. 

சீர்மை _ நாட்டின்‌ ஒரு பகுதிப்‌ பெயர்‌ சீமை” எனவும்‌ எழுதப்‌ 
பெறும்‌. 

சுக்கிர வாரம்‌ _ வெள்ளிக்கிழமை, 

சுக்ல பட்சம்‌ ' _ வளர்பிறை. 

சுதந்திரம்‌ -- கிராமத்‌ தொழிலாளர்கட்குச்‌ சம்பளத்திற்குப்‌ பதிலாக 


அளிக்க வேண்டிய நெல்‌, சோறு போன்ற உரிமை ; 
விருப்பம்போல்‌ அனுபவித்தல்‌. “சுவந்திரம்‌' என்றும்‌ 
- கூறப்படும்‌. 


சுபேதார்‌ _ சுபா எனப்படும்‌ பகுதியின்‌ தலைவர்‌, “சுபயதார்‌' என்றும்‌ 
குறிக்கப்‌ பெறுவார்‌. மராட்டியர்‌ காலத்தில்‌ பட்டுக்‌ 
கோட்டை, மன்னார்குடி, மாயவரம்‌, கும்பகோணம்‌, 
திருவையாறு என 5 சுபாக்கள்‌ இருந்தன. 


சேரி _ மக்கள்‌ சேர்ந்து வாழும்‌ இடம்‌. பிற்காலத்தில்தான்‌ 


தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ வாழும்‌ பகுதியைக்‌ குறித்தது. பழங்‌ 
காலத்தில்‌ பார்ப்பனச்சேரி, யவனச்சேரி என்றும்‌ கூறப்‌ 


பட்டன. 

சேது - இராமேசுவரம்‌ செல்லும்‌ பாலம்‌ ; ஆகுபெயராக அவ்‌ 
வூர்க்கு ஆயிற்று. 

சோமவாரம்‌ -- திங்கட்கிழமை. 

தட்டிமகால்‌ _ மாடுகள்‌ இருக்கும்‌ இடம்‌ ; மாட்டுக்‌ கொட்டில்‌. 

தளகர்த்தம்‌ — படைத்தலைமை. 

தளவாய்‌ -- படைத்தலைவர்‌, 

தனியூர்‌ _ சோழர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ தன்னாட்சி உரிமை பெற்றுத்‌ 


தனி உறுப்பாக விளங்கிய பெரிய ஊர்‌. 


244 
தனுர்‌ மாதம்‌ _ மார்கழி மாதம்‌ 
தாம்பிர சாதனம்‌ _ செப்பேடு ; “தாமிர சாசனம்‌” எனவும்‌ குறிக்கப்‌ பெறும்‌. 


தியாகராசர்‌ ௮ சிவபெருமான்‌ பார்வதி தேவி இடையே முருகப்பெருமான்‌ 
எழுந்தருளியுள்ள சோமாஸ்கந்த வடிவே தியாகராசர்‌ 
வடிவம்‌. முத்தைய பெயர்‌ வீதிவிடங்கர்‌ , 


திரிதியை _ மூன்றாம்‌ திதி ; மூன்றாம்‌ நாள்‌, 

திரியோதெசி _ பதின்மூன்றாம்‌ திதி ; திரயோதசி எனவும்‌ கூறப்படும்‌. 

திருமாளிகைப்‌ பத்தி - கோயில்‌ திருமதிளை ஒட்டி உட்புறமாக அமைந்துள்ள 
கட்டிடப்பகுதி 

திவான்‌ -- முதலமைச்சர்‌. 

திறப்பு _ அரசின்‌ வரிக்கு உட்பட்ட நிலம்‌, 

தினமானம்‌ _ நாள்தோறும்‌. 

தெட்சணம்‌ _ தெற்கு. 

தெற்றம்‌ _ ஈகை ; “தெத்தம்‌,” * தத்தம்‌” எனவும்‌ எழுதப்பெறும்‌. 

துவாதெசி _ பனிரண்டாம்‌ நாள்‌. 

நரபதி _ மனிதர்களுக்குத்‌ தலைவர்‌ ; அரசர்‌ ; கரலாட்படையின்‌ 


தலைவர்‌ ; விசயநகர அரசர்கள்‌ வைத்துக்‌ கொண்டதொரு 
பட்டப்பெயர்‌, அசுவபதி, கஜபதி போன்றது. 


நாகபாசத்தார்‌ அ கோயில்‌ இசைக்‌ கலைஞர்களைக்‌ குறிக்கும்‌ பொதுப்‌ 
பெயர்‌. 

தாழி - ஒரு படி. 

நாழிகை _ 24 நிமிடம்‌ கொண்ட ஒரு நேர அளவு. 

நித்யோத்சவம்‌ _ நாள்தோறும்‌ நடைபெறும்‌ திருவிழா. 

பசானம்‌ _ நீண்ட காலப்பயிர்‌ ; சித்திரை மாதம்‌ அறுவடையாகும்‌ 
நெல்‌. 

பச்சிமம்‌ ௮ மேற்குத்திசை. 

பஞ்சநதம்‌ - திருவையாறு. 


பஞ்சமி - 5ஆம்‌ நாள்‌. 


245 


பஞ்ச லோகம்‌ _ ஐந்து வகை உலோகங்கள்‌ ; பொன்‌, வெள்ளி, செம்பு, 
ஈயம்‌, இரும்பு, இதனை ஐம்பொன்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


பட்டடை -- உழவு தவிர்ந்த மற்றைய தொழில்களும்‌ வணிகமும்‌ 
செய்யும்‌ குழு. *செட்டி பல பட்டடையள்‌' எனத்‌ தியா 
கேசர்‌ குறவஞ்சியும்‌, 'செட்டியரும்‌ பட்டடையள்‌” என 
வெள்ளைப்‌ பிள்ளையார்‌ குறவஞ்சியும்‌ கூறும்‌. 


பட்டயம்‌ _ செப்பேடு. 


பள்ளிப்படை _ இறந்தோர்‌ நினைவுச்‌ சின்னம்‌ ; அரசர்‌, அரசியர்‌, குறு 
நிலத்‌ தலைவர்‌ போன்ற பெருமக்கள்‌ இறந்தால்‌ நினை 
வாக எழுப்பப்பெறும்‌ கட்டிடம்‌. 


பற்கானா - பல ஊர்கள்‌ சேர்ந்த ஒரு பகுதி. 

பக்ஷோத்ஸவம்‌ ௩ 15 நாட்களுக்கு ஒருமுறை நடைபெறும்‌ விழா. 

பாண்டுரங்கர்‌ _ மராட்டிய மாநிலம்‌ பண்டரிபுரத்தில்‌ எழுந்தருளியுள்ள 
விட்டோபா என்னும்‌ இறைவன்‌ பெயர்‌. 

பாரிசம்‌ _ பக்கம்‌. 

பால்குணம்‌ பங்குனி மாதம்‌. 

பாஷைக்குத்‌ தப்பு _ சொன்ன சொல்‌ தப்பாதவர்‌ ; சொன்ன சொல்லுக்கு 

வராதவர்‌ எதிர்ச்சொல்‌ இல்லாதவர்‌. 

பிச்சை முட்டி _ கைப்பிடியுள்‌ அடங்கும்‌ சோற்றினை அனைவருக்கும்‌ 
அளித்தல்‌; பிடியரிசி அளித்தல்‌ . 

பிரதி நாமம்‌ வேறு பெயர்‌. 

பிரதோஷம்‌ _ திரயோதசி திதியில்‌ பொழுது அத்தமிக்க 9$ நாழிகை 
முன்‌ தொடங்கி, அத்தமித்து 9$ நாழிகை வரையுள்ள 
நேரம்‌. 

பிரமத்தி _ பிராமணரைக்‌ கொன்றால்‌ வரும்‌ பாவம்‌. 

பிருத்விராச்சியம்‌ _ மண்ணுலகை ஆளுதல்‌; (பிருத்வி- நிலம்‌) 

புஷ்ய மாதம்‌ ௮ தை மாதம்‌; *பெளசே மாதம்‌” எனவும்‌ குறிக்கப்பெறும்‌ . 

பூருவ பட்சம்‌ _ வளர்பிறைப்‌ பக்கம்‌. 


பூறுவம்‌ _ கிழக்குத்‌ திசை. 


பூஸ்திதி 
பேட்டை 


மகமை 


மத்தியார்ச்சுனம்‌ 


மத்தியஸ்தர்‌ 


மயேசுர பூசை 
மரவடை 


மாகாணம்‌ 


மார்கஷீர்ஷம்‌ 


மாவடை 
மிராசு 

மீன ஞாயிறு 
வங்குசம்‌ 

வசந்த மண்டபம்‌ 


வடுகு 


வட்டம்‌ 


246 


_ செல்வம்‌. 


_ நகரத்தில்‌ வணிகப்பகுதி ; சந்தை கூடுமிடம்‌. 


_ வணிகர்களும்‌ மற்றவர்களும்‌ தாமாகவே விரும்பித்‌ தம்‌ 
வருவாயிலிருந்து ஒருசிறு பகுதியைக்‌ கொடையாகக்‌ 


கொடுத்தல்‌. 


_ இடைமருது; திருவிடைமருதூர்‌. 


ஆந்திர தாட்டு மல்லி 


கார்ச்சுனம்‌ தலை மருது என்றும்‌, பாண்டி நாட்டுத்‌ திருப்‌ 
புடை மருதூர்‌ கடை மருது எனவும்‌ கூறப்பெறும்‌. 


வார்‌. 


_ சிவனடியார்க்கு அன்னமிடல்‌. 


சிறு பகுதிக்கு வழங்கிய பெயர்‌. 


_ நீதி வழங்கும்‌ அலுவலர்‌ ; *மத்திசம்‌' எனவும்‌ கூறப்பெறு 


_ பயன்தரும்‌ மரங்கள்‌; அவற்றை அனுபவிக்கும்‌ உரிமை. 


மராட்டியர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சில கிராமங்கள்‌ சேர்ந்த 


“தஞ்சை வட்டாரத்தில்‌ 


கள்ளர்‌ சமுதாயத்தில்‌ உள்‌ அவைக்‌ கூட்டங்களுக்கு 
மாகாணக்‌ கூட்டம்‌ என்று பெயர்‌' என்று ந . மு. வேங்கட 
சாமி நாட்டார்‌ கூறுவர்‌ (கள்ளர்‌ சரித்திரம்‌, பக்கம்‌ 1117) . 


-- மார்கழி மாதம்‌. 


உரிமை. 


_ கிராமத்தில்‌ கால்நடைகளின்‌ வருமானத்தைத்‌ துய்க்கும்‌ 


_ நிலம்‌, ஆலய வழிபாடு,உத்தியோகம்‌ இவை தொடர்பாகப்‌ 


பரம்பரையாக அனுபவிக்கும்‌ முழு உரிமை 


(பார்க்க : காணியாட்சி) . 


_ மீனஇராசியில்‌ சூரியன்‌ சஞ்சரிக்கின்‌ ற பங்குனி மாதம்‌. 


_ வம்சம்‌; பரம்பரை. 


_ தோட்டத்தின்‌ இடையே உள்ள மண்டபம்‌; வசந்த விழாக்‌ 


கொண்டாடும்‌ மண்டபமும்‌ ஆகும்‌. 


_ தெலுங்கு ; வடுகத்‌ தட்டார்‌, 


வடுக மேளம்‌ ஆகியன 


முறையே தெலுங்கு மொழி பேசும்‌ தட்டாரையும்‌, 


தெலுங்கு மொழி பேசுவோரின்‌ மேளத்தையும்‌ குறிக்கும்‌. 


_ பெரிய ஊரைச்‌ சார்ந்த சில சிற்றூர்கள்‌ அடங்கிய பகுதி. 


வர்த்தனை 
வன்மீகம்‌ 


வாரம்‌ 
விபாடன்‌ 
விருஷபாரூடர்‌ 


வெட்டியான்‌ 


வெள்ளைக்கல்‌ 


ஜயபத்திரம்‌ 


ஜீரணம்‌ 

ஜேஷ்ட பத்னி 
ஷஷ்டி 

- ஸஹிரண்யோதகம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 


247 


- குறிப்பிட்ட அதிகாரிகள்‌, ஊழியர்‌ முதலியோருக்கு மானிய 
மாக அளிக்கப்பெறுவது. 


அ புற்று; வன்மீகநாதர்‌ புற்றிடங்கொண்டார்‌ 
புற்றில்‌ தோன்றியவர்‌ வான்மீகி. 


டார்‌. 


_ விளைச்சலில்‌ பங்கு. 


- முறியடித்து வெற்றி பெறுபவன்‌. 


எனப்பட்‌ 


_ காளை வாகனத்தில்‌ எழுந்தருளும்‌ சிவபெருமான்‌. 


_ கிராமப்‌ பொது வேலைகளைச்‌ செய்பவன்‌ ; ,கிராமத்தைச்‌ 


சுற்றிப்‌ பார்த்துத்‌ தீமை நேராமல்‌ காப்பவன்‌. 


முட்டையாள்‌” 

பெறுவர்‌. 

இருந்தன. 
_ செங்கல்லிலிருந்து 


“வெட்டி முட்டாவாள்‌' 


வேறுபடுத்திக்‌ 


“வெட்டி 
என்றும்‌ கூறப்‌ 


இவர்களுக்குக்‌ கிராமத்தில்‌ பல உரிமைகள்‌ 


காட்டும்பொருட்டு 


மராட்டியர்‌ கல்வெட்டுக்களில்‌ கருங்கற்களையே இவ்வாறு 


குறிப்பர்‌. 


_ விவாதத்தின்‌ முடிவில்‌ தீர்ப்பாக அளிக்கப்பெறும்‌ வெற்றிப்‌ 


பத்திரம்‌. 
_ சிதைவு. 
-- மூத்த மனைவி. 


_— ஆறாம்‌ நாள்‌. 


_ பொன்‌ காணிக்கையோடு நீர்‌ வார்த்துக்‌ கொடுத்தல்‌. 


_ மங்களம்‌ உண்டாகட்டும்‌ ; 
என்றும்‌ கூறப்படும்‌, 


இச்சொல்‌ 


*சுவத்திஸ்ரீ” 


கருவிநூற்‌ பட்டியல்‌ 
(BIBLIOGRAPHY) 


கல்வெட்டு மூலங்கள்‌ -Eறigraphical Sources : 


திருத்துறைப்பூண்டிக்‌ கல்வெட்டுக்கள்‌, இரா. நாகசாமி, பதிப்பு, தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, சென்னை, 19717. 


தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌, தொகுதி 11, தி. நா. சுப்பிரமணியம்‌, பதிப்பு, 
அரசினர்‌ கீழ்த்திசைச்‌ சுவடி நூலகம்‌, சென்னை, 1994, 


நன்னிலம்‌ கல்வெட்டுக்கள்‌, ஆ. பத்மாவதி, பதிப்பு, தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை, சென்னை, 1979. 


Annual Report on Epigraphy, Archaeological Survey of India, 1887-1973. 


List of Inscriptions on Tombs or Monuments in Madras Vols. I &I by 
Julian James Cotton, Govt. Press, Madras, 1945, 1946. 


South Indian Inscriptions, Vols. XVII, XXIV, Archaeological Survey of 
India, 1964 ; 1982. 


அருஞ்சொல்‌ அகராதிகள்‌-Glosary : 


அபிதான சிந்தாமணி, ஆ. சிங்காரவேல்‌ முதலியார்‌, மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, 
மதுரை, 1910. 


தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌, தொகுதி 111, பாகம்‌ 11, அரசினர்‌ கீழ்த்திசைச்‌ 
சுவடி நூலகம்‌, சென்னை, 1954, 


A Classified Glossary of Tamil Words with Explanatory Meuning, by 
C. Sivaramaiya, progressive Press, Madras, 1908. 


Tamil Lexicon, University of Madras, (reprint), 1982, 


249 
பிற நூல்கள்‌ : 
அரிய கையெழுத்துச்‌ சுவடித்‌ துறை, **தஞ்சை மராட்டிய அரசர்‌ மோடி ஆவணக்‌ 


கருத்தரங்குக்‌ கட்டுரைகள்‌”? (உருளச்சு), தமிழ்ப்‌ பல்கலைக்‌ ௧ ழகம்‌, 
தஞ்சாவூர்‌, 1988. 


அரிய கையெழுத்துச்‌ சுவடித்‌ துறை,“ 'மோடித்‌ தமிழாக்கம்‌” ' (கையெழுத்துப்‌ பிரதி) , 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1982. 

அனந்தபாரதி, திருவிடைமருதூர்‌ நொண்டி நாடகம்‌, திருவிடைமருதூர்‌ ஸ்ரீ 
மகாலிங்க சுவாமி தேவஸ்தானம்‌, திருவிடைமருதூர்‌, 1967. 


இராசு, செ., தஞ்சை மராட்டியர்‌ செப்பேடுகள்‌ - 50, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
தஞ்சாவூர்‌, 1988. 

கல்வெட்டியல்‌ துறை, **வேதநாயக சாத்திரியார்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌”, 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1984, 

காசிநாதன்‌, நடன., மனோரா, எச்காடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, 
சென்னை, 1979. 

கோவிந்தராசன்‌, சி., “*சரபோசி செய்த பெருவேள்வி'”, தமிழ்ப்பொழில்‌, 
துணர்‌ 98, கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, கரந்தை, 1968. 

சரசுவதி மகால்‌ நூலகம்‌, **மோடித்‌ தமிழாக்கம்‌” * (கையெழுத்‌ துப்பிரதி) தஞ்சாவூர்‌. 

சீதா, எஸ்‌., (பதிப்பாசிரியர்‌) , சிவகாமி சுந்தரி பரிணயம்‌ , சரசுவதி மகால்‌ நூலகம்‌, 
தஞ்சாவூர்‌, 1971. 

தாமோதரன்‌, இராசலட்சுமி, சீனிவாசன்‌, பிரகதீசுவர மகாத்மியம்‌, சரசுவதிமகால்‌ 
நூலகம்‌, தஞ்சாவூர்‌, 1985. 

சீனிவாசாச்சாரி, வி., போன்சலே வம்‌௪ சரித்திரம்‌, சரசுவதி மகால்‌ நூலகம்‌, 
தஞ்சாவூர்‌, 1980. (இரண்டாம்‌ பதிப்பு) 

சோமலெ, தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, பாரி நிலையம்‌, சென்னை, 1961. 

மயிலைகிழார்‌ இளவளகனார்‌ (பதிப்பாசிரியர்‌), தேவாரம்‌ அடங்கள்முறை, 
சென்னை, 1953. 

ராமசேஷன்‌, ஆர்‌., * 'ஒருத்திநாடு'*, அரசினர்‌ கல்வியியல்‌ கல்லூரி ஆண்டு மலர்‌, 
ஒரத்தநாடு, 1977-78. 

வெங்கடேசன்‌, ந., வரலாற்றில்‌ வில்லியனூர்‌, சேகர்‌ பதிப்பகம்‌, சென்னை, 


1979. 


71-32 


250 


'வேங்கடராமையா, கே. எம்‌., தஞ்சை மராட்டிய மன்னர்‌ கால அரசியலும்‌ சமுதாய 
வாழ்க்கையும்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1984. 


வேங்கடராமையா, கே. எம்‌., தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு, (மெக்கன்சி 
சுவடி), தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1986. 


வேணுகோபாலன்‌, வ., தஞ்சை மன்னரும்‌ சரசுவதி மகால்‌ நரலகமும்‌, மயில்‌ 
பதிப்பகம்‌, தஞ்சை, 1979. 


Deposition of Yogambal, 6th witness of 1&2 Dependants, 0. 5. No. 26 of 
1912 in the subordinate Judge’s Court, Tanjore, 1916. 


Elisabeth Strandberg, The Modi Documents from Tanjore in Danish collec- 
tions, Franz steiner verlag, wiesbadan, 1983. 


Hemingway, F. R., District Qazattecr, Tanjore, 1915. 


Hugh Pearson, Memoirs of the life and correspondence of the Reverend 
Christian Frederick Swartz, London, 1883. 


Lamb, G. H., Memoirs of Christian Frederick Schwartz, Christian Litera- 
ture Society, Madras, 1948. 


Note on the present & past Administration of Rajah’s Chatrams, Tanjore, 
1908. 


Rajayyan, K., 4 History of British Diplomacy in Tanjore, Rao and 
Raghavan,’ Mysore, 1969. 


Ramachandran, C., East India Company ¢& South Indian Economy, New 
Era Publications, Madras, 1980. 


Shelvankar, KR. S., 4 Report on the Modi Manuscripts in the Saraswathi 
Mahal Library, Tanjore. Saraswathi Mahal Library, Thanjavur, 1933. 


Somasundaram Pillai, J. M , The Great Temple. at Tanjore, The Tanjore 
Palace Devasthanam, Tanjore, 1935. 


Srinivasan, C. K., Maratha Rule in the Carnatic, Annamalai University, 
Annamalai Nagar, 1944. 


Subramanian K. R., The Maratha Rajas of Tanjore, Madras, 1928. 


251 
Subramanian, N., History of Tamilnad, Koodal Publishers, Madurai, 1982. 
‘ Swamikannu Pillai L. D., An Indian Ephemeris, Grant & Co., Madras, 1915. 


The Journal of the Tanjore Maharajah Serfoji’s Saraawathi Mahal 
Library, Tanjore Vol. XXX, 1979. 


William Hickey, Tanjore Maratha Principality in South India, Madras, 
1872. 


சொல்லடைவு 


( எண்கள்‌ பக்கங்களைக்‌ குறிக்கும்‌ ) 


அ] 


அகத்தியர்‌ 218, 219 
அகல்யாபாயி 68, 122 
அகிலாண்ட பாயி அம்மா 13 
அகோபிலமடம்‌ ஜீயர்‌ 2 
அகோர வீரபத்திரர்‌ 26 
அக்கசாலை விநாயகர்‌ 92 


அடுத்தவர்க்கனுகூலன்‌ 214 
அடைக்க செட்டி 251 
அடைக்க தேவர்‌ 296 
அட்சயலிங்கேசுவரர்‌ 188 
அட்டதிக்குப்‌ பாலகர்‌ 106 
அட்ட பந்தனம்‌ 161 
அட்டமூர்த்திகள்‌ 166 
அட்ட விநாயகர்‌ 77 


அக்கவுண்டென்ட்‌ ரகுநாத ராவ்‌ 139,140 அண்ணா சத்திரம்‌ 20 


- அக்காமார்‌ 80 
அக்கிரார திருப்பூந்துருத்தி 5 
அக்கினி 166 
அக்னிஷ்டோம யாகம்‌ 142 
அங்கணம்‌ 59, 64, 101 
, அங்காரகன்‌ 166 
அசரத்‌ காதர்‌ சாகிப்‌ 184 
அசரத்‌ காதிர்‌ ஒலி தர்கா 184 
அசரத்‌ மீரா சாகிப்‌ 184 
அசல்‌ மகால்‌ 7 
அசுவமேத யாகம்‌ 236 


அசேஷ வித்து மகாசனங்கள்‌ 203, 223 


அச்சுதப்ப நாயக்கர்‌ 215, 291 
அச்சுதப்ப ராயர்‌ 215 
அச்சுத மகாராயர்‌ 93 


அஞ்சு சாதி பஞ்ச கம்மாளத்தார்‌ 218 


அண்ணாசாமி சர்கேல்‌ 80 
அண்ணாசிராவ்‌ சேட்கே 186 
அண்ணேதி பண்டிதர்‌ 179 
அதிராத்ர யாகம்‌ 142 
அதிவீரசூரர்‌ 219 
அத்வைதம்‌ 186 

அநுமார்‌ 22 

அபாலுதார்‌ 284, 285 
அபால்‌ 167, 179 
அபால்தார்‌ 181 
அபிவிர்த்தி 29 

அபிஷேக கட்டளை 189 
அப்பாசுவாமி அத்வாரி 142 
அப்பாசாமி தீட்சிதர்‌ 142 
அப்பா சுபேதார்‌ 8 
அப்பாவு ஆசாரி 139, 140 


அப்பு கச்சிராயர்‌ 220 
அப்புர்ம்பா பாயி சாகேப்‌ 67 
அப்பு ராவ்‌ 1 
அமரசிங்‌ 9, 48, 65, 82, 173, 219 
அமிர்தகுண துல்லிகர்‌ 220 
அமீனா 185 
அம்பலகாரர்‌ 117 
அம்பலத்தாடும்‌ பண்டாரம்‌ 216 
அம்பலம்‌ சீமை 208 
அம்பலவாணசாமி கோயில்‌ 198 
அம்பலவாண செட்டியார்‌ 292 
அம்பலவாணத்‌ தம்பிரான்‌ 205, 208 
அம்பல மாகாணம்‌ 209 
அம்பா பாய்‌ 29 
அம்மணி சத்திரம்‌ 131 
அம்மன்‌ சன்னிதி 52 
அம்மா சத்திரம்‌ 131 
அம்மாப்பேட்டை 150 
அம்மாள்‌ 223 
அயோத்தியா ராமன்‌ 222 
அய்யதார்‌ 26, 120, 136 
அய்யன்‌ கடைத்தெரு 22 
அய்யா முதலியார்‌ 235 
அய்யாவய்யன்‌ 167, 202 
அய்யாவய்யன்‌ கால்வாய்‌ 203 
அய்யாவய்யன்‌ சந்து 203 
அய்யாவய்யன்‌ சுபா 202 
அரங்கதாசன்‌ 73 
அரசர்‌ தமிழ்க்‌ கல்லூரி 113 
அரசினர்‌ ராசா மிராசுதார்‌ 
மருத்துவமனை 42 
அரசுகுடி 223 
அரண்மனை 1, 18, 165, 170, 235 
அரண்மனை இலாகா 
தேவஸ்தானம்‌ 15, 67 
அரிகதா காலட்சேபம்‌ 77 


253 


அரிகரன்‌ 166 

அரிகோஷ்டி புதுப்பேட்டை 74 
அரிசிலாறு 169 

அரியபிள்ளை 78 

அரியாங்குடி வீரப்பன்‌ 195 
அரியாறு 75 
அருங்காட்சியகம்‌ 120 
அருணாசலம்‌ செட்டியார்‌ 28 
அருணோசி ராவ்‌ 185 
அருண்மொழிப்‌ பேட்டை 125 
அருமைப்‌ பெருமாள்‌ 79 
அரையர்‌ 215 


அர்த்தசாமக்கட்டளை 228, 285 


அர்த்தநாரீசுவரன்‌ 166 
அர்த்த மண்டபம்‌ 17, 27 
அல்லாப்‌ பண்டிகை 67 
அவுல்தார்‌ சரபோசி 82 
அவ்வையார்‌ 35 
அழகப்பன்‌ 212 

அளகரபுரி 179 
அளகுமலை 133 
அறந்தாங்கி 145, 218 
அற்சிகர்‌ உடையர்‌ 195 
அனந்தோசி பண்டிதர்‌ 198 
அனுசம்பா பாயி சத்திரம்‌ 111 
அனுசம்பா பாமி சாகேப்‌ 69 
அனுமார்‌ கோயில்‌ 141 
அன்னசத்திரம்‌ 65 
அன்னதானம்‌ 204, 207 
அன்னபூரணி 166 
அன்னப்பிராசனம்‌ 8 
அன்னம்மாள்‌ 88 
அன்னாபிடேகம்‌ 14 
அன்றாத்தை 195 

அஷ்ட அயிசுவரியம்‌ 34 


ஆ 


ஆகாசன்‌ சேருவைகாரர்‌ 235 
ஆக்காடு 80 
ஆக்கூர்‌ மாகாணம்‌ 207 
ஆக்டிங்‌ ரெசிடென்ட்‌ 7 
ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனியார்‌ 68, 81, 85, 106, 
192, 165 
ஆங்கிலேயப்‌ பொறியாளர்‌ 106 
ஆசியக்காரர்‌ 227 
ஆசிரம வாழ்க்கை 75 
ஆசீர்வாதம்‌ பிள்ளை 96 
ஆச்சாபுரம்‌ 178 
ஆச்சாரியார்கள்‌ புரம்‌ 178 
ஆச்சாள்புரம்‌ 178 
ஆஞ்சநேயர்‌ 225 
ஆஞ்சநேயர்‌ மண்டபம்‌ 17 
ஆடுதுறை மாகாணம்‌ 154 
ஆண்டமார்‌ 224 
ஆண்டியப்ப பிள்ளை 207 
ஆதியப்ப தேவர்‌ 335 
ஆதிவராக சுவாமி 165 
ஆத்ம ராவ்‌ 80 
ஆபத்சகாய ஈசுவரர்‌ 120 
ஆபாலுதார்‌ 154 
ஆயம்‌ 168, 194, 195 
ஆயுர்வேதம்‌ 165 
ஆரணி சாகீர்‌ 194 
ஆரியங்காவுப்‌ பிள்ளை 98 
ஆர்க்காட்டுக்‌ கூற்றம்‌ 118 
ஆர்க்காட்டு நவாப்‌ 200 
ஆலிலைக்‌ கண்ணன்‌ 166 
ஆவணம்‌ 108 
ஆவிக்கோட்டை 235 
ஆவுடையான்‌ குளம்‌ 147 


254 


ஆழ்வார்கள்‌ 104 

ஆளுடைய பரமசாமி 215 
ஆள்‌ மாகாணங்கள்‌ 21 
ஆறுபடைவீடு 77 

ஆறுமுகம்‌ சகாயம்‌ 208 
ஆனந்தராய மகி 168 
ஆனந்தவல்லி 173 
ஆனந்தவல்லியம்மன்‌ 99, 101 
ஆனைகுந்தி 203 
ஆனைகுந்திதேவ மகாராயர்‌ 215 
ஆஸ்திரியா 147 


இ 


இகலோகம்‌ 228 

இங்கிலாந்து 147 

இசுலாமியப்‌ பக்கீர்‌ 67 

இசைக்‌ கருவிகள்‌ 225 

இசைக்‌ கல்லூரி 113 

இடங்கைசாதி 33 

இந்திரன்‌ 166 

இந்திராமி 10, 71 

இந்துஸ்தானி 81 

இரகுநாதத்‌ தேவர்‌ 144 

இராகோசி மாடிக்கராவ்‌ 111 

இராகோசி பண்டிதர்‌ 200 

இராச குமரா பாயி 122, 123 

இராசகுமரா பாயி சத்திரம்‌ 131 

இராசகுமராம்பாள்‌ சத்திரம்‌ 131 

இராசகோபாலசுவாமிகோயில்‌ 1 , 24, 
100, 115 

இராசசமம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 181 

இராசம்மா பாயி 71 

இராசராச வளநாடு 218 

இராசராசன்‌ 45 

இராசாகோரி 65, 75 


255 


இராசா மடம்‌ 131 

இராசாராம்‌ 191 

இராசேந்திரசோழ வளநாடு 213 

இராசேந்திர வட்டம்‌ 80 

இராணி பூங்கா 41 

இராதா 122 

இராதா கலியாணோற்சவம்‌ 21 

இராமகுமராம்பா பாயி சாகேப்‌ 10, 11, 
71 

இராமசாமி போச்சல்‌ 75 

இராமசாமி மகால்‌ 139 

இராமச்சந்திரராவ்‌ கோவிந்தராவ்‌ 
விசாரே 67 

இராமச்சந்திரராவ்‌ யஸ்வந்தராவ்‌ 
மானே இங்ளே 68 

இராமச்சந்திரர்‌ 77 

இராமதாசர்‌ 23 

இராமநவமி 5, 6 

இராமநாத புரம்‌ 81, 144 

இராமபிள்ளை 157 

இராமர்‌ 5 

இராமர்‌ கடல்‌அடைத்தல்‌ 218 

இராமலிங்க கச்சிராயர்‌ 218 

இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ 41 

இராமலிங்க பண்டார சன்னதி 212 

இராமானுச கவிராயர்‌ 98 

இராமேசுவரம்‌ 128, 124, 181, 134, 
189 

இராவுத்த மிண்ட நயினார்‌ 178 

இரிச கவுண்டன்‌ 195 

இருக்குவேதி சுப்பிரமணியர்‌ 142 


இலக்குவன்‌ 5 

இலங்கை 81, 146 
இலட்சுமிராசபுரம்‌ சத்திரம்‌ 131 
இலுப்பைத்‌ தோப்பு 118 
இறந்து போனது 161 

இறை 168 


ஈசன்குடி வாய்க்கால்‌ 162 
ஈச்சங்குளம்‌ 223 
ஈழம்‌ 38, 203, 214, 219, 230 


உ. 


உகந்தாச்சியா பிள்ளை 235 
உச்சிவேளைப்‌ பூசை 5, 6 
உடன்கட்டை ஏறுதல்‌ 65 
உடையப்பன்‌ சேருவைகாரர்‌ 285 
உடையார்பாளையம்‌ 158 
உதகமண்டலம்‌ 98 

உதயகருட வாகனோத்சவம்‌ 21 
உத்தியான மண்டபப்படி 228 
உப்பரிகை 148 

உப்பூர்‌ 216 

உமாபாயி சாகேப்‌ சத்திரம்‌ 131 
உமாமகேசுவரன்‌ 166 
உமாம்பா பரயி சாகேப்‌ 15 
உமையாள்‌ புரம்‌ 199 

உரி 203 

உருக்குமணி 129 


இருபத்துநாலடிக்‌ கோல்‌ 128, 124, 286 உருசியா 147 


இருபத்தோரடிக்‌ கோல்‌ 178 
இரேணுகா தேவி 25 
இலக்குமி 166 

இலக்குமி நரசிம்மர்‌ 8 


உலக நாயகன்‌ 166 
உலகப்பன்‌ 210 
உலுப்பை 136 


உலையக்கொன்றம்‌ 294 


உவரிச்சேரி 164 
உள்‌ மாகாணம்‌ 207 


உழுகுடி 194 
உள்வாயில்‌ 192 


உறை 168 
உற்சவ மூர்த்தி 9 


ஊ 


ஊரார்‌ வீரபத்திரன்‌ 209 
ஊரு 235 
ஊர்த்துவத்‌ தாண்டவம்‌ 26 


௭ 


எமுனாம்பாள்புரம்‌ 128, 156 
எல்லம்மா தேவி 26 

எல்லையம்மன்‌ கோயில்‌ 2௦ 
எழுபத்துநான்கு ஆகாணத்தார்‌ 220 
எழுமகளூர்‌ 169 

எழுவாதி நரகம்‌ 119 

என்றி சல்லிவன்‌ தாமசு 41, 42 
எஸ்‌. பி. ஜி. மிஷனரி 93 


ஏ 


ஏகாந்த சேவை மண்டபம்‌ 95 


ஏகோசி 1-125, 144, 161, 173, 178, 
191, 196, 198, 205. 215, 222 


ஏகோசி 1]- 65, 68, 179, 184 

ஏகோசி மகாராசா சாயபு 203, 206, 
210, 219, 291 

ஏழுமாகாணம்‌ நாட்டார்‌ 207, 209 

ஏஜண்டாபீஸ்‌ 14 

ஏஜண்டு 14, 15, 19 


256 
ல்‌ 


ஐதர்‌ அலி 81, 105 


9 


ஒக்கநாடு கீழையூர்‌ 198 

ஒட்டியர்‌ தளவிபாடன்‌ 203 

ஒட்டியர்‌ மோகம்‌ தவீழ்த்தான்‌ 209, 219 
ஒட்டியாணம்‌ 114 

ஒப்பிலா முத்து 212 

ஒய்சளர்‌ 196 

ஒரத்தநாடு 191, 190, 198, 141 


க 


கங்காதர பண்டிதர்‌ 144 
கங்காதரன்‌ 166 

கங்காள மகாதேவர்‌ 194 
கங்கைகுலம்‌ 97 

கஞ்சமலை தேவர்‌ 295 
கடப்பு 203 

கடலங்குடி 3 

கடலூர்‌ 81 

கட்க மணம்‌ 9 

கட்டளைத்‌ தம்பிரான்‌ 178, 174, 211 
கட்டாரி சாளுவராயன்‌ 219 
கட்டு 116 

கட்டைக்‌ கோபுரம்‌ 103 
கணக்கு 295 

கணபதி பண்டாரம்‌ 209 
கணபதியப்ப முதலியார்‌ 182 
கணியாகுறிச்சி 235 
கணேசபுரவி 106 

கணேசர்‌ 56 


கணேசாய கயா 77 
கண்டியூர்‌ 107, 115 
கண்டுமுதல்‌ 235 
கண்ணந்தங்குடி 1883 
கண்ணன்‌ 26 

கத்தி கட்டி விவாகம்‌ 9, 96 
கந்தசஷ்டி விழா 29 
கந்தப்பன்‌ 210 

கந்தூரி 184 

கபித்தலம்‌ 41 
கமண்டலீசுவரி 219 
கம்பளம்‌ 33 

கம்ராயி 69 

கரம்யை 223 

கரவீர 28 

கராம்பசு 228 

கருட உற்சவ விழா 5 
கருட கம்பம்‌ 59 

கருட வியூகம்‌ 141 

கருடன்‌ கோயில்‌ 59, 104 
கருநாடக அடி 24 அடிக்கோல்‌ 124 
கருப்பட்டியா பிள்ளை 207 
கருப்ப முதலியார்‌ 206 
கர்த்தர்‌ 171 

கலங்கரை விளக்கு 148 
கலம்பகம்‌ 26 

கலிக்க நாடன்‌ 235 
கலியாண சுந்தரர்‌ 26 
கலியாணபுரம்‌ 117 

கலியுக வெங்கடேசப்‌ பெருமாள்‌ 18 
கலைமகள்‌ 166 
கலைமகள்‌ விழா 26 
கல்தச்சு 21 
கல்யாணசுந்தர மய்யர்‌ 37 
கல்யாண மகால்‌ 112, 113 


கல்யாண வெங்கடேசப்‌ பெருமாள்‌ 105 


71-33 


257 


கல்கத்தா 95 
கல்க்கோட்டை 145 
கல்பம்‌ 161 


கல்லணைப்‌ புதுக்கால்வாய்‌ 98 


கல்லும்‌ காவேரியும்‌ 94 
கல்வெட்டி 50 
கவரநாயுடு 39 

கவர்னர்‌ செனரல்‌ 95 
கவில்‌ 198 

கவீசுவராள்‌ 227 

கவுசிக கோத்திரம்‌ 116 
கழிச்சாங்கோட்டை 234 
களஞ்சியப்‌ பிரவேசம்‌ 136 
களிமேடு 103 
கள்ளபத்து 145 

கறலை கோதேரி 192 
கறுப்பு பிள்ளை 212 
கன்னிகாதானம்‌ 224 
கஜலட்சுமி 35, 225 
கஜானா 15 

கஜேந்திர மகால்‌ 216 


கா 


காக்கா பத்தர்‌ 220 
காசாங்குளம்‌ சத்திரம்‌ 191 
காசி 12, 176, 224, 285 
காசி யாத்திரை 12, 95 
காசி ராவ்‌ 80 


காசி விசுவநாதர்‌ 56, 101, 136 


காஞ்சிபுரம்‌ 60, 158 
காஞ்சிவீடு 131 
காணியாட்சிக்காரர்‌ 221 
காணியுடைய அரையர்‌ 215 
காத்தியானிருப்பு 180 
காமகோடி தேவி 61 


258 


கிராயித்தாக்கு வரகுகொலை 223 
காமன்‌ பண்டிகை 196 கிருட்டிணசாமி மாடிக்‌ ராவ்‌ 71 
காமாட்சி தேவி 92 கிருட்டிண தேவ ராயர்‌ 146 
காமாட்சியம்பா பாயி 18, 31, 41, 60, கிருட்டிண பாகவதர்‌ 115 

61, 68, 71, 99, 104, 126, 192 கிருட்டிணன்‌ கோயில்‌ 03 


காமகோடி பீடம்‌ 158 


காமாட்சியம்மன்‌ கோயில்‌ 52, 60 கிருத்தப்பா பாயி 39 
காமாட்சியம்மாள்‌ 61, 74 கிருஷ்ணப்பா பாயி 87 
காமுபாயி அம்மா 55 கிருஷ்ணன்‌ 224 
காயத்திரி 166 கிருஷ்ணா அவதாரம்‌ 33 
காராம்பசு 117, 155, 164, 168, 199, கில்லேதார்‌ 147 

201, 207, 228, 236 கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 81 
காராள மரபு 97 கிழக்குத்தியார்‌ 231 
காரியதரிசி 21 கிள்ளட்டிகை 114 
காரியத்துக்குக்‌ கர்த்தர்‌ 144, 154, 198 கிறித்தவப்‌ பெண்கள்‌ 8 
காரியஸ்தர்‌ 8, 147 கிறிஸ்டியன்‌ பிரடெரிக்‌ சுவார்ட்சு 81 
கார்‌ 209 கிஜம்‌ 101 
கார்சிகா தீவு 147 கிஷ்டணராயர்‌ 206 
கார்‌ பசு 231 கிஷ்ணதேவ மகாராயர்‌ 99 
காலகாலன்‌ 106 கிஷ்ணாபாயி பெரிய அம்மா 7 
காவல்‌ மான்யம்‌ 180 
காவிரி 169, 179, 181 கீ 
காவேரி 166, 223 
காவேரிப்பட்டணம்‌ சுபா 167 கீர்ன்சு ஐயர்‌ 93 
காவேரிப்பண்டாரம்‌ 227 கீவளூர்‌ 183 
காளாஞ்சி 52 கீழத்தோட்டம்‌ 134 
காளி 26 கீழநரசிங்கப்‌ பெருமாள்‌ 3 
காளிகா தேவி 219 கீழவாயில்‌ 3, 5, 58 
காளிகா புராணம்‌ 31 கீழவாயில்‌ கோதண்டராமர்‌ 115 
காளியண்ணன்‌ 226 கீழவீதி 1, 8, 10 
காறுபாறு 181, 251 கீழ்க்கோயில்பட்டு 150 
கானு சாயபு 182, 294 கீழ்வேளூர்‌ 183 

ன கு 

கிணாசாரிக்கம்‌ 201 குங்குமம்‌ 62 
கிரட்ச்பீல்டு 108 குசராத்திக்‌ கொலுசு 52 


கிராம தேவதை 25 குடந்தைக்‌ கீழ்க்கோட்டம்‌ 225 


259 


குடமுருட்டி 115 கெ 
குடமுருட்டியாறு 107 
குடமுழுக்கு 66, 69, 71 கெங்கை 119, 155, 168, 170, 192, 
குடி 295 199, 201, 207, 236 
குடியான பெயர்‌ 208, 286 கெஸ்தர்‌ 89 
குடியிருப்பு நத்தம்‌ 162 
குடிவாரம்‌ 236 கே 
குடுமியாமலை 193 
குணாஞ்சேரி 188 கேட்டல்துரை 140 
குண்ணப்ப தேவர்‌ 285 கேரிக்‌ பாதிரியார்‌ 83 
குண்ணமருதூர்‌ 207, 209 
குதிரைக்கு நகுலன்‌ 215 கை 
குத்தால பிள்ளை 210 
குத்தாலம்‌ 212 கைலாசநாதர்‌ கோயில்‌ 198 
குத்தாலம்பேட்டை 212 கைலாச மகால்‌ 65, 66 
குந்தளாதேவி யம்மன்‌ 25 கைலாச வாசம்‌ 65 
குப்பதேவர்‌ 285 கைலாசவாசி 65 
குப்பன்‌ 224, 226 
குப்பி செட்டியார்‌ 231 கொ 
குப்புசாமி சாத்திரி 62 
குமர குருபர சுவாமிகள்‌ 177 கொங்கு 214, 219, 280 
குமாரசுவாமி 55, 231 கொச்சி 219 
கும்பகோணம்‌ 3, 96, 158, 227 கொடியான்‌ 50, 51 
கும்பாபிஷேகம்‌ 66, 71 கொட்டுச்சேரி மாகாணம்‌ 207 
குருநாத செட்டியார்‌ 151 கொண்டிராஜ பாளையம்‌ 8, 5 
குருவப்ப நாயுடு & கொந்தகை 8 
குலோத்துங்க சோழச்‌ சதுர்‌ வேதி கொல்லம்‌ 154 
மங்கலம்‌ 178 கொல்லர்‌ 218 
குழி 117, 192, 296 கொழுந்தீசுவரர்‌ 162, 103 
குளம்பரச்சேரிக்குளம்‌ 147 கொள்ளிடம்‌ 179 
கொறநாடு 169 
கூ 
கோ 
கூட்டுமண்டபம்‌ 18 
கூத்தப்பெருமாள்‌ தேவர்‌ 295 கோகாயி அம்மாள்‌ 187 
கூத்தனார்‌ 226 கோகுலாஷ்டமி உத்சவம்‌ 21 


கெசவேட்டை 214 கோடிக்கரை 146, 186 


கோட்டூர்‌ 66, 162, 168, 164 
கோட்டூர்‌ ஊரவர்‌ 163 

கோட்டை 50, 140, 148, 203 
கோதண்டய்யங்கார்‌ 224 
கோதண்டராமர்‌ 6 
கோதண்டராமர்‌ கோயில்‌ 28, 126 
கோபாலகிருட்டிண பிள்ளை 41 
கோபால தாதாசி பண்டிதர்‌ 123, 199 
கோபுர ஆரத்தி 52 

கோபுரம்‌ 27 

கோயில்கோட்டை மாகாணம்‌ 216 
கோயில்வெண்ணி 144, 222 
கோரிலெட்சுமி பாயி 15 
கோரையாறு 216 

கோலாஃப்‌ ஐயர்‌ 91 

கோலாப்பூர்‌ 29 

கோவர்த்தனன்‌ 166 

கோவிந்த சாத்திரியார்‌ 73 
கோவிந்த நத்தம்‌ 235 

கோவிந்த நாட்டுச்சேரி 154 
கோவிந்தபாயி அம்மா 6, 115 
கோவிந்தராவ்‌ சிவாசி மொகிதே 71 


கெள 


கெளரம்பா பாயி 70, 112 
கெளரா மி £0 
கெளரி வீலாசம்‌ 16 


ச 


சககமனம்‌ 65 

சகசி 99, 144, 160, 178, 193, 198, 
209, 205, 215, 291 

சகசி (சாதாரா) 121; 191 

சகோதரி ராணிகள்‌ 10 


260 


சக்காராம்‌ சாகிப்‌ 80 
சக்வாரம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 131 
சக்வார்பாயி சாகேப்‌ 65, 68, 122 
சங்கர நாராயணர்‌ 35, 38 
சங்கர பல்லகி சேவா பிரபந்தம்‌ 160 
சங்கர மடம்‌ 158 

சங்கரர்‌ 158 

சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ 2 
சங்கராந்தி 136 

சங்கு 51 

சடா வல்லபர்‌ 142 

சட்டையப்ப பண்டாரம்‌ 181 
சண்டீசுவரன்‌ 26, 58, 56 
சண்டேசுவர நல்லூர்‌ 179 
சதாசிவதேவ மகாராயர்‌ 99 
சதாசிவ பாண்ட்யா 115 
சதாசிவப்‌ பிரம்மம்‌ 126 
சதாசிவராவ்‌ 8 

சதி 65 

சதுர்புஜ வரதராசப்‌ பெருமாள்‌ 19 
சத்திரம்‌ இலாகா 199, 140 
சத்மம்‌ 7, 19 

சந்தலை 120 

சந்தனம்‌ 184 

சந்தான ராசகோபாலர்‌ 199 
சந்திரசூரியன்‌ 296 
சந்திரமுருகு 114 

சந்திர மெளலீசுவரர்‌ 158, 159 
சந்திரரேகை 118 

சந்திராசர்‌ பாளையம்‌ 194 
சந்திராதித்தர்‌ 180, 228 
சந்திராதித்தவல்‌ 169 

சந்தை 194 

சந்தை வெளிகுளம்‌ 236 
சபாபதி 227 

சபாபதி கோயில்‌ 52 


261 


சபாபதி மண்டபம்‌ 56 சாசனம்‌ 224 
சமதக்ணி 25 சாசி 168, 193, 219 
சமயபுரம்‌ 125 சாதரா 184 . 
சம்பன்‌ குளம்‌ 147 சாந்துக்குட்டி யாசாரியார்‌ 221 
சம்பா 120, 203 சாமந்தான்‌ குளம்‌ 49 
சம்போ மகாதேவர்‌ கோயில்‌ 165 சாமராவ்‌ 110 
சம்மாதம்‌ 168 சாமவேதி அப்பாசாமி தீட்சிதர்‌ 142 
சரசுவதி பூசை 136 சாமோசி பண்டிதர்‌ 179 
சரசுவதி மகரல்‌ நூலகம்‌ 10, 95, 108, சாம்போசி 191, 193 

109, 132 சாயரெட்சை பஜனை 20, 21 
சரபமூர்த்தி 26 சாரங்கபாணி 228 
சரபேந்திர மகாராசா 2 சாரதாம்பாள்‌ பாயி 75 
சரபேந்திரராச புரம்‌ 148 சாலைக்கரை 223 
சரபேந்திரராசன்‌ பட்டணம்‌ 148 சாளுவநாயக்கன்‌ பட்டினம்‌ 146, 


சரபோசி 1 45, 46, 47, 65, 118, 120 சான்‌ ஃபிளாக்சுமென்‌ 83 
159, 160, 169, 167 171, சான்‌ எலியாசு கோலாஃப்‌ 91 
178,194 208, 205, 208, சான்‌ சாசுபர்‌ கோலாஃப்‌ 91 


215, 219, 284, 231 சான்‌ பால்தாசர்‌ கோலாஃப்‌ 91 
சரபோசி]11 4, 9, 12, 16, 17, 20, 26, 
87, 48, 49, 51, 52, 56, சி 


58, 60, 61, 63, 66, 68, 

71, 81, 82, 89, 84, 88, சிங்கப்பெருமாள்‌ குளம்‌ 3 
95, 102, 103, 112, 122, சிங்கராச பண்டிதர்‌ 234 
123, 129, 192, 183, 188, சிங்கவனம்‌ 213 

140, 141, 142, 147, 159, சிதம்பர தேவர்‌ 295 


1738, 189, 190, சிதம்பரம்‌ 191, 198, 212 
சரபோசி 111 68 சிதானந்தீசுவரர்‌ 75, 79 
சருவ மானியம்‌ 170, 221 சித்தப்பா தீட்சிதர்‌ 142 
சர்கேல்‌ 80, 202 சித்தாமிர்தக்‌ குளம்‌ 174 
சர்கேல்‌ மானோசி செகதாப்‌ 184 சித்தம்பலம்‌ 212 
- சவுக்கண்டி 134 சித்திரைக்கடப்பு 203 
சவ்வாய்‌ விசைய ரகுநாத வாளாசி சித்திவிநாயகப்‌ பிள்ளையார்‌ 236 
கிருஷ்ண கோபாலர்‌ 216 சிந்தாமணி அக்கிரகாரம்‌ 110 
சிந்தாமணிகர்‌ பீமராவ்‌ 110 
சா சிரேபந்தி 48 


சிரேயசு சத்திரம்‌ 77, 181 
சாகேந்திர விலாசம்‌ 99 சிரேஸ்ததார்‌ வெங்கட்டராவ்‌ 7 


சிலா லிகிதம்‌ 145 

சிவகங்கைக்‌ குளம்‌ 82, 199 

சிவகாமசுந்தரி பரிணயம்‌ 165 

சிவகாமி அம்மன்‌ 205, 225 

சிவக்கொழந்தை 226 

சிவஞான தேசிக சம்பந்தர்‌ 176 

சிவஞான தேசிகர்‌ 200 

சிவந்திலிங்க செட்டியார்‌ 232 

சிவபெருமாள்‌ கொத்தன்‌ 46 

சிவயோக நாயகி 213 

சிவராத்திரி 29 

சிவராம்‌ 75 

சிவலிங்க பிரதிட்டை 55, 224 

சிவலிங்கம்‌ 52, 228 

சிவலோகத்தியாக ஈசுவரர்‌ 178 . 

சிவாசி 7, 9, 11, 18, 21, 22, 28, 99, 
41,47, 55, 60, 61, 67, 68, 69, 
70, 71, 74, 80, 91,93, 98, 99, 
100, 104,107, 108, 111, 112, 
123, 124, 126, 127, 137 

சிவாசி 11 68, 71 

சிவாசி (சாதாரா) 191, 193 

சிவேந்திர சாமி 100 

சிறுநெல்லிக்‌ கோட்டை 215 

சிறுபனையூர்‌ 216 

சிறுவலூர்‌ 198 

சிற்பியர்‌ 218 

சினந்தல்‌ 194 

சின்ன அண்ணா 80, 187 

சின்ன ஏரி 147 

சின்னக்கோட்டை 84, 97 

சின்னதுபிள்ளை 73 

சின்னப்பண்டாரம்‌ 181 

சின்னவகுப்பு 178 

சின்னா செட்டி 231 

சின்னான்‌ 50, 51 


262 


சீகாழிச்‌ சீமை 174, 175 

சீதாபாயி அம்மா 111 

சீதேவி 26, 122, 225 

சீத்தாராம பிள்ளை 139 

சீமை 294 

சீரெங்கராயர்‌ 179, 227 

சீர்மை 84 

சீர்காழி 179, 178, 181 

சீனியர்‌ ராணி 15, 67 

சீனிவாச பிள்ளை 157 

சுகுந்த குந்தளாம்பிகை 123 

சுக்கிரவார வட்டம்‌ 236 

சுத்த ரத்தினேசுவரர்‌ 1283 

சுந்தரேசுவரர்‌ 118 

சுந்தரேசுவரி பாயி அம்மணி 37 

சுபேதார்‌ 78, 118, 171, 181, 191, 198 

சுபை அண்ணேதி பண்டிதர்‌ 179 

சுப்பராவ்‌ 80 

சுப்பிரமணிய அத்வாரி 142 

சுப்பிரமணிய சுவாமி 49 

சுப்பிரமணியசுவாமி கோயில்‌ 52, 55 

சுப்பிரமணிய பிள்ளை 209 

சுப்பிரமணீயம்‌, தி.நா. 115, 120 

சுப்பிரமணியர்‌ 56 

சுரோத்திரியக்‌ கிராமம்‌ 182 

சுலக்சணா பாயி சாகேப்‌ 65, 122, 
123, 124 

சுலக்சணாம்பாள்புரம்‌ 129, (91 

சுல்தான்ஜி சாவந்தராவ்‌ 187 

சுவர்ணபுரீசுவரர்‌ 107 

சுவாமிநாதபிள்ளை 118 

சுவாமிராவ்‌ அப்பா 80 

சுவார்ச்சையர்‌ 84 

சுவார்ட்சு பாதிரியார்‌ 81, 82, 88 


சுவேதாரண்ய ஈசுவரர்‌ 181 
சுன்னடிமணி 114 
சுஜான்பாய்‌ 68 


சூ 


சூரக்கோட்டை 8, 122, 124, 131 
சூரியமூர்த்தியா பிள்ளை 207 
சூரியமூற்றிக்‌ கும்பன்‌ 212 
சூர்யாவலோகனம்‌ 8 

சூலம்‌ 213 


செ 


செங்கமோடு 223 

செஞ்சிக்கோட்டை 191, 193 

செந்தலை 118 

செம்பனார்‌ கோயில்‌ 167 

செவத்து செட்டியார்‌ 150 

செவ்வாய்க்கிழமை படித்துறைச்‌ 
சத்திரம்‌ 111 

. சென்னை 85 

சென்னை அரசினர்‌ சுவடி நூலகம்‌ 
115, 120 

சென்னை உயர்நீதிமன்றம்‌ 68 


சே 


சேச சடாவல்லபர்‌ 142 
சேதுக்கரைச்‌ சத்திரம்‌ 131 
சேதுபதி 213 

சேதுபாவா சத்திரம்‌ 186 
சேதுபாவா சுவாமிகள்‌ 186 
சேதுமூலரட்சாதுரந்தரன்‌ 214 
சேதுவழி 122 

சேரமண்டலம்‌ 33 

சேர்‌ 236 

சேவுகம்‌ 228 


263 


சை 


சைதாம்பா பாயி சாகேப்‌ 67, 79 
சைதாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 131 
சையத்‌ அதிகாரிகள்‌ 50 


சொ 


சொக்கநாத நல்லூர்‌ 235 
சொக்கநாதர்‌ 118 

சொக்கப்ப முதலியார்‌ 182 
சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌ 215 


சோ 


சோடசபுச சக்கரபாணி 100 
சோமவாரம்‌ 67 

சோமியம்மாள்‌ 96 

சோழதேசம்‌ 206, 209 
சோழநீதி 49 

சோழ மண்டலம்‌ 33, 214, 220 
சோழ ராசாக்கள்‌ 231 

சோழர்‌ 196 

சோழேந்திர விஜயம்‌ 125 
சோனேபர்க்‌ 81 


செள 


செளபாக்கியவதி லட்சுமிபாயி 36, 97, 98 


ஞா 


ஞாயத்துரை 88 
ஞானதீபம்‌ 84 
ஞானபுரிசுவரர்‌ 233 
ஞான வசந்த நீதிமணி 96 
ஞானேசுவரசுவாமி 169 


264 
தஞ்சைக்‌ கோட்டை 14, 15 
தஞ்சைநகரங்‌ கோட்டை 20 


டபீர்‌ அக்கிரகாரம்‌ 158 தஞ்சை நாயகி 38, 108 
தஞ்சை நாயக்கர்‌ 3, 16, 17, 63 


ட்‌ 


டபீர்‌ குளம்‌ 58 
டபீர்‌ பண்டிதர்‌ 58 தஞ்சைப்‌ பாக்கியநாதர்‌ 88 
டபீர்‌ பந்த்‌ 171 தஞ்சைப்‌ பெரியகோயில்‌ 132 
டபீர்‌ விசயராமர்‌ 58 தஞ்சைப்‌ பெருவுடையார்கோயில்‌ 45 


தஞ்சையாளி நகர்‌ 109 


டி தஞ்சை வழி 290 
தட்சிண மேரு 45. 
டிரஸ்டிகள்‌ 21 தட்சிணாமூர்த்தி 166 
டில்லி 141, 219 தட்டார்‌ 218 
தட்டிமால்‌ 129 
டே தண்டாயுத பண்டாரம்‌ 181 
தண்டேசுர நல்லூர்‌ 180 
டேவிட்‌ சத்தியநாத பிள்ளை 96 தண்ணீர்த்‌ தொட்டி 10 
டேனிசு ஆவணம்‌ 24 தத்தாத்ரேயன்‌ 26, 166 
டேனிசு மிசனரி 81 தமிழ்‌ 81 
தம்மகட்டி யா பிள்ளை 178 
த தம்பர உடையார்‌ 207 
தம்பான்‌ 212 
தங்கவேலை வெங்கட்டராயலு 95 தரங்கம்பாடி 81 
தச்சர்‌ 218 தருமபுரம்‌ ஆதீனம்‌ 179 
தஞ்சபுரீசுவரர்‌ 99 தர்பார்‌ 80 
தஞ்ச நகரம்‌ 79, 119, 220, 231 தர்பார்‌ அக்கா 80 
தஞ்ச நகராதிபதி 179 தர்பார்‌ மண்டபம்‌ 1, 16 
தஞ்சா செட்டி 212 தர்மபுரம்‌ 174, 175, 176 
தஞ்சாவூர்‌ 1, 3, 95, 96, 103, 191 தர்மலிங்கம்‌ பிள்ளை 80 
தஞ்சாவூர்‌ அரண்மனை 14, 15, 29 தர்மாதிகாரி 202 
தஞ்சாவூர்க்‌ கோட்டை 15, 86, 65, 100 தர்ம்மவல்லி பாயி 22 
தஞ்சாவூர்‌ சமஸ்தானம்‌ 227 தர்ம்மாபாயி அம்மாள்‌ 22 
தஞ்சாவூர்ச்‌ சக்கரம்‌ 230 தலைக்கிராமம்‌ 78 
தஞ்சாவூர்ச்‌ சீமை 120 தலைக்குடை மகாரிசி 150 
தஞ்சான்‌ 50, 51 , தவசிமுத்து நாடார்‌ 41 
தஞ்சை 81, 82, 69, 104, 107, 186 தளகர்த்தம்‌ 291 
தஞ்சை அரண்மனை 1, 16 தளவாய்‌ 168 


தஞ்சை கிழக்குப்பேட்டை 50, 51 தனிக்கோயில்‌ பெருந்தேவி 18 


தனியூர்‌ திருப்பெருந்துறை 215 
தனுர்மாத பூசை 21 
தனுஷ்கோடி 181 

தன்வந்திரி சாரநிதி 165 


த 


தாசிகள்‌ 7 

தாசி காவேரி 85 

தாசியன்‌ 228 
தாண்டவரசய பிள்ளை 46 
தாண்டவராய முதலியார்‌ 167 
தாண்டவராயன்‌ 210 
தாநப்பன்‌ 226 

தாமசு ஹால்‌ 49 
தாமோசி சாதோ 187 
தாம்பிரசாசனம்‌ 120 
தாராசுரம்‌ 131 
தாராபுரம்‌ 219 

தாலிக்கு வேலி 214 
தாவீது பிள்ளை 95, 96 


தானாபதி வேங்கிடத்தையன்‌ 207 


தானிகர்‌ 62 
தாஸ்தா மகால்‌ சந்து 18 


தி 


திப்பு சுல்தான்‌ 81 

திம்மோசி பண்டிதரய்யன்‌ 196 
தியாகராச சுவாமி 161 
தியாகராசர்‌ 223 

தியாகராசர்‌ கோயில்‌ 160 
தியாகன்‌ 210 

திராயி 67 

திரியம்பக பண்டிதரய்யன்‌ 107 
திருக்கடவூர்ச்‌ சீமை 207 


71-34 


265 


திருக்கடவூர்‌ நட்சத்திரமாலை 209 
திருக்கண்‌ சாத்துதல்‌ 228 
திருக்கண்ணபுரம்‌ 209 
திருக்காட்டுப்பள்ளி 120 
திருக்காமீசுவரர்‌ 200 
திருக்குராச்சேரி மாகாணம்‌ 207 
திருச்சி 81, 88 

திருச்சிராப்பள்ளி சமஸ்தானம்‌ 327 
திருச்செம்பொன்பள்ளி 167 
திருச்செம்பொன்பள்ளி மாகாணம்‌ 207 
திருநல்லூர்ப்‌ பெருமணம்‌ 178 
திருதள்ளாறு 209 

திருநாவுக்கரசர்‌ 226 
திருநெல்வேலி 81, 93, 95 
திருப்பணி விசாரிப்பு முத்தப்‌ பிள்ளை 181 
திருப்பனந்தாள்‌ காசிமடம்‌ 12, 41 
திருப்பாம்புரம்‌ 171 

திருப்புகலூர்‌ 209 

திருப்புனவாசல்‌ 145 
திருபூந்துருத்தி 5, 6, 115 
திருபூத்துருத்தி வட்டம்‌ 116 
திருப்பெருந்துறை 215 
திருமக்கோட்டை 285 
திருமங்கையாழ்வார்‌ 108 
திருமஞ்சனத்‌ திரவியம்‌ 296 

திரும தேவர்‌ 285 

திருமருகல்‌ 209 

திருமலை அய்யன்‌ 207 
திருமலைக்‌ கொழுந்தா பிள்ளை 295 
திருமலைத்‌ தேவர்‌ 164 
திருமழபாடி 106 

திருமாலை 231 
திருமாளிகைப்பத்தி 58, 129, 174 
திருமானூர்‌ 106 

திருமுருகண்‌ பூண்டி 226 
திருமெய்கோட்டை 235 


266 


திருமேற்கோட்டை 235 தீவுச்சீமை 179 
திருமேனி 212 தீவுச்சீமை நாட்டார்‌ 179 
திருவம்பலம்‌ 210, 212 

திருவரங்கம்‌ 190 து 


திருவருள்‌ பிரசாத்‌ 146 
திருவாபரணம்‌ 212 
திருவாரூர்‌ 28, 160 
திருவாரூர்க்‌ கமலாலயம்‌ 28 


துக்கோசி 33, 125, 150, 169, 165, 
169, 182, 191, 211, 215, 
219, 227, 381 


திருவாரூர்ச்‌ சீமை 203 துண்டு 216 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ 208,205,208 துரைசாமி அய்யங்கார்‌ 15 
211, 213, 217 துரைசாமி மூப்பனார்‌ 41 ' 
திருவாவடுதுறை மடம்‌ 212 துர்க்காபாயி அம்மணி 112 
திருவிடக்கழி மாகாணம்‌ 207, துலுக்க திவானம்‌ 201. 
திருவிடைக்கழி செந்திப்பெருமா துலுக்கர்‌ 231 
பண்டாரம்‌ 209 துலுக்கர்‌ தளவிபாடன்‌ 203,219 
திருவிடைமருதூர்‌ 48 துலுக்கர்‌ மோகம்‌ தவிர்த்தான்‌ 99, 203 
திருவிடைமருதூர்ச்‌ செப்பேடு 31 துவாதெசிக்‌ கட்டளை 226 
திருவிளக்கு 119, 216, 228, துவாதெசிக்‌ கட்டளைச்‌ சத்திரம்‌ 39 
231, 236 துளசா 49, 60, 66, 81, 108, 104, 
திருவீதி உலா 13 115, 125, 165, 174, 175, 
திருவெண்காடு 181, 206, 309 183, 184, 186, 200, 215, 
திருவையாறு 1, 97, 104, 106-108, 219 
110-113, 181 துஷ்டரில்‌ துஷ்டன்‌ 214 
திருவையாறு சாலை 104 துஷ்டர்‌ தளவிபாடன்‌ 214 
திரெளபதாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 191 
திவான்‌ 171, 202, தூ 
தில்லை 212 
தில்லை செட்டி 212 தூயபேதுரு ஆலயக்‌ கல்லறை 88,91,93 
தூயபேதுரு தேவாலயம்‌ 82, 93, 97 
தீ தூயபேதுரு பள்ளி 81, 97 
தூயமேரி தேவாலயம்‌ 85 
தீபாம்பா 702222 
தீபாம்பா பரயி அம்மாள்‌ 224 தெ 
தீபாம்பா பாயி சாகேப்‌ 10, 69 
தீபாம்பாள்புரம்‌ 150, 222 தெட்சிண காசி 83 
தீபாவளி 196 தெட்சிணாமூர்த்திப்‌ பிள்ளை 180 


தீர்த்தக்கரை 175 தெய்வ நட்டுவர்‌ 219 


தெய்வயானை 929, 291 

தெய்வராய பிள்ளை 212 

தெற்குத்தெரு 292 

தென்‌ஆர்க்காடு 191 

தென்கோடி காவலன்‌ 214 

தென்பாதி 183 

தென்னமநாடு 133 

தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌ 
115, 120 


தே 


தேருக்கு தசரதன்‌ 215 
தேர்முட்டி 59 

தேவதா சம்பன்னர்‌ 219 
தேவபூசை 186 

தேவராயர்‌ 99 

தேவஸ்தானம்‌ ஆபீசு 15 
தேவஸ்தானம்‌ கமிட்டியார்‌ 37 
தேவாசிராவ்‌ 80 

தேவாரத்‌ திருமுறை 167 
தேவாரம்‌ 181 


தொ 


தொங்கட்டான்‌ 52 
தொண்டமண்டலம்‌ 99, 214 


5 


தடராசப்‌ பெருமாள்‌ 205 
நடராசர்‌ 22௦ 

நடராசர்‌ மண்டபம்‌ 18, 95 
நடார்‌ 191 

தடுப்படுகை 115 

நடுவில்‌ கூத்தம்‌ 215 


267 


தடைக்குளம்‌ 141 
தட்டுமுட்டுக்காரர்‌ 227 
நத்தமுடையான்‌ சேரி 138 
நந்தவனம்‌ 226, 228 
தந்தி 225 
நயினாத்தை 210 
தரசய்ய பத்தர்‌ 220 
நரசிங்கப்‌ பெருமாள்‌ 108 
நரபதி நாயகன்‌ 83 
தரலோக நாராயணன்‌ 33 
தர்த்தனக்‌ கிருட்டிணன்‌ 3 
நர்த்தன மண்டபம்‌ 27, 59, 61, 101, 
102, 108, 190 
தல்லகுட்டி தேவர்‌ 295 
தல்லதம்பியா பிள்ளை 178 
தல்லப்ப ராவுத்த மிண்ட நயினார்‌ 179 
தல்லம்பலத்தா பிள்ளை 179 
நல்லவ நாடன்‌ 285 
நல்லாடை மாகாணம்‌ 207 
தல்லாப்‌ பிள்ளை 198,199 
நல்லாறய்யங்கார்‌ 74 


_ தீல்லூர்ப்‌ பெருமணம்‌ 180. 


நல்லையன்‌ 226 

நவகோடி நாராயணன்‌ 214 
நவக்கிரகங்கள்‌ 166 
நவராத்திரி 228 

நன்னிலம்‌ 8, 171 


நா 


நாககன்னிகை 27 
நாகபட்டினம்‌ சாலை 95 
தாகபட்டினம்‌ பற்கணா 203 
நாக பாசத்தார்‌ 226, 227 
நாக பாசம்‌ 228 

தாகப்ப கச்சிராயர்‌ 220 


நாகப்பட்டினம்‌ 81 ,140,188,198 

நாகநாத பிள்ளை 207 

தாகராச மாடிக்ராவ்‌ 71 

நாகராச ராமாசி பண்டி தர்‌ 1௧,19, 
100,104,127 

தாகராசசர்‌ 62 

நரகர்‌ 25,128 

தரகாபரணம்‌ 189 

தாகூர்‌ 184 

நாகூர்‌ கார்பார்‌ அருணோசி 
போன்சலே 184 

நாகேசுவரசாமி 225 

நாகோசி சாதோ 187 

நாசிதட்டி படையாச்சி 180 

நாச்சிகுளம்‌ 216 

நாடியம்மாள்புரம்‌ 194 

நாட்டார்‌ 208,204,207,209 

நாணயக்காரத்‌ தெரு 36 

நாமகரணம்‌ 8 

நாராயணசாமி சிர்க்கே ராவ்‌ 75 

நாராயணத்‌ தேவர்‌ 296 

நாராயணன்‌ 166 

நாரையன்‌ 221 

நாலுதேசம்‌ 228 

நாழி 204,236 


தி 


நித்தியானந்த சுவாமி 73 
திம்போசி பண்டிதர்‌ 194 
திருத்த மண்டபம்‌ 61,152 
நிலைக்கோட்டை 145 


நீ 


நீடாமங்கலம்‌ 131, 156 
நீடாழிமங்கலம்‌ 156 


268 


தீதித்துரை 98 
நீதிமகால்‌ 50 
நீராட்டுமங்கலம்‌ 166 
நீலமேகன்‌ 234 


தெ 


நெடுங்காடு மாகாணம்‌ 209 
நெப்போலியன்‌ போனயார்ட்‌ 147 
நெய்வாசல்‌ 188 

நெய்வேதனம்‌ 216 

நெற்றிச்‌ சுட்டி 52 

நெற்றிப்‌ பொட்டு 52 

நென்மேலி 180 


ப்‌ 


பகவந்தராவ்‌ சேட்கே 187 
பக்கீர்‌ இல்லேக்கசு 115 
பக்தராமதாசர்‌ 77 

பங்காரு காமாட்சியம்மன்‌ 60 
பசார்‌ இராமசாமி கோயில்‌ 22 
பசானம்‌ 202 

பசுக்களுக்குக்‌ கொட்டில்‌ 53 
பச்சையப்ப முதலியார்‌ 60 
பஞ்சநத மோகனாம்மாள்‌ சத்திரம்‌ 191 
பஞ்சநத க்ஷேத்திரம்‌ 111, 112 
பஞ்சநதீசுவர சுவாமி 118 
பஞ்சபா ண்டவாள்‌ 88 
பஞ்சமூர்த்தி உலா 37 
பஞ்சலேரக மூர்த்தி 1 
பஞ்சவன்‌ மாதேவி 1178 

படே உசேன்‌ கோயில்‌ 75 
படே உசேன்‌ தர்கா 74, 184 
பட்டமானம்‌ காத்தான்‌ 214 
பட்டயம்‌ 224 

பட்டாபிராமர்‌ 123 


பட்டிக்குடி 158, 154 

பட்டுக்கோட்டை 191, 141, 144, 186 

பட்டுக்கோட்டை சாலை 132 

பட்டுக்கோட்டை சுபா 234 

பணம்‌ 228, 2₹1 

பண்டரிபுரம்‌ 1 

பண்டிதர்‌ 171, 179, 194, 197, 198 

பண்டு 15 

பண்பதைக்க ஆடும்‌ நாயனார்‌ 178 

பதக்கம்‌ 190 

பதினான்கு அடிக்கோல்‌ 228 

பதினெட்டாம்‌ பெருக்கு 13 

பதினெட்டு அடிக்கோல்‌ 117. 170 

பதினெட்டுக்‌ கோட்டம்‌ 83 

பத்தராயி 10, 70 

பத்தாகூலி 146 

பத்து அடிக்கோல்‌ 121 

பந்தக்கார ரங்கன்‌ 226 

பந்த்‌ 171 

பம்மைபய னாசாரி 220 

பரங்கிப்போட்டை 78, 74, 191, 193 

பரதேசி காவலன்‌ 214 

பரலோகம்‌ 228 

பராசரக்‌ குளம்‌ 7 !, 75 

பரிவார தேவதை 152 

பருத்தியூர்‌ 220 

பலபட்டடைகுடி 195 

பலவந்தராவ்‌ சூர்வே 112 

பலவந்தராவ்‌ பாபுராவ்‌ சூர்வே 70 

பல்லவ ராய திரு வேங்கடம்‌ 206, 209 

பவர்‌ ஐயர்‌ 89 

பவித்திர மாணிக்க சதுர்வேதி மங்கலம்‌ 
215 

பவுசுதார்‌ 147 

பழமலை 212 

பழனி ஆசாரி 220 

பழனி செட்டியார்‌ 231. 


269 


பள்ளி அக்கிரகாரம்‌ 106 
பள்ளிப்படை 66-71, 77 
பன்னிரு அடிக்கோல்‌ 154 


பா 


பாகக்‌ குளம்‌ 228 

பாகவதர்கள்‌ 21 

பாக்கியநாத பிள்ளை 88 

பாசி மகேசுவரர்‌ 129 
பாச்சிலடி 180 
பாஞ்சாளத்தார்‌ 32 

பாடகத்தி 226 
பாண்டிகுலாசனி வளநாடு 190 
பாண்டிச்சேரி 200 

பாண்டி மண்டலம்‌ 38, 208, 214, 280 
பாண்டியர்‌ 196 

பாண்டுரங்க பஜனை ஆலயம்‌ 1, 2 
பாத்தியா 184 

பாபநாசம்‌ 158, 194 

பாபா ராவ்‌ அப்பா 8 
பாபோசி பண்டிதரய்யன்‌ 196 
பாப்பான்‌ கண்ணி யாறு 147 
பாம்பனாறு 145 

பாயம்மா பாயி 68, 122 
பாரசீகம்‌ 81 

பாரியை 67, 69 

பார்வதி 165, 217 

பார்வதி அம்மாள்‌ 85 
பாலாம்பிகை 85 
பாலையக்கோட்டை 296 
பாவா கோசுவாமி 186 
பாவாசாகிப்‌ 68 

பாவாசி கங்காதரபுரம்‌ 144 
பாவாசி பண்டிதர்‌ 144 
பாவோசி கெங்காதரபுரம்‌ 224 
பாளம்பட்‌ 115 


பாளையக்காரர்‌ 213 
பாளையங்கோட்டை 191 


பி 


பிசப்‌ ஜே.எஃப்‌. 98, 107 
பிடவூர்‌ ஏரி 191 

பிடாரி கோயில்‌ 136 
பிட்சாபதி ராயர்‌ 200 
பிட்சைமுட்டி 226 
பியர்சன்‌ 83, 84 
பிரகதீசுவர சுவாமி 51 
பிரகதீசுவர பிரசாத்‌ 146 
பிரகதீசுவரர்‌ கோயில்‌ 51 
பிரகந்நாயகி 71 


பிரசன்ன வேங்கடேசப்‌ பெருமாள்‌ 21 


பிரசியா 81, 147 
பிரதாப கடா 23 


பிரதாபசிங்‌ 28, 82, 49, 55, 60, 65, 
147, 156, 158, 169, 175, 
184, 186, 215, 217, 219, 


231 


270 - 


பிள்ளையார்‌ 228, 296 
பிள்ளையார்‌ குடா 146 
பிள்ளையார்‌ குவம்‌ 147 
பிறமாத்தா சின்னது பிள்ளை 74 
பிறவிப்பெருமாள்‌ பிள்ளை 207 
பின்னத்தூர்ப்‌ படாகை 216 


பீ 


பீசப்பூர்‌ 66 
பீசப்பூர்‌ சுல்தான்‌ 196 
பீமராயர்‌ புரம்‌ 110 


பு 


புசபெலதேவ மகாராயர்‌ 88, 215 
புட்கலை 26 

புதிய செருசலேம்‌ தேவாலயம்‌ 81 
புதுக்கோட்டை 96, 213 
புதுக்கோயில்‌ 12 


புதூர்‌ 133 
புதூர்‌ கஸ்பா 139 


பிரதாபசிம்மன்‌ (அமர்சிங்‌ மகன்‌) 217,218 புத்தாண்டு விழா 136 


பிரதாபருத்ர மானே இங்ளே 68 
பிரதோச விழா 28 

பிரபுக்கள்‌ வீடு 228 

பிரபுட தேவ மகாராயர்‌ 203, 206 
பிரம்மதேசம்‌ 215 

பிரம்மப்‌ பிரதிட்டை 224 

பிராகார சாலை 48 

பிராமண அதிதிகள்‌ 21 
பிருந்தாவன பூசை 136 
பிருந்தாவனம்‌ 66 


பிரெஞ்சுக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 200 


ளேக்‌ மேல்நிலைப்பள்ளி 98 
பிள்ளைப்‌ பெருமாள்‌ பிள்ளை 236 


புரந்தர அண்ணாகா 75 
புராணம்‌ படித்தல்‌ 186 
புள்ளிருக்கு வேளூர்‌ 173 

புனித ஜார்ஜ்‌ கோட்டை 85 
புன்னை நல்லூர்‌ 28, 125, 199 
புஜங்கராவ்‌ 44 

புஷ்பவனேசுவர சுவாமி 117 


ம்‌ 


பூங்குடி 8 
பூதத்தாழ்வார்‌ 103 
பூதலூர்‌ 120, 121 


211 


பூதேவி 122, 225 பெருமாள்‌ பத்து 106 
பூண்டி 41 பெரும்பத்தப்புலியூர்‌ 179 
பூமிநாதர்‌ 151 பெருவுடையார்‌ கோயில்‌ 45 
பூமிபுரம்‌ 151 
பூரணை 26 பே 
பூலோக நாதர்‌ கோயில்‌ 150 
பூலோக நாயகி 151 பேட்டை 195 
பூனா மாவட்டம்‌ 77 பேரள மாகாணம்‌ 209 

பேர்டு 109 

பெ 
பை 
பெங்களூர்‌ சாகிர்தார்‌ 196 
பெத்த தாசரி 3 பைராகிகள்‌ 135 
பெரமான்‌ 50, 51 
பெரிச்சியா பிள்ளை 212 பொ 
பெரிய அண்ணா 20, 80, 137 
பெரிய ஏரி 147 பொங்கல்‌ 186 
பெரிய குடி 180 பொதி 231 
பெரிய கோட்டை 97 பொதியமாமலை 219 
பெரிய கோட்டை மாகாணம்‌ 894 பொய்யூர்க்‌ கூற்றம்‌ 215 
பெரிய சிறுபனையூர்‌ 216 பொறையாறு 41 
பெரியண்ணா வேங்கடதாசன்‌ 21 பொற்பதக்கம்‌ 190 
பெரிய தர்முபாயி அம்மாள்‌ 14, 29 பொன்‌ 231 
பெரிய தனத்தார்‌ 218 பொன்னாயி 29 
பெரிய தனம்‌ 220 பொன்னையன்‌ 226 
பெரிய தேவாலயம்‌ 84 
பெரிய நமசிவாய அம்பலவாண பண்டா போ 
ரம்‌ 212 

பெரிய நாயகியம்மன்‌ 181 போசல குலதீபன்‌ 208 
பெரிய பண்டாரம்‌ 212 போசல குலமணி 2 
பெரிய புராணம்‌ 167 போசல வம்சகுல சிகாமணி 49 
பெரிய மேளம்‌ 228 போசலை 19 
யெரிய வகுப்பு 178 போத்துராஜா 25 
பெரு நாட்டுக்‌ கட்டளை 207 போப்‌, ஜி.யு 97, 98 
பெருநிலக்கிழார்‌ 205 போப்பையர்‌ உபத்திரா உபத்திரவம்‌ 98 
பெருமா பாளையம்‌ 196 போருக்கு ராமன்‌ 215 


பெருமாத்தேவர்‌ 1.69 போர்ச்சுகீசு 81. 


272 


போர்பஸ்‌ 7 மட்டக்குதிரை 1. 

போளூர்‌ 194, 196 மணமேல்குடி 131. 

போன்சலே வம்ச சரித்திரம்‌ 59, 192 மணவாளப்பேட்டை ட 
மணிகரணிகேசுவர சுவாமி 15 


ம மணிகர்ணிகா பாயி 12 
மணிகர்ணிகேசுவரர்‌ 12 

மகமை 180, 209, 207, 209, 281 மணிகர்ணிகை கட்டம்‌ 12 
மகரகுண்டலம்‌ 52 மணிகிராமச்சேரி 206 
மகர்நோன்புச்‌ சாவடி 82, 88, 91, 99, மணிகுன்றப்பெருமாள்‌ 104 

97, 160 மணிமுத்தாநதி 75 
மகா சிவராத்திரி 2, 20 மண்டூகத்‌ தீர்த்தம்‌ 49 
மகாதேவப்பட்டணம்‌ 191, 165 மதங்கியார்‌ 26 
மகாதேவர்‌ 165 மதிரை செட்டியார்‌ 292 
மகாதேவேந்திர சரசுவதி சுவாமிகள்‌ 158 மதுக்கூர்ச்சீமை 234 
மகாமண்டபம்‌ 17, 27 மதுரை 189, 193 
மகாமண்டலேசுவரன்‌ 203, 206, 214, மதுரை கொண்ட கோப்பரகேசரி 35 

219, 227 மதுரைச்‌ சக்கரம்‌ 280 
மகாராசாசமுத்திரம்‌ 134 மதுரை வீசம்‌ 231 
மகாலட்சுமி 29, 166 மத்தியஸ்தர்‌ 147 
மகாலட்சுமி அம்மன்‌ 113 மத்தியஸ்தர்‌ கானுசாகிப்‌ 181 
மகாவிஷ்ணு 99 மத்தியஸ்தர்‌ சேக்‌ அப்துல்‌ மல்லிக்‌ 184 
மகேசுவர பூசை 204, 207 மத்தியார்ச்சுனம்‌ 220 
மக்கத்துப்‌ பள்ளி 192 மந்திரமலை 166 
மக்கா 291 மந்திரி 21, 89, 96 
மங்களநாயகி 229 மம்மங்கலம்‌ 191 
மங்கள வாச மகளிர்‌ 7 மயிலப்பன்‌ 210 
மங்கள விலாச அரண்மனை 8 மயிலாடுதுறை 167, 169 
மங்கள விலாச மகளிர்‌ 7, 22 மயில்‌ கிராமம்‌ 77 
மங்கள விலாசம்‌ 7, 9, 13, 14, 15,29 மயில்‌ வாகனம்‌ 229 

9, 55, 118, 115 மயேசுவர பூசை 228 
மங்களா சாசனம்‌ 103 மரக்கால்‌ 285 
மச்சுப்‌ பள்ளிக்கூடம்‌ 21 மராட்டிய மாநிலம்‌ 1, 28, 77 
மடங்கள்‌ 298 மராத்தி 81 
மடந்தைபாகர்‌ கோயில்‌ 227 மருதப்ப சுவாமியார்‌ 220 
மடப்பள்ளி 6, 43, 61, 64, 129 மருதமரம்‌ 217 
மடப்பள்ளி மண்டபம்‌ 53, 59 மருதாயி அம்மாள்‌ 29 


மடைப்பள்ளி 27 மருதை யாசாரி 21 


மருளைய மடம்‌ 227 

மலேசியா 146 

மலைப்பெருமாள்‌ பிள்ளை 88 

மலையாளம்‌ 219 

மல்லார்சி காடே ராயர்‌ 174-176 

மல்லிகார்ச்சுணதேவ மகாராயர்‌ 203 

மல்லிக்கொந்தி மகாராயர்‌ 179 

மல்லியம்‌ 131 

மல்லுக்கு வீமன்‌ 215 

மறுமூலை 231 

மனோசி செகதாப்‌ அப்பா 281 

மனோரா 146 

மன்னார்குடி 26, 66, 162,168, 165, 
186 


மா 


மாகாணம்‌ 206-210, 234 

மாதங்கி தேவி 256 

மாதொருபாகன்‌ 26 

மாடிக்கராவ்‌ 111 

மாணுக்கோ பண்டிதரய்யன்‌ 172 

மாண்ட்‌ கோமரி பர்ட்‌ 107 

மாமணிக்கோயில்‌ 108 

மாரியம்மன்‌ குளம்‌ 147 

மாரியம்மன்‌ கோயில்‌ 28, 125, 128, 
129 

மார்கழி பூசை 196 

மார்டின்‌ 98, 107 

மாவட்டக்‌ கழகம்‌ 192 

மானோசி சாதோ 187 

மானோசி ராவ்‌ 185 

மானோசியப்பா வீதி 20, 29 

மானோசி செகதாப்‌ 187 


71-35 


278 


மி 


மிசியோனரிமார்‌ 97 
மிருத்தியுஞ்ஜய யாகம்‌ 143 
மிழலைக்‌ கூற்றம்‌ 213 
மிளகு பட்டடை 231 
மினாரட்‌ 147 


மீ 


மீமிசல்‌ 131, 146 

மீனாட்சி அம்மன்‌ 119 
மீனாட்சி அம்மாள்‌ 60 
மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ 189 
மீனாபாயி அம்மாள்‌ 113 


மு 


முகாசு 174 
முக்தாம்பாள்‌ 132 


. முக்தாம்பாள்புரம்‌ 142 


முத்தப்பிள்ளை 182 


முத்தம்மாள்‌ 20, 199, 187, 188, 139 


முத்தம்மர்ள்புரச்‌ சத்திரம்‌ 140 
முத்தய்யன்‌ 221 

முத்தாச்சி 212 
முத்துக்கறுப்பன்‌ 73, 74, 226 


முத்துக்குமாரசாமித்‌ தம்பிரான்‌ 174,177 
முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்‌ 177 


முத்துசாமி தாசீல்‌ 108 
முத்து செட்டி 291 
முத்துப்பேட்டைப்‌ பாட்டை 216 
முத்துரத்தி 226 
முத்துவீரப்ப நாயக்கர்‌ 144 


முத்துள நாயக்கர்‌ 210 
முயலகன்‌ 205 

முராரி ராவ்‌ 22 
முருகப்பெருமான்‌ 79 
முள்ளிநதி 164 
முள்ளியரறு 162 
முற்றம்‌ 56, 68 
முனைவர்‌ துல்புலே 28 


மூ 


மூக்கு செட்டி 291 

மூக்குத்தி 52, 114 

மூல அனுமார்‌ கோயில்‌ 203 
மூவர்‌ தேவாரம்‌ 112 


மெ 


மெக்கன்சி 115, 120 
மெக்கன்சி தொகுப்பு 120 
மெய்க்குநாத சுவாமி 234 


மே 


மேலக்கோட்டை வாயில்‌ 55, 291 
மேலசிங்கப்‌ பெருமாள்‌ 9, 102 
மேலத்தோட்டம்‌ 194 
மேலவாயில்‌ 55 

மேலவீதி 202 

மேலவெளித்‌ தோட்டம்‌ 3, 103 
மேலையூர்‌ 193 

மேல்வாரம்‌ 296 

மேனேஜர்‌ மாதவ ராவ்‌ 139 


மேஸ்தி யஷ்வந்தராவ்‌ மொகிதே 124 


மேஸ்திரி தர்மலிங்கம்‌ பிள்ளை 139 


214 


மொ 
மொயின்‌ 8 


மோ 


மோகனாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ 181 
மோடி ஆவணம்‌ 58 

மோரேசுவர்‌ 77 

மோர்கர்‌ பாவாமடம்‌ 77 
மோர்காவ்‌ 77 


ய 


யசோதை 26 

யமுனாபாயி சாகேப்‌ 65, 71 
யமுனாம்பா பாயி அம்ணி மாடிக்‌ 71 
யமுனாம்பா பாயி சாகேப்‌ 71 
யமுனாம்பாள்‌ சத்திரம்‌ 156 
யமுனாம்பாள்‌ புரம்‌ 126, 131, 156 
யமுனாம்பாள்‌ பேட்டை 28 
யஜுர்வேதி 149 

யஸ்வத்தம்பா பாயி சரகேப்‌ 68 


யஸ்வந்தராவ்‌ இராமச்சந்திர சூர்வே 68 
யஸ்வந்தராவ்‌ ரகுநாதராவ்‌ காட்கே 10 


யஸ்வந்தராவ்‌ ரகுநாதராவ்‌ ஜாதவ்‌ 
10, 70 


யா 


யாகசாலை 18, 56 
யாகபுருடன்‌ 16€ 

யாகரை 219 

யாழ்ப்பாணம்‌ 214, 219, 280 


275 


யோ ராமலிங்க தேவர்‌ 296 
ராமலிங்க பண்டாரச்‌ சன்னதி 212 
யோக நரசிம்மர்‌ 8 ராமன்‌ அவதாரம்‌ 49 
யோகாம்பாள்‌ ௧ றாடே 79 ராயோசி பண்டுதர்‌ 201 
ராஜகுமராபாமி சத்திரம்‌ 123 
ர ராஜகோபாலசுவாமி 26 


ய ராரஜஸபாயி சாகேப்‌ 65 
ரகுநாத நாயக்கர்‌ 281 


ரகுநாத நாயக்காப்யுதயமு 230 ரெ 

ரகுநாதன்‌ சேர்வைகாரர்‌ 295 

ரகோசி மாடிக்ராவ்‌ 111 ரெகுபதி நாயக்கர்‌ 215 

ரவ்கோசியப்பா தோட்டம்‌ 194 ரெகுனாத நாயக்கர்‌ 231 

ரெகுனாதன்‌ சேருவைகாரம்‌ 295 

ரா ரெசிடென்ட்‌ 7, 107, 133 

ராகவன்‌ 224 ல 

ராகோசி பண்டிதர்‌ 171 

ராக்காலக்‌ கட்டளை 291 லட்சுமு பாயி அம்மாள்‌ 

ராச குமராம்பா பாயி சாகேப்‌ 65 

ராசகுல திலகன்‌ 214 லா 

ராசகோபாலய்யன்‌ 224 

ராசபரமேசுரன்‌ 227, 231 லாஃபோர்டு 107 

ராசப்ப செட்டியார்‌ 282 லாம்ப்‌ சி. எச்‌ 98 


ராசா அய்யன்‌ 196 

ராசா சரபோசி அவுல்தார்‌ 83 லெ 
ராசாதிராச வளநாடு 178 

ராசாதிராசன்‌ 208,214,219,227,281 லெச்சுமதேவர்‌ 236 


ராசாராம்‌ ராசா சாகேப்‌ 66, 68, 71 லெட்சுமண தேவர்‌ 295 
ரானோஜி மாவந்தராவ்‌ 188 லெப்டினன்ட்‌ கர்னல்‌ மக்ளீன்‌ 107 
ராமசாமி கோயில்‌ 58 

ராமசாமி மகால்‌ 140 லோ 

ராமசெட்டி 382 

ராமசேஷன்‌ 140 லோகநசதேசுவரர்‌ 49 

ராமதேவர்‌ 236 

ராமபத்திர தாயக்கர்‌ 291 வ 


ராமயிள்ளை 157 
ராமராவ்‌ 44 வகிடு தகை 52 


வங்கி 114 

வ்சந்த மண்டபம்‌ 18,59,172 
வசிட்ட கோத்திரம்‌ 193 
வசிட்டர்‌ 233 
வச்சிரசூடாமணி சுந்தரேசுவரி பாயி 99 
வடஆர்க்காடு 194,196 
வடக்கு அலங்கம்‌ 74 
வடக்குத்தெரு 292 
வடக்குவட்டம்‌ 207 
வடமட்டம்‌ 8 

வடமொழிக்‌ கல்லூரி 113 
வடம்‌ 52 

வடவாறு 65,738,74,75,79,106,126 
வடுகத்‌ தட்டார்‌ 220 

வடுக மேளம்‌ 228 
வண்ணான்‌ குளம்‌ 147 
வம்புலாஞ்‌ சோலை 65,104 
வயனம்‌ 116 

வயித்திநாதன்‌ 210 
வயித்தியநாத பிள்ளை 235 
வயித்திலிங்கய்யன்‌ 180 
வரதராசப்‌ பெருமாள்‌ 17 
வரத்துக்காரர்‌ 231 

வருதன்‌ 224 

வருமராசன்‌ 25 

வர்த்தனை 228 
வலங்கைமான்‌ 150 

வல்லம்‌ 55,109,231 
வல்லம்பேட்டை 291 
வவ்வால்‌ நெற்றி 17க்‌ 
வழுதலம்பட்டுச்‌ சாவடி 179 
வழுதாவூர்ச்‌ சீமை 200 
வள்ளி 229 

வள்ளிமுத்து 226 
வள்ளியம்மை 283. 
வன்மீகநாத சுவாமியார்‌ 161 
வன்மீகநாதர்‌ 222,224 


2706. 


வன்னிப்பட்டு 188,199 
வஜராத்துமாபு 111 


வா 


வாசுதேவன்‌ 166 
வாஞ்சி 212 

வாட்டர்லூ 147 
வாலாமுத்து தேவர்‌ 295 


. வாலோசி அப்பா 83,84 


வாவாசி கோட்டை 235 
வாள்மணம்‌ புரிதல்‌ 9 
வானதி 59,089 
வாஜபேயன்‌ 143 


வி 


விக்கிரமகேசரி தேவ மகாராயர்‌ 99 
விசயநகர்‌ பட்டணம்‌ 215 

விசய மண்டபம்‌ 160 

விசய மோகன முக்தாம்பா பாயி 93 
விசாலாட்சி 56 

விசாரணை கர்த்தர்‌ 67 
விசுவநாதசுவாமி 56 

விசுவநாதர்‌ 28 

விசுவநாதன்‌ 166 

விசுவபதி தீட்சிதர்‌ ஸ்நானகட்டம்‌ 110 
விசுவலிங்கம்‌ 210 

விசையராகவ நாயக்கர்‌ 215, 281 
விட்டுணு 12 

விட்டோபா 1 

விநாயக சதுர்த்தி 136 

விநாயகர்‌ 77,225 

வியாச பூசை 158 

விருத்தாசலம்‌ 212 

விருத்தி அம்சம்‌ 14 

விருப்பாக்ஷி தேவ மகாராயர்‌ 209,215 


விரையாச்சிலை 88 

வில்லியனூர்‌ 200 

வில்லுக்கு விசயன்‌ 215 
விழாவறாவீதி வளநாடு 190 
விளக்கு 221 

வினைதீர்த்தா செட்டியார்‌ 231,232 
விஜய வரதாம்பா பாயி 8 

விஜய வரதானந்தஜி 8, 89 

விஜய விசுவநாதசுவாமி 28 

விஷ்ணு பிரதிட்டை 224 


வீ 


வீணைக்காரர்‌ 227 
வீரகத்தி விநாயகர்‌ 186 
வீரகர 23 

வீரபத்திர முதலியார்‌ 46 
வீரபத்திரன்‌ 210 

வீரப்ப ஆசாரி 220 
வீரப்பன்‌ 226 

வீரவசந்த ராயர்‌ 83 
வீரையா வாண்டையார்‌ 41 


வெ 


வெங்கடாசல நாயக்கர்‌ படித்துறை 110 

' வெங்கட்ட ராயலு 95 

வெங்கட்ராவ்‌ 80 

வெங்கிட்டண அய்யங்கார்‌ 224 

- வெட்டியான்‌ 50 

வெண்ணாறு 107 

வெண்ணாற்றங்கரை 8, 28, 99, 102, 
103, 131 

வெண்ணையுூர்‌ நாடு 178 

வெல்ல்ப்பொதிக்காரர்‌ 231 

வெள்ளாளன்‌ 97 

வெள்ளி இடபவாகனம்‌ 97 


வேங்கடதாசன்‌ 21 


.வேங்கடராமையா கே. எம்‌ 140 


வேங்கடேச சாத்திரி 199 
வேங்கடேச தீட்சிதர்‌ 149 
வேங்கிடபதிதேவ மகாராயர்‌ 203 
வேங்கிடபதி மகாராயர்‌ 206, 209 
வேங்கிடபதி ராயர்‌ 215 

வேசக்காரர்‌ 227 

வேணுகோபால சுவாமி 122 
வேதநாயக சாத்திரியார்‌ 88, 88, 97 
வேதநாயகன்‌ 89 


வேதாரண்யம்‌ 186, 187, 188 


வேதாரண்யேசுவரர்‌ கோயில்‌ 186, 187 
வேலி 293 
வேல்சு இளவரசர்‌ மருத்துவப்பள்ளி 41 


வை 


வைகுண்ட பதவி 72 
வைத்தியநாதக்குடி 173 


I வைத்தியநாதம்பேட்டை 115 


(ப 


ஜகதேராவ்‌ பாப்புராவ்‌ சூர்வே 68, 69 
ஜம்லை ராவ்‌ அப்பா 8 

ஜாதகர்மம்‌ 8 

ஜான்‌ ஃபிளாக்சுமென்‌ 83 

ஜான்‌ புரூஸ்‌ நார்ட்டன்‌ 68 

ஜியார்ஜ்‌ யுக்ளோ போப்‌ 97 
ஜீர்ணோத்தாரணம்‌ 19 

ஜேம்ஸ்‌ ரோஸ்‌ 146 

ஜேஸ்ட பத்தினி 19, 67 

ஜேஷ்டா தேவி 26 


ஸ 


ஸம்புரோக்ஷ்ணம்‌ 19 
ஸம்வத்ஸோத்ஸவம்‌ 21. 
ஸ்வாதி குருக்கள்‌ 46 


ஸ்ரீ 


ஸ்ரீசிரபந்தி 102 

ஸ்ரீபரம ஹம்ச பரிவி ராஜகாசார்ய 78 
ஸ்ரீமன்‌ மகாவிஷ்ணு 33 

ஸ்ரீமன்‌ மங்கள விலாசம்‌ 14 

ஸ்ரீராம பிரதாப 28 

ஸ்ரீராமர்‌ 219 

ஸ்ரீரெங்க கிஷ்ணம நாயக்கர்‌ 215 
ஸ்ரீரெங்க தாசன்‌ 74 

ஸ்ரீரெங்க ராயர்‌ 206, 215 
ஸ்ரீவீரகரவாசினி 23 


ஹ 


ஹம்ராயி 08 

ஹர்‌ ஹைனஸ்‌ 15 

ஹிஜ்ரி ஆண்டு 185 

ஹிஸ்‌ லேட்‌ ஹைனஸ்‌ 19 
ஹிஸ்‌ ஹைனஸ்‌ 15, 21 
ஹூசூர்‌ மகால்‌ 7 


Act. Collector 109 

Bacon. J. 187 

Bishop, J.F. 98, 109 

Bonaparte 149 

Bower, H. 90 

- British Government 149 

Christian 84 

Christian Frederic Swartz 82, 84, 85 


318 


Crutch field, B. 109 
David Pillai 95 

Davis, A. 96 

Deepamba Boyee Sahib 11 
Denmark 85 

Dwathasi Kattalai 40 
East India Conipany 87 
Gericke Rev. 83 

Govinda Row, T. 157 
Guest,J. 90 

Head Accountant 95 
Henry Sullivan Thomas 41 
Her Highness 67 

Hindu $4 

His Highness 67 

Hyder ally cawn 86 

John Elias Kohlhoff 91 
John Flaxman 83 

Kearns, J.F. 93 
Kristappa Boy Saheb 40 
Lawford, Captain, E. 109 
London 82, 87 

Maclean, Lieut-coll 107 
Martin Sc.J.F. 92, 98, 107 
Maha Raja Sirfojee 84 
Mahomeden 84 
Montgomery Bart, H.C. 109 
Matosri 67 

Neumark 84 

Princess of Tanjore 42, 94 
Paukianada Pillay 90 
Pope, G.U. 98 

Prussia 84 

Rama Kumaramba Boyee Sahib 11 
Ramnadporam 85 
Sarabojee 83 


279 


Seevajee 107 Tanjore Palace 11 

Serfojee 86 Trichinopoly 92, 98, 107, 109 

Sevajee 92, 98 Tinnevelly 94° 

Sirfojee Rajah 149 Triviar 109 

Sivajee Maharajah 11 Tuljajee 86 

Sivaji Maharaj 40 Vajarat-ma-Aub 111 

Soubakya lakshmi boyee 40 Vajra Sudamany Sundareswari Boyee 40 
Sonnenburg 84 Viiaya Mohana Muktamba Bai 94 
Sword wife 39 Vijaya Varadanundajee 40 


Tanjore 84, 85, 149, 157 Webster, E.F. 157 


விட்டோபா (ப. 1) 1. விட்டோபா கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப. 2) 


71-36 


இர்பப்‌ 
hig 22131 


2. கீழ நரசிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப. 4) 4. தண்ணீர்த்‌ தொட்டிக்‌ கல்வெட்டு (ப, 11) 


5. மணிகர்ணிகேசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 18) 


111 


18. இராசகோபாலசுவாமி கோயில்‌ கல்வெட்டு (ப. 24) 


Huy 
ITA: 


9, 10. வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப, 17, 18) 


14. எல்லையம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 26-27) 


18. சங்கரநாராயணர்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 98) 


TIA 
AA 
g Tale 


EEG GE 
MRA 
TANI 
ONE NUE 
மடவ யப 
HATA 


26. பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 48) 


vill 


71-37 


& தக ல்‌ ல்ல 


28. பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 48-49) 


29. பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 49) 


90.: பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. £9) 


XI 


ர்‌ த்‌? ரன்‌ ன்‌ 


இனம்‌ * 
வ க்‌ கிரி த பபபல 
33 தல்‌ வல்வை வ்‌ IT An mH) 


91. பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 49-51) 


x 


92. பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு- தொடர்ச்சி (ய. 51-52) 


32. பெருவுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 51-52) 


XIV 


nC 2 112 வ்‌: ப 
விச்‌ 


96. காசி விசுவநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 56-57) 


1 


வ்‌ 3 ட்‌ 
872௮௪ EEA ்‌ 
ப த்‌ 


எர்த்‌ எரிக்கா? 


அப்த 
5 AEG GNA 
Eh 2 EVIE 


எழக 


௪ 


51, 


GEL 
ஷா 


99. பங்காரு காமாட்சியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டு 
(u. 61-62) 


53, மோர்கர்‌ பாவா சமாதிக்‌ கல்வெட்டு (ப. 78) 


42, 49. கைலாச மகால்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப. 68-69) 


XVI 


AIST 
OND 


020 
ON DISGUISE 
i LAV IDO 


56. சுவார்ட்சு கல்லறைக்‌ கல்வெட்டு (ப. 82-83) 


83) 


கட்டிய சர்ச்‌ (ப. 


சுவார்ட்சு 


சிற்பமும்‌ கல்வெட்டும்‌ (ப. 84) 


57. சுவார்ட்சு நினைவுச்‌ 


71-38 


XVII 


: சானடய்‌பலகிவர்சியாய்‌.. 
ரளி மருக்கு வுமாப்‌ 
ஈத்தனிவலுபாகுமெ- 


3 ௧1 உடை: ப 3 
JOHN ELIAS KOHLEHOFF ESQUIRE. 
WHT HPEAT YESS THIS IE ON ்‌. 


ருது 2157 1880 
ATED அதக ARS 0 MONTHS ல 


59. கோலாஃப்‌ ஐயர்‌ கல்லறைக்‌ கல்வெட்டு (ப. 91-92) 


xIX 


i DTT AFD 


63. ஜி.யு. போப்‌ வெட்டிய குளக்‌ கல்வெட்டு (ப. 98) 


2: 102001 தட) ர்களால்‌ 
(01001 OFF GLA i 


68, சிவாசி கட்டிய பாலங்களும்‌ கல்வெட்டும்‌ (ப. 107) 


வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி காவிரி (ப, 107) 


70, 71. திருவையாறு படித்துறைக்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப, 110, 111) 


Jhb 1363 
ITT 
ATE DTS 


1) 91/1சவவிட்டிடத்‌3 


72. திருவையாறு சத்திரக்‌ கல்வெட்டு (ப. 112) 


74. ஐயாறப்பர்‌ கோயில்‌ கல்வெட்டு (ப. 118-114) 77. பூதலூர்க்‌ கல்வெட்டு (ப, 121) 


75. திருபூந்துருத்திக்‌ கல்வெட்டின்‌ ஓலை நகல்‌ (ப, 116-117) 


XXV 


76. செந்தலைக்‌ கல்வெட்டு (ப, 118-119) 


71-39 


XXVI 


படின்‌: 
ப 


78, 79, சூரக்கோட்டைக்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப. 123, 124) 


i 


80, 81. மாரியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப, 127-129, 1%) 


82,86,87. முத்தம்மாள்‌ சத்திரக்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப, 187, 141, 142) 


இதி ர்ம்த த 
2ல்‌ 


89. பட்டுக்கோட்டைக்‌ கல்வெட்டு (ப. 145) 


90, மனோராக்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப. 148-149) 


XXXI 


(202212 
சந. ன்ட்‌ 


கை 4 
யர 


94, 95, நீடாமங்கலம்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப, 156, 157) 


00. 


டப ப. 
LAINIE 


; 96. சங்கர மடத்துக்‌ கல்வெட்டு (ப. 159) 
91. கீழ்க்கோயில்பட்டுக்‌ கல்வெட்டு (ப, 150-152) i 


XXXII 


97, திருவாரூர்க்‌ கல்வெட்டு (ப, 161) 


XXXIIT 


98. கோட்டூர்க்‌ கல்வெட்டு (ப, 162-1683) 


71-40 


XXXIV 


] 0199 1 
எலி! 


ரதா 195 


100, ஈகாதேவப்‌ பட்டணக்‌ கல்வெட்டு (ப. 166) 


101. செம்பனார்கோயில்‌ கல்வெட்டு(ப. 167-168) 


102. எழுமகளூர்க்‌ கல்வெட்டு (ப. 169-170) 


108. திருப்பாம்புரம்‌ கல்வெட்டு (ப. 171-172) 


XXXVIII 


107. மல்லார்சி காடேராவ்‌ (ப. 176) 


108. தருமபுர ஆதீன 10 ஆவது குருமகாசன்னிதானம்‌ சிவஞான 
தேசிக சம்பந்தர்‌:(ப. 176) 


XXXIX 


110. ஆச்சாள்புரம்‌ கல்வெட்டு (ப. 179-180) 


பட்சத்‌ ர்‌ குன்ம ஊத தனிப்‌ 
NTO ௩ குடகுஷி ப்ர ஈ௮2உசாதனிசொக்க்பபஞ்கவய 
ரரஅவர்கர ணி ள்யிவ அபாவ ஜாய பப 
யி கஷியரரவ்‌ பாத அபி ககுகுட்டட ௭ இண்‌. 
டா வுத்ப்ோடாரமக்ட UE பசீ வகர பப்டி ப 
்‌ பழு) புத ட ல அ 20 மக சட்டடவா 


உ வா்‌ 4221 த 
a உ ய | TT ப 


111, திருவெண்காடு கல்வெட்டு (ப. 181-182) 


அகவும்‌ பிரதாப சகலம்‌ - கீழ்முவா ௪ ௫றபங்கள (ய, 18 
ப, 183) 


71-41 


113. நாகூர்‌ தர்காக்‌ கல்வெட்டுக்கள்‌ (ய. 185) 


XLII 


AAMT ARTE ௭8௦1௪), EIEIE RS ப தச AST 


ய்‌ ளன சாப வாரு ்‌ ப 

dR ATA ல 

ப்‌ AAMAS AYIA னர 
TG 


“lle ராவி 16 ழ்‌ 

ன விதிக்‌ ம டத்‌ 
ண்ணி MANS RAAT AoA: 434256 WTA 
னாசி கதி நிரா எகர SAE ர்‌ 7. 


வும்‌, தாட. 1௧௫9024418 MATAR: 
ENT A வம்ப ப படப்‌ 


118, தாகூர்‌ தர்காக்‌ கல்வெட்டுக்கள்‌ (ப. 185) 


XLIV 


114. வேதாரணியம்‌ கல்வெட்டு (ப. 186-187) 


| ௯ 
சைப 2072 7 உட 
ல வறன்‌ 


119. ம்மங்கலம்‌ கல்வெட்டு (ப, 192) 


XLVI 


193) 


ட்டு (ப. 


சிதம்பரம்‌ கல்வெ। 


120. 


ஊரா 


க சக்த 
க xt 4 ஆப 32 (2 ந்த்‌ ட்‌ இத்‌ 4) 
பிர ௮ பதர ப்‌ 


ம்‌ ப. B. ப 1 
DEES 


122. பெருமாபாளமைம்‌ கல்வெட்டு (ப. 197) 


XLVIII 


124, வில்லியனூர்க்‌ கல்வெட்டு (ப. 200-201) 


்‌ 71-42 


XLIX 


மங்களவிலாச மாளிகை (ப. 7) 


கல்யாண மகால்‌ (ப, 112) 


கைலாச மகால்‌ (ப. 65) 


ஒரத்தநாடு சத்திரம்‌ (ப. 82) 


LI 


மனோரா (ய. 148) 


வட்ல 1: ந] நாகூர்‌ தர்கா (ப... 185) 


LI 


aj உச ச கவ்ட 


அச்‌ த 


அரிப்பா 1 வ்‌ 


லப 


teh 
blog ர்க்‌ 
டாப்‌ oo 


(Tio 
ன்‌ 
க்கா 
காரத்‌ Ur LITE 
Fer கா 
தாரார்‌ ஈசா 


1 ரால்ப்‌ ர) 

ஈட்டா ப: த்‌ 

பாதகன்‌ ம்‌ சகல்‌ பழக்க 

சின்‌ முதிகககாட்தகம 

[12 பட்டமும்‌? பதத? 

எப்ட்கப்பத்தா ம்பம்‌ 

“வ யள்படதகண து; கற. 

யலி ஒடு. ட்ட ஞ்‌ - 

வ தன்‌ வண்‌ வரய 


Li 


்‌ கத்தக்‌ 

5 (777711 TS ல 
எ லர 
வில 


Oss, 


LIV 


22 ல அக ததத த.ஃ 52250 
ஊசி தீத 
ம அமர்‌, 224 
னப்‌ பட TA ஐ பஜே 
எபப்புவ்க்‌ 2 மர ப 
ட க மஸ டல டு பல்‌ (4: இதல 2 
கா ச. மதா ஈஅபத.த.கிபத்‌ 


வர்ல க த்து = 
So கடனை) அடை 2:22 
ஈட பகு. டங்க ட தத்தக்க. 


4. இிராடியோதம்‌ ஐ தகர்‌ 11) (ஈட 


க்ப்‌ 

ஸ்ர நத உர 

A டை இட்‌ 

SH ந கள ர்‌ 424 பத்ர 
ளை ம த லட 


ண்ட்‌ 
தானை மஜத 
தத ௩௯ பிய. பப உ_ தைட 
தத்‌ எனமக 2 


௨ 1: 
லவன்‌! 


ரு 


32 கிணை 
ட மி.மி இல எமது, 
ட்டி ரா ந்த ] 1] Li இ] அ 


Re (5 1 த னு 
ஜர்‌ தட தலா ண துரு சக ககா) ரா) சா க ஈஷு 
கட்‌ வள இற்‌ த ததா கம்‌ காணத தடட அன்த 
ட டு நன்று பட இழ.ட்க ருது? பட்டி உம அ ட. ்‌ 
0. ஞ்‌ ந பய இப்ப IM 
உரி) ஐம்‌ படை ஒசர டத தக 57 ட்ப து தாத நலா” 


2 
சிபி த பணத்‌ ணச்‌! க தது கிரது தண கு! 


ப 


2௨717 1 ௪ 
ர்‌ 


LVI 


LVI 


71-43 


15) 7111 


பாதகத்தி மா ண 3 
உண்ட உட்டு கெ 


ப்‌, 3 A சரணா 3 ச 7 
சா) 2 TOTS 
சி கவுர்‌ ப்பா புட்பால்‌ 


72252 


14 
கீ ட்ச 


ய 


LIX 


பெய கை 


ஜூ அக்கட 


A TY 2:11 2720௧ 
பக்‌ கட்டல்‌ 


2 பத 
2 > ட்டு 
ம்‌. 


படத்த 


141 


1 =” 
கசத த இன்‌ தமல்‌ 
ச ட்‌ 


வத்‌ பட்கர்‌ 3 i 
கர அப்த TTY ச wae 


ர்‌ தக்‌ 


்‌ 


LXIII 


_ தன அல்‌ தி்‌, 
உ. 


களோ பருஞ்ர்ணிரடாகு தப்த அன்னை ப! 
ரர பேட்பஃகுட உச்‌ வடுற்துடடபு 5 
சி க்களின்‌ அல்மா அரக 

தடுதாம வல மிக தத்‌ பாகா ரச்சு வ 

மம்‌ ககன பக பம பு வறக. 
ல்‌ பாகர்‌ Ne படட 
ாச்ன ங்கு மதானாகா?' நரம்‌ 

h ன த்‌ ௮ அத்த நதுசா லை ச்‌ 

பா தரார்‌ கறு 


எ ஷை 
i 


LXIV 


ன ட்‌ 
ப சிவபக்த உம 


fr 
ரா 


. டேய்‌ 


கப்ர்‌ 3 இனை 


71-44 


LXVI 


ர்‌ த்க்‌ 
ரல்‌ 
72 


ஈழ க பத்‌ பத்க்‌ 
பாட மதராசி ம்‌ ரத? த 


தகக யத ரர அபத 
ன 2 யபார்‌ ப 2 சர படத 
பிய சய உரச 135 
சக்த nie 
வா > 
எகனாாகசிய பகா ததத ரத்‌ தர திட 
அதாராசரச வயு வாக எாாசதசிய பறி 3 
தி, த அக்கா பி 
பம அப்பாவு யாத்‌, அதாவ பாரதிய 


கட 
யயர்ச ஏச்சாதத சகச 7215 ௬௧௭ . 
க்‌ “ஹத்‌ தி ட, தல்ல 


Pd க 
லைல 


ஓ ச ரம 1.8. 


தட தனது 
யர கராம்‌ த்திய 
தகன வலு 


தீ ஈத: 

ட த்‌ ஐ. ப்லெசிா பசு ற ய 

ர்க 

ன்‌ அச 

ன்‌ பர்கர்‌ ஆய்தல்‌ தாலி 
od, க யமா பதி 3 

பு த மக்கு கட்‌ மீஷக்கெ ல்‌ 

ர மதத தயல! ஒெய யா ஒழுக 

உல்லது தினவு மல்‌ ) கல்ப மபா 


சமது மம்‌ த்த ஈம 
்‌ கத்த தத அடக்‌ கற்க ன்‌ ப்‌ த்த ௭ 


ம்‌ 


LXVII 


[தத ந்த?) பதனம்‌ 
hE 


3: 


தி ட்‌ 
சது 


2: 
2 2௪ தி சம்மந்தப்‌ 


(மை அ 


ரெக்‌ கததி 
ம அப 


10404 


கனு ்‌்‌ 
தடுத ப்‌ ்‌ டக்க 


